T. 650 


வ . 


சிவமயம் . 


லக்கியச் சொல்லகராதி . 


யாழ்ப்பாணத் தமிழச்சங்கத்தி 

அக்கிராசனாதிபதி 
ஸ்ரீமான் த . கைலாசபிள்ளையவர்கள் 

ரும்பிய வண்ணம் 


சுன்னாகம் 
அ . குமாரசுவாமிப்பிள் வளயால் 


சென்னபட்டணம் 


த்தியா நுபாலனயந்திரசாலையில் 
அச்சிற்பதிப்பிக்கப்பட்டது . 


மந்த 


சிவபாயும் . 


உபக்கிரகணிகை 


இலக்கியச் சொற்களே பெரும்பாலுங் கூறப்பட்டிருத்த 
லால் இவ்வகராதி இலக்கியச் சொல்லகராதி என்னும் பெயரு 
டைய தாயிற்று . இலக்கியமாவது யாது ? << இலக்கியமாவது 
பாரதமும் இராமாயணமும் போல்வன ( தொல் ) என்று நச்சி 
னார்க்கினியர் கூறுவர் . பாரதராமாயணம் முதலியவற்றிலே 
அறம் , பொருள் , இன்பம் , வீடு என்னும் நால்வகைப்பொருள் 
களும் நாட்டுவருணனை , நகாவருணனை முதலிய நாநாவித வரு 
ணனைகளோடு கூறப்பட்டிருக்கின்றன . ஆதலால் நால்வகைப் 
பொருள்களையும் அவ்வாறாய வருணனைகளோடு கூறும் பெருங் 
காப்பியமே இலக்கியம் என்பதாயிற்று , கந்தபுராணம், பெரிய 
புராணம் முதலியவைகளும் பெருங்காப்பியலக்கணம் பெரும் 
பாலும் பெற்று வருதலால் இலக்கியம் என்று கொள்ளப்படும் . 
சீவகசிந்தாமணி , சிலப்பதிகாரம் முதலியவைகளை ஆருகதர் 
இலக்கியம் எனக்கொண்டு பஞ்சலக்கியம் என்பர் . இவைபோல் 
வனவன்றி அகப்பொருட்கோவை , கலம்பகம் , அந்தாதி முத 
லிய சிறு காப்பியங்களும் இப்பொழுது இலக்கியம் என்று 
கொள்ளப்படுகின்றன . “ இலக்கியங் கண்டதற் கிலக்கண மியம் 
பலின் " என்று நன்னூலாருங் கூறுவர் . 

இலக்கியம் என்பதற்கு நச்சினார்க்கினியர் " இலக்கணத் 
தாற் காரியப்படுவது என விவரங் கூறுவர் . இலக்கணம் 
இலக்கண நூல் . இலக்கியம் என்பது இலக்கணையால் அறியப் 
படும் பொருளுடையது என்று வடநூலார் சிலர் கூறுவர் . 
இலக்கணை தனக்குரிய ஆற்றலாற் புலப்பாடின்றி அநுமா 
னத்தாற் புலப்படும் பொருளுடைய சொல் . இலக்கணையெனி 
னும் குறிப்பெனினும் இயையும் . குறிப்புச் சொற்களும் குறி 
ப்புப் பொருள்களுமே சான்றோரிலக்கியங்களிலே மிகுந்து பா 
ந்து வருகின்றன . குறிக்கோளுடைய சான்றோர்க்குக் குறிப் 
புச் சொற்களும் பொருள்களும் போலச் செஞ்சொற்களும் 
பொருள்களுஞ் சிறப்பினைக் கொடுக்கமாட்டா . குறிப்புச்சொற் 


உபக்கிரமணிகை. 


களும் பொருள்களும் விரவிய இலக்கியங்களைத் தமிழ் நூலறி 
ஞரும் புகழ்வர்; வடநூலறிஞரும் புகழ்வர் . தமிழ் நூலறிஞர் 
குறிப்பு விரவாத்தொடையை “ வெற்றெனத் தொடுத்தல் 
என்று குற்றங்களுள்ளும் ஒன்றாக வைப்பர் . ஆதலால் இலக் 
கியம் என்பதற்கு “ இலக்கணையால் அறியப்படும் பொருளு 
டையது " என்று பொருள் கூறலும் பொருந்தும் . இனிச் 
சொல் என்பதிற் செல்லுதும் , 

சொல்லாவது யாது ? பொருளை அறிவிக்கும் ஆற்றலு 
டைய எழுத்தொலியே சொல்லெனப்படும் . “ இருதிணையைம் 
பாற் பொருளையுந் தன்னையு மூவகையிடத்தும் வெளிப்படை 
குறிப்பின் விரிப்பது சொல்லே " என்று நன்னூலாருங் கூறு 
வர் . பொருள்களைப் புலப்பட விளக்கும் பெருமை நோக்கி வட 
நூலார் சிலர் சொல் என்பதையும் ஒரு சோதி என்பர் . சொல் 
லெனப்படுஞ் சோதி தோன்றாதாயின் , எல்லைநீர் ஞாலத்தில் 
எப்பொருள் தான் புலப்படும் ? ஆதி பகவனை அறிவதும் இல்லை ! 
ஆகமங்களை அறிவதும் இல்லை ! அறம், பொருள் முதலியவை 
களை அறிவதும் இல்லை! அவற்றை வலியுறுத்தும் பழஞ்சரி 
தங்களை அறிவதும் இல்லை ! தம் கருத்தைப் பிறர் அறிவதும் 
இல்லை! பிறர் கருத்தைத் தாம் அறிவதும் இல்லை ! அறியா 
மையே யாண்டுந் தலைப்படும் . உலகமுந் தடுமாறும் ! ஆதலால் 
உலகம் வழங்கிவரச் செய்வது சொல்லெனப்படுஞ் சோதி 
யென்றே சொல்லுக . பொருள்களை அறிவிக்கும் ஆற்றலில்லது 
சொல்லெனப்படமாட்டாது . 


ஆற்றலாவது சொல்லாகிய தனக்கும் பொருளுக்குமுள்ள 
தொடர்ச்சி . இச்சொல்லால் இப்பொருள் அறியத்தக்கது எ 

என் 
னும் இறைவனியமமே ஆற்றல் என்பாருமுளர் . ஆற்ற 
லெனினும் வலியெனினும் அமையும் . இவ்வாற்றல் எவ்வாற் 
றாற் கொள்ளப்படும் ? இவ்வாற்றல் நிகண்டு நூல் , இலக்கண 
நூல் , உரை நூல் , முதியோர்வழக்கு முதலியவற்றாற் கொள் 
ளப்படும் . நிகண்டு நூலாவது இன்ன இன்ன சொற்களுக்கு 
இன்னது இன்னது பொருள் என்று அறிவிக்கும் திவாகரம் 
பிங்கலம் முதலியன . இலக்கண 

நூலாவது பகுதி விகுதி முத 


உபக்கிரமணிகை. 


லியவைகளையும் பாகுபாடுசெய்து சொற்களினியல்புகளையும் 
பொருள்களையும் துணிவிக்கும் தொல்காப்பியம் நன்னூல் முத 
லியன . உரை நூலாவது இலக்கியச்செய்யுளிலே தொடர்ப்பா 
டுற்று நிற்குஞ்சொற்களைப் பிரித்துப் பிரித்துப் பொருளுங்கூறி 
அருஞ்சொற்களுக்கு ஆற்றலுங்கூறும் பரிமேலழகருரை முத 
லியன . இவ்வியல்புடைய சொற்களே பெரும்பாலும் இலக்கியத் 
தில் வழங்கப்படுகின்றன . 

இலக்கியத்திலே வழங்குஞ் சொற்களை வடநூலார் வாச 
கம் , இலாக்கணிகம் , வியஞ்சகம் என மூவகையாக்குவர் . வாச 
கத்தாற் றோன்றும் பொருளை வாச்சியம் என்பர் . இலாக்கணி 
கத்தாற் றோன்றும் பொருளை இலக்கியம் என்பர் . வியஞ்சகத் 
தாற் றோன்றும் பொருளை வியங்கியம் என்பர் . வாசகமாவது 
தன்பாலுள்ள இயற்கைவலியினாலே தானே பொருளுணர்த் 
துஞ் செஞ்சொல் . இலாக்கணிகமாவது இலக்கணையோடு 

கூடிய 
வலியினாற் பொருளுணர்த்தும் ஆக்கச்சொல் . வியஞ்சகமாவது 
வாச்சியப் பொருளன்றித் தாற்பரியத்தால் விரிந்து வேறும் 
பொருள்பயக்குங் குறிப்புச்சொல் . இலாக்கணிகம் , வியஞ்சகம் 
என்னும் இரண்டும் குறிப்பாய் நிற்றலால் அவை குறிப்பு என 
ஒன்றாய் அடங்கும் . இதுபற்றியே நன்னூலாரும் வெளிப்படை.- 
குறிப்பு எனச் சொற்களை இருவகையாக்கினர் . 

வாசகம் எனப்படுஞ் செஞ்சொல் இடுகுறிச்சொல் , கபா 
ணச்சொல் , காரணவிடுகுறிச்சொல் என மூவகைப்படும் . இது 
குறிச்சொல்லாவது சமுதாயவாற்றலாற் பொருள் விளக்குவது . 
சமுதாயவாற்றலாவது எழுத்துக்கள் ஒருங்குகூடி நிற்றலால் 
உண்டாயவலி. காரணச்சொல்லாவது அவயவவாற்றலாலும் , 
பிறவாற்றாலும் பொருள் விளக்குவது . அவயவவாற்றல் - பகுதி 
விகுதி முதலிய உறுப்புக்களாலாய வலி , காரணவிடுகுறிச் 
சொல் அவயவவாற்றலாலும் சமுதாயவாற்றலாலும் பொருள் 


விளக்குவது . 


குறிப்புச் சொல்லும் பலவகைப்படும் . ஆகுபெயர்ச்சொல் , 
அன்மொழிச்சொல் , தகுதிச்சொல் , விகாரச்சொல் , ஒன்றொழி 
பொதுச்சொல் , பலபொருளொருசொல் முதலியன எல்லாம் 


உபக்கிரமணிகை , 


குறிப்புச் சொல்லென்றே கொள்ளப்படும் . பலபொருளொரு 
சொற்குங் கருதிய பொருளைத் தானாய் அறிவிக்கும் ஆற்ற 
லில்லை . அவை வினை , சார்பு , இடம் , பயன் , காலம் , பொருத் 
தம் , பால் முதலியன பற்றிநின்றே அறிவிக்கும் . 

இச்சொற்களெல்லாம் இலக்கண விதியோடு வாக்கிய 
மாய் அமைந்து இலக்கியங்களிலே நின்று பொருள்களை விளக் 
குகின்றன . வாக்கியமாவது ஒன்றையொன்று விரும்புதலும் , 
பொருட்குத் தடையின்மையும் , இனமாயணுகுதலுந் தோன்ற 
நிற்குஞ் சொற்களின் கூட்டம் . இராமாயணம் பாரதம் முதலிய 
இலக்கியங்களில் வருஞ்சொற்களுள்ளே எத்தனையோ சொற்கள் 
இலக்கணவிதியமைந்து சுவரூபந்தோன்றாது மறைந்து நிற்கின் 
றன . இலக்கியங் கற்கப் புகுவார்க்கெல்லாம் இலக்கணங் கற் 
றல் இன்றியமையாத தொன்றேயாம் . 

இலக்கியச் சொற்களைத் தமிழ் நூலார் பெயர்ச்சொல் , 
வினைச்சொல் , இடைச்சொல் , உரிச்சொல் என நான்கு பாகுபாடு 
செய்வர் . நான்குந் தனித்தனி இயற்சொல் , திரிசொல் என 
இருவகையாகும் . அவற்றுள் ; இயற்சொல் இயல்பாய் நின்று 
இலகுவிற் பொருள் விளக்கும் வெளிப்படைச்சொல் . திரிசொல் 
இயற்சொல்லின் வேறாய் நின்று அரிதிற் பொருள் விளக்குஞ் 
சொல் . இயற்சொல்லினுந் திரிசொல்லே இலக்கியத்துக்கு இன் 
றியமையாதது . திரிசொல்லில்லையாயின் ; சுருங்கச்சொல்லலுங் 
கூடாது . சுவைபெற வைத்தலுங் கூடாது . மோனை எதுகை 
யமகம் முதலியன அமைத்தலுங் கூடாது . கவிநடையும் வெளி 
றுபட்டிழியும் , வடசொற்களும் இவற்றுளடங்கும் . 

இச்சொற்களையெல்லாம் அகரம் ஆதியான வரிக்கிரமம் 
வரிசைபெற்று வரக் கூறுவதையே அகராதி என்பர் . அக 
ராதி என்பது முற்காலத்ததோர் நூலன்று ; இக்காலத்தது . 
இக்காலத்து அதுவும் பலவாயின . முற்காலத்தார் சொற்பொரு 
ளறிதற்கு நிகண்டு நூல்களையே கைக்கொண்டு வந்தனர் . அஃது 
இக்காலத்தில் அரிதாயிற்று . நிற்க . 

இதுவரையும் “ இலக்கியச்சொல்லகராதி " என்பதன் 
பொருளையே விரித்துக் கூறினாம் . இவ்வகராதியிலே இலக்கி 


உபக்கிரமணிகை. 


யத்தில் வரும் பெயர்ச்சொற்களே பெரும்பாலும் வரும் . வினை 
ச்சொற்கள் வாரா . வினைச்சொற் பொருள்வேண்டுவோர் ஈண்டு 
வருந்தொழிற்பெயர் நோக்கி அறிக . ஒருவி , ஒருவ , ஒல்கி , 
ஒல்க , அலமந்து , அலமா , அட்டு , அட முதலிய வினைச்சொற் 
களின் பொருள்களை வேண்டுவோர் ஒருவுதல் , ஒல்குதல் , அல 
மரல் , அடுதல் முதலிய தொழிற்பெயர்களை நோக்கி அவைகளை 
அறிக . இடைச்சொற்களும் இங்கே வாரா . அவைகளை நன் 
னூல் முதலிய இலக்கணங்கணோக்கி அறிக . உரிச்சொற்களுள் 
ளும் அரியனவாய திரிசொற்கள் சிலசில வரும் . 

பெயர்ச்சொற்களுள்ளும் உலகவழக்கிலும் நிகழ்ந்து வெ 
ளிப்பட்டு நிற்கும் இயற்சொற்களும் இங்கே வாரா . “ வெளிப் 
படு சொல்லே கிளத்தல் வேண்டா என்று ஆசிரியர் தொல் 
காப்பியருங் கூறுவர் . சிவன் , விட்டுணு , பிரமன் , சோன் , 
சோழன் , பாண்டியன் , யானை , புலி , கரடி , பனை , பலா முதலிய 
இயற்சொற்களையும் அகராதி நோக்கி அறியவேண்டுமா ? 
சிவன் - ஒருகடவுள் , சேரன் - ஓரரசன் , யானை - 

ஓரரசன் . யானை - ஒருமிருகம் . 
என்றின்னோரன்னவாய் இவைகளையும் எழுதிப் பொருளுங் 
கூறுவர் . இவற்றால் அகராதி விரிதலன்றிப் பயனுமுண்டா! 
இவையன்றி இயற்கையிலே ஒரு நிலையுஞ் சற்றே வேறுபட்டு 
மற்றொரு நிலையுமாக இருவகை நிலையாய் நின்று ஒரு பொரு 
ளையே உணர்த்துஞ் சொற்களும் பற்பல . அவைகளுந் தனித் 
தனி இங்கே வாரா . “ சொற்றவற்றியலான் மற்றைய பிறவுக் 
தெற்றென வுணர்தல் தெள்ளியோர் கடனே என்பதனை அநு 
சரித்து அவைகளை அறிக . அந்நிலையுடைய சொற்களுள்ளுஞ் 
சிற்சில காட்டுதும் . 

எழுத்து வேறுபடூஉம்பெயர் . 

ஐகாரமும் , அகரமும் . 
கயிலை . 

தைலம் = தயிலம் . 
வைரம் - வயிரம் . 

வைத்தியம் = வயித்தியம் . 
சைலம் = சயிலம் . 

நைட்டிகம் = நயிட்டிகம் . 
வைந்தவம் = வயிந்தவம் . 

பையின் 

பயின் . 


கைவை 


- 


- 


உபக்கிரமணிகை. 


ஒளகாரமும் , அகரமும் . 
கௌடி = கவுடி . 

கௌவல் -- கவ்வல் . 
பிரௌடை = பிரவுடை .. ஔவை = அவ்வை . 
ஔடதம் = அவுடதம் . 

வௌவல் = வவ்வல் . 
மௌனம் = 

மௌலி = மவுலி . 


மவுனம் . 


நிலம் = நிலன் : 
இடம் = இடன் . 
புலம் = புலன் . 
கலம் = கலன் . 


மகரமும் , னகரமும் . 

அகம் = அகன் . 
மரம் = மரன் . 
திறம் = திறன் . 
அறம் = அறன் . 


பந்தல் = பந்தர் . 
சாம்பல் = சாம்பர் . 


லகரமும் , ரகரமும் . 

அனந்தல் = அனந்தர் . 
குடல் = குடர் . 


குற்றுகரமும் , அர் என்பதும் 
பொதும்பு = பொதும்பர் . விலங்கு = விலங்கர் . 
முடுக்கு = முடுக்கர் . 

வெப்பு = வெப்பர் . 
கொம்பு = கொம்பர் . 

மாது = மாதர் . 
வெற்பு = வெற்பர் . 

கிடங்கு == கிடங்கர் . 


குறியதன் கீழாகாரம் . 


குறுகலும் , உகரமேற்றலும் . 


அவா 


அவ 


உை 


உண 


அவவு . 
உணவு . 
புகவு . 


புகா 
விழா 


பிண 
விள 


விழவு . 
பிணவு . 
விளவு . 


விளா 


இறவு . 


உபக்கிரமணிகை . 


, 


அம்முப்பெறல் . 


நற 


நறவு 
அரவு 
புதவு 


புதா 


புத் 


பிடவு 


முழா 


امل 


முழவு 
சுறவு 
குரவு 


நறவம் , 
அரவம் . 
புதவம் . 
பிடவம் : 
முழவம் . 
சுறவம் . 
குரவம் . 
மனவம் . 
நுணவம் . 
கனவம் . 


குரா 


குர 


மனா 


ID GOT 


மனவு 


நிை 


நுண 


நுணவு 


நை 


கன 


நனவு 


தொழிற் பெயராதல் . 


உரவு 


விளா 


விள 


விளவு 


உராவுதல் . 
விளாவுதல் . 
அயாவுதல் , 
உலாவுதல் . 


அயா 


அயவு 
உலவு 


உலா 


உ.சவு 


வயா 


வயவு 
கனவு 


கனா 


கன 


பரா 


குறுகலோடு தொழிற்பெயராதல் . 

உசவுதல் . 
உயவு 

உயவுதல் . 
வயவு தல் . 

கனவுதல் . 
பரவு 

பரவுதல் . 
இங்கே குற்றெழுத்தின் பின்னின்ற ஆகாரவீற்றுச் 
சொற்கள் குறுகி அகரவீறாயின . பின் குறுகலோடும் 2.....! 
மேற்றன . அதன்பின் அம்முப் பெற்றன . அதன்பின் தொழிற் 
பெயருமாயின. இந்நிலைகளெல்லாம் முற்றக் கூறவேண்டுமா ?? 
ஒன்று கூறவே உணர்வார்க்கு மற்றையனவுத் தெற்றென 
அமையுமே ; “ உணர்ச்சி வாயிலுணர்வோர் வலித்தே என் 
ஆசிரியர் தொல்காப்பியருங் கூறுவர் , 

ஈறு வேறுபடூஉம் பெயர் . 


- 


மன்று மன்றம் . 
குன்று == குன்றம் . 


தூசு = தூசம் . 
நஞ்சு = நஞ்சம் , 


உபக்கிரமணிகை. 


மட்டு = மட்டம் . 
நெஞ்சு = நெஞ்சம் . 


கூற்று = கூற்றம் . 
அரங்கு = அரங்கம் . 


அல்லீறும் பிறவும் . 
தொடை = தொடையல் . 

முதை = முதையல் . 
= வளையல் . 

வறை = வறையல் . 
பிழி = பிழியல் . 

பொரி = பொரியல் . 
திரை = திரையல் . 

துவை = துவையல் . 


வளை 


அன்னீறுங் குற்றியலுகரமும் . 
மருகன் = மருகு . 

முருகன் = முருகு . 
அரசன் = அரசு . 

பாகன் = 1 

= பாகு . 
வேந்தன் = வேந்து , 

ஒற்றன் = ஒற்று . 
தூதன் 

அமைச்சன் = அமைச்சு . 


எழுத்துநிலைமாறும்பெயர் . 
விசிறி = சிவிறி . 

அகதம் = அதகம் . 
மிஞிறு = D மிறு . 

பறையலகு = பலகறை . 
தசை = சதை . 

நாரிகேளம் = நாளிகேரம் . 
வைகாசி = வைசாகி . 

கண்மீ = 

= மீகண் . 


விகாரப்பெயர் . 

நீலம் = நீல் . 
அளி = ஆளி . 


தாமரை = மரை . 
அன்னம் = அனம் . 


அருங்கலம் . 
இலைக்கலம் . 
சேமக்கலம் . 
மரக்கலம் . 


அடைவேறுபடுக்கும்பெயர் . 
பரிகலம் . 

இடுங்கலம் . 
அணிகலம் . 

படிமக்கலம் . 
வருமலை . 

பாய்மா . 
கைம்மலை . 

கருமா . 


பண்புகொள்பெயர் . 
வெற்றிலை . செம்புலம் . 


பெருமகன் . 


உபக்கிரமணிகை . 


குறுமகன் . 


சிற்றிலை . 
சிறுவிலை . 


வெண்பா . 


பெருமிதம் . 
கரும்புறம் . 


வினைமுதனிலைவிகாரப்பெயர் . 
உருகு = உருக்கு . 

வாடு - வாட்டு . 

சூடு = சூட்டு . 
எழுது = எழுத்து . 

சுருங்கு = சுருக்கு . 
பெருகு = பெருக்கு . 

முறுகு = முறுக்கு . 


. 


. 


ஒப்பினாகியபெயர், 
மெல்லியல் . 


பாவை 


காளை , 


தாற்பரியப் பொருட்பெயர். 
தலைவளைத்தல் . 

அடிவீழ்தல் . 
செவிகொடுத்தல் . 

வெங்காணல் . 
வாய்திறத்தல் . 

கைதொட்டல் , 
கண்மூடல் . 

கைப்பிடித்தல் , 


எழுத்து வேறுபடூஉம் வடமொழி , 
கந்தம் = கெந்தம் . 

தசம் = தெசம் . 
கர்வம் = கெர்வம் . 

தரிசனம் = தெரிசனம் ,. 
சநீ --செருநீ . 

பலம் பெலம் . 
சகம் - செகம் . 

பந்து = பெந்து . 
ஐவருக்கத்துள்ளே மூன்றா மெய்களின் மேனின்ற அக 
ரம் இங்கே எகரமாயும் வழங்கிற்று , 


= 


யமன் 


- 


எமன் . 


யந்திரம் = எந்திரம் . 
யதி = எதி . 

யதுகுலம் = எதுகுலம் . 
இங்கே யகாமெய் கெட் அகரம் எகாமாயிற்று , 


பக்கி = பட்சி . 

ஆக்கேபம் = ஆட்சேபம் 
மோக்கம் = மோட்சம் . 

அக்கம் = அட்சம் . 
இங்கே க்ஷகாரம் டகாமுஞ் சகரமுமாயிற்று , 


உபக்கிரமணிகை. 


எழுத்துநீங்கும் வடமொழி . 
யசோதை = அசோதை . யுகம் = உகம் . 
இந்திரியம் = இந்தியம் . குரோதம் = கோதம் . 
சுவாமி = சாமி . 

மஹான் = மான் . 
சுயம்வரம் = சயமரம் . 

சுவயம்பு = சயம்பு . 
ஆரியத்திலே ய , ர , வ , ஹ என்னும் மெய்களோடு கூடி 
நின்ற சொற்கள் இங்கே அவை கெட்டு வழங்கின . 


உபசர்க்கம் முந்துறூஉம் வடமொழி . 
பிர = பிரபலம் . 

அதி = அதிகாரம் . 
பரா = பராசயம் . 

சு = சுவர்ணம் . 
அப் = அபகாரம் . 

பிரதி = பிரதிநிதி . 
சம் = சம்பவம் . 

உப் = உபகாரம் . 
வி விமலம் . 

அவ = அவமதி . 
= அநுகரணம் . 

நிர் = நிரவதி . 
நி = நிதேசம் . 

துர் = துர்ப்புத்தி . 

அபி = அபிமானம் . 
உத் = 2. த்பவம் . 

பரி = பரித்தியாகம் . 


- 


உபசர்க்க வேறுபாடுறூஉம் பெயர் . 


அதிகாரம் . 
பரிகாரம் . 
உபகாரம் . 
விகாரம் . 


பிரகாரம் . 
பிரதீகாரம் . 
அதுகாரம் . 
அபகாரம் . 


- 


அறிஞன் . 
பொருநன் . 


வினைமுதனிலைபெறும் பெயர் . 

உழுநன் . 
அறிவன் . 


அளபெடூஉம் முதனிலைப்பெயர் . 


தழுவு = தழூஉ . 
ஒருவு = ஒரூஉ 


மருவு = மரூஉ . 
குழுவு = குழூஉ . 


உபக்கிரமணிகை . 


உரிமுதனிலைப் பெயர் . 


கடி : கட்டழகு . 
கயவு : கயவாய் . 


உறு : உறுவன் . 
நளி : நள்ளிருள் . 


அன்மொழிப்பெயர் . 


நால்வாய் . 


கறையடி . 


கொடுவரி . 
சுரிகுழல் . 


துடியடி . 


பூழ்க்கை . 


தொழிற்பெயர். 
தொழிற்பெயர்களும் பலவேறு வகைப்பட்ட நிலையுடை 
யன . தொழிற் பெயராவது பகுதியும் விகுதியுமாய் நின்று செய் 
பவன் றன்மையை உணர்த்துஞ் சொல் . சில சில காட்டுதும் . 

முதனிலைத் தொழிற்பெயர் . 
அறி . பரம்பு . 

எறி . 
கெடு . 


பி 


உதை . 


முதனிலை நீளுந் தொழிற்பெயர் . 


விடு : வீடு . 
கெடு : கேடு . 


கொள் : கோள் . 
படு : பாடு . 


முதனிலை நீண்டு விகுதிபெறல் . 
விடு : வீடல் . 

கொல் : கோறல் . 
நொ : நோதல் . 

வெல் : வேறல் . 
வெட்டு : வேட்டம் . 

அடு : ஆடல் . 


முதனிலை குறுகுந் தொழிற்பெயர் . 


வா : வால் . 
தா : தரல் . 


கையாறு : கையறல் . 
தோள் : தொள்கல் . 


முதனிலை யொன்றுறூஉந் தொழிற்பெயர் . 
வா : வரல் , வருகை , வருதல் , வரவு , வரத்து , வாரானை . 


உபக்கிரமணிகை , 


விடு : விடை , விடுதல் , விடுப்பு . 
இறு : இறல் , இறப்பு , இறக்கை . 


பெருகு 
திருகு 


முதனிலை விகாரத் தொழிற்பெயர் . 
பெருக்கு 

பெருக்கம் . 
திருக்கு 

திருக்கம் . 

ஆட்டம் . 
" அனுக்கு 


அனுங்கு 


அனுக்கம் . 


முதனிலை துணைபெறுந் தொழிற்பெயர் . 
அலை : அலைதரல் . 

ஆ : ஆவரல் . 
உலை : உலைவரல் . 

போ : போதரல் . 


முதனிலை யிருவகையாதல். 
இரு 1 இருத்தல் . 

நட : நடத்தல் . 
இருத்து : இருத்தல் . 

நடத்து : நடத்தல் . 
எழு : எழுதல் . 

எய் : எய்தல் . 
எழுது : எழுதல் . 

எய்து : எய்தல் . 


முதனிலை யளபெழல் . 


எழு : எழா அல் . 
ஒருவு : ஒராஅல் . 
தழுவு : தழா அல் . 
வழுவு : வழாஅல் . 


ஓவு : ஓஒதல் 
அழு : அழா அல் . 
முழுவு : முழா அல் . 
உழு : உழாஅல் . 


பிறவினைத் தொழிற்பெயர் . 
ஒவுதல் : ஒப்புதல் . 

பாறல் : பாற்றல் . 
காலல் : காற்றல் , 

கூம்புதல் : கூப்புதல் . 
அனுங்கல் : அனுக்கல் . 

அணங்கல் : அணக்கல் , 
வரல் : வருவித்தல் . 

முருங்கல் : முருக்கல் . 


பொதுவினைத் தொழிற்பெயர் . 
தோற்றுதல் . 

பூத்தல் , 


கரத்தல் , 


உபக்கிரமணிகை. 


கங் .. 


ஒளித்தல் , 
தேற்றுதல் . 


கலிதல் . 
நோதல் . 


விள்ளல் . 
வெளுத்தல் . 


வரல் 


திர்மறைத் தொழிற்பெயர் . 

வேட்டல் : வேளாமை . 
நோற்றல் : நோலாமை . தோண்டல் : தோளாமை . 
நட்டல் : நள்ளாமை . 

ஏற்றல் : ஏலாமை . 


வாராமை . 


பெயர்முதனிலைத் தொழிற்பெயர் . 
நறை : நறைத்தல் . 

முறுவல் : முறுவலித்தல் , 
வெறி : வெறித்தல் . 

தேன் : தேனித்தல் . 


பெயர்முதனிலை யீறுகெடுந் தொழிற்பெயர் , 
ஏமுறல் : ஏமமுறல் .. 

ஏமரல் : ஏமம்வால் . 
ஐயுறல் : ஐபமுறல் . 

காமுறல் : காமமுறல் . 


வடமொழிப்பெயர் முதனிலை . 
உபதேசம் : உபதேசித்தல் . பந்தம் : பந்தித்தல் , 
போதம் : போதித்தல் . விசாரம் : விசாரித்தல் . 


வடமொழிவினை முதனிலைபெறல் . 
நச் : நசித்தல் . 

இரை : இரைத்தல் . 
பட் : படித்தல் . 

விரு : வரித்தல் . 
கம் : கமித்தல் . 

மிரு : மரித்தல் , 


அடைமுதலுறூஉந் தொழிற்பெயர் . 
கைபுனை தல் . 

கடைக்கூட்டல் . 
கால்சீத்தல் . 

கைக்கொள்ளல் . 
தலைக்கூடல் . 

தலைப்பிரிதல் . 


உரிமுதனிலைவேறுபடுத் தொழிற்பெயர் 
கடி : கட்டல் . 

கமம் : கமைத்தல் . 
கடி : கடுத்தல் : 

கெழு : கேழ்த்தல் . 


உபக்கிரமணிகை. 


எனலீற்றுத் தொழிற்பெயர் . 
வாவெனல் . 

தவ்வெனல் . 
இலையெனல் . 

வற்கெனல் . 
விண்ணெனல் . 

புல்லெனல் . 
செவ்வெனல் . 

வெட்டெனல் . 
இங்கனமே பெயர்ச்சொல் ஒன்றே பல்வேறு வகையாய் 
விரிகின்றது . ஒவ்வொரு சொல்லையும் வேறு வேறு கூறி 
வழாநிலை தெரிதலும் , பொருள் கூறலும் , உற்பத்தி கூறலும் 
எளிதன்று , மொழிப் பொருட்காரணம் விழிப்பத்தோன்றா” 
என்பது தொல்காப்பியம் . தொல்காப்பியச் சூத்திர விருத்தி 
யிலே சிவஞான முனிவர் கூறியதையும் இங்கே கூறுவாம் . 

சிவஞான முனிவர் கூறியது : இந்திரனுக்குப் பிருகற் 
பதி இவை வழு ; இவை வழுவில்லன என வடமொழிகளைத் 
தனித்தனி எடுத்தோதலுற்றார்க்குத் தெய்வ யாண்டில் ஆயி 
ரம் யாண்டு சென்றது ; சென்றுஞ் சொற்கண் முடிந்தில என 
மாபாடியத்துள் ஆசிரியர் பதஞ்சலியார் எடுத்தோதினார் . தமிழ் 
மொழியும் அவ்வாறு பெருகிக் கிடத்தலின் அவற்றை இவை 
வழு இவை வழுவில்லன எனத் தனித்தனி ஓதப்புகின் 
முடிவு பெறாது என்பது . 

தொடர்ச் சொற்களுள்ளும் அரிதுணர்தற் பாலனவாய் 
அகப்பட்ட சில சொற்களன்றி மற்றைச் சொற்கள் இங்கே 
வாரா , தொடர்ச்சொற்களாவன : கடுக்கையங் கண்ணிசூடி , பிர 
மனைப் பெற்றதாதை , அச்சுதன் முன்னர் வந்தோன் என்பன 
முதலியன . அவைகளை வெவ்வேறு பிரித்து முன்னும் பின் 
னும் வருபவை நாடிப் பொருள் கொள்க . 

இச்சொற்களுள்ளே பொருள் பொருந்துமோ பொருந் 
தாதோ என ஆற்றல் கொள்ளற்கண் ஐயப்பாடுற்ற சொற்களின் 
துணிவுக்கெல்லாம் திவாகரம் , பிங்கலந்தை , ஆசிரியம், சூடா 
மணி முதலிய நிகண்டுகளுஞ் சங்கதபாஷையிலுள்ள அமர 
கோசம் , சப்தஸ்தோமம் , சப்தரத்தினாகரம் முதலிய ஆபிதா 
நிகங்களும், பரிமேலழகர் , நச்சினார்க்கினியர் முதலியோருடைய 
உரை நூல்களும் பெருந்துணையாயின . 


உபக்கிரமணிகை , 


நிகண்டு நூல்களிலும் , ஆபிதானங்களிலும் , பாரதம் , இரா 
மாயணம் , கலித்தொகை , சிந்தாமணி , முதலிய இலக்கியம் 
களிலு மிருந்து புதியனவாகப் பலசொற்கள் இங்கே சேர்க்கப் 
பட்டிருக்கின்றன . அவையெல்லாம் ஆயிரத்தைந்நூற்றுக்கு 
மேலே இருக்கும் . சொற்களன்றிப் பொருள்களும் புதியன 
வாகச் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சில சில பொருள்கள் திருத் 
தப்பட்டு மிருக்கின்றன . 

புதியனவாகச் சேர்க்கப்பட்ட சொற்களுள்ளே சில ரொம் 
கள் தவிர மற்றெல்லாம் முதலிலே * என்னும் நட்சத்திரக் 
குறியினாலே வேறுபடுத்தப்பட்டிருக்கின்றன . பொருள் வேறு 
பாடுகளை ஆங்காங்கு நோக்கி அறிக . முன்னையனவாய் ஆங் 
காங்கு வரும் சிலபொருள்களும் , சிலசொற்களுந் திருத்தற்பா 
லனவாய்த் தோன்றுகின்றன . அவற்றுள்ளுஞ் சில காட்டுதும் 


பிழை . 


திருத்தம் . 
ஐதிகாசிகன் . 
ஓசம் . 


அரம் . 


கக்கிசம் 


கூம்பல் 


கவடி 


கவுடி 


கைரிகம் . 
அகிஞ்சனன் 


திருடி 


ஆபன் . 


பிழை . திருத்தம் . 
அணிலன் 

அதிலன் . ஐதிகாதிகன் 
அரம்பிலம் 
அருமறைக்கொ மறைக்கொடி 

டியோன் யோன் . கடம்பல் 
அவகிரும் 

அவசீனம் . 
அனத்தம் 

அனர்த்தம் . காரிகம் 
ஆகுபுகு ஆகுபுக்கு . கிஞ்சனம் 
ஆசமனியம் 

ஆசாழநீயம் . 
ஆற்றுமா 

ஆத்துமா. கூடபாகலம் 
ஆபச்சைவன் 

கொட்டம் 
ஆர்க்குவாதம் ஆரக்குவதம் . 

கோகுலம் 
டுலி 

துளி . 
இயசுரு 

செடகன் 
இயாழ் பராழ் . 

செம்மரம் 
இருணம் ( கடன் ) தராமான் 
ஈண்டு 

இண்டு ( கெரடி) தேவரங்கம் 
உசற்காலம் உஷக்காலம் . 
உதாசினம் உதாசீனம் . நூங்கு 
உதாரத்தம் உதாத்தம் . 

படிகம் 
ஊமத்தம் ஊமத்தை . 

பணகரம் 
எக்கழுத்தம் 

ஏக்கழுத்தம் . பதத்திரம் 
எல்வை 
ஏழி எமி . 

பாநாள் 


சுடகம் 


9 


பசு , 


பாகலம் . 
கோட்டம் | 
கோலம் . 
கட்கம் . 
சேடகன் . 
சேமரம் . 
தராமரன் . 
தேவாங்கம் . 
தேறு . ( மரம் 


இரணம் 


தேற்றா 


ஊங்கு. 


படிதம் : 
பணதரம் . 
பத்திரம் . 


ஏல்வை . 


ப 


பானாள் 


கசா 


உபக்கிரமணிகை. 


மேனசை 


சமன் . 


பசசு 


வைதா 


பிழை . திருத்தம் . 

பிழை . 

திருத்தம் . 
பாரபத்தியம் பராபத்தியம் . வத்தமானம் வர்த்தமானம். 
பார்சவம் பார்சுவம் . வதிரி 

வதரி . 
பிரதை பிருதை . 

வல்லூகம் 

பல்லூகம் : 
புகர்வு புகவு . வாலாயம் 

வாலவாயம் . 
மனோன்மணி மனோன் மனி . வியத்தகங்கை வியக்கங்கை . 
மார்ச்சரியம் மாற்சரியம் . வியனிலை வியநிலை . 
மேனாத்துமசை : வெஞ்சமன் . 

வேரிபீதகம் பீதகம் . 
வச்சிரதுண் வக்கிரதுண் 

வைதானிகன் காளிகன் . 

டன் . வைதீகம் வைதிகம் . 
வசந்ததிரு வசந்ததரு . 

இங்ஙனம் வருஞ் சொற்களையும் , பொருள்களையும் ஆரா 
ய்க . இவ்வகராதியிலும் எமக்குப் புலப்படாமற் பிழைகள் வரு 
தலுங் கூடும். அவைகளைத் திருத்தி அறிவித்தல் அறிஞர் 
கடன் . சொற்களும் பொருள்களும் வழுவின்றி வழங்கப்படுதல் 
ஆவசியகம் . ஓரெழுத்து வேறுபடினும் பொருளும் வேறுபட் 
டொழியும் . பதடி என்புழித் தகரம் விலகுமாயின் ; அது படி 
என்றாய்ப் பொருளும் வேறாய்விடும் . வழுக்காணுந் தோறும் 
அறிஞரும் அருவருப்பர் . கடைச்சங்கப்புலவருள் ஒருவராகிய 
சீத்தலைச்சாத்தனார் என்பவர் தாம் கேட்கும் நூல்களிலே 
சொற்குற்றங்களும் பொருட்குற்றங்களுங் காணுந்தோறெல் 
லாம் கையாலே தலையிற் குத்திக் கொள்வர் என்பது “ தலைக்குத் 
துத் தீர்வுசாத்தற்கு என்னும் வள்ளுவமாலையாற் பெறப்படு 
கின்றது . வழு வாராமற் காத்தல் அரிதாயினும் இயன்றவரை 
யிலே காத்தல் வேண்டும் . " அரியகற் றாசற்றார் கண்ணுந் தெரி 
யுங்கா - லின்மை யரிதே வெளிறு ” என்பது வள்ளுவர் . 

இவ்வகராதியிலே அயலிலே மெய்வருகின்ற அக்கம் , 
அக்கரம் முதலிய சொற்களெல்லாம் அயலிலே உயிர்மெய் 

வரு 
கின்ற அகங்காரம் , அகங்னக முதலிய சொற்களுக்கு முன்னே 
எழுதப்பட்டிருக்கின்றன. நகரவருக்க எழுத்தமைந்த வட 
சொற்கள் பல அநாதி , அநிலன் , அநுசன் , கதரும் என்பன 
போல நகரவருக்கமாயுஞ் சில வழக்கு நோக்கிக் கன்னிகை , 
கனகம் , கனோபலம் என்பன போல னகரவருக்கமாயும் எழு 
தப்பட்டிருக்கின்றன , இருவருக்கமும் நோக்கி அறிக. 


உபக்கிரமணிகை. 


கள 


இராமயணம் , பாரதம் , இரகுவமிசம் , கந்தபுராணம் முத 
லிய இலக்கியங்களிலுள்ள சொற்களுள்ளும் பல சொற்கள் 
பொருளையுறவினால் இங்கே எழுதப்படவில்லை . இவ்வகராதி 
யிலே வேண்டுஞ் சொற்கள் பலவரவில்லை என்று வெறுப்பவர் 
கள் , ஈண்டு வரும் புதுச்சொற்களையும் , திருத்திச் சேர்க்கப் 
பட்ட பொருள்களையும் இதன் விலையையும் நோக்குவாராயின் , 
ஒருகால் இதுவும் வேண்டற்பாலதென்றே உவப்பவராவர் . 

இதுவுந் தண்டியலங்காரப்புத்துரை முதலியன போல 
வித்தியா நுபாலனயந்திரசாலையிற் பிரகடனமாகி நிலவுமாறு 
செய்தவர் நமது நண்பரும் , செந்தமிழ்ப்பண்டிதரும் , நாவலா 
வர்களுடைய சிதம்பரசைவப்பிரகாசவித்தியாசாலைத் தருமபரி 
பாலகருமாகிய ஸ்ரீமான் . ச . பொன்னம்பலபிள்ளையவர்கள் , 
இவர்கள் நன்றியை நாமும் இதனாற் பயன்பெறுவோரும் மற 
வாதிருத்தல் நன்று . அன்றி இடையிடையே இதற்குத் துணை 
செய்தோர் நன்றியும் நினைத்தற்பாலது . 


சுன்னாகம் 
ஆனந்தம் 
ஐப்பசின. 


இங்கனம் , 
அ . குமாரசுவாமிப்பிள்ளை, 


உதாரண நூற்பெயர் . 


அகநானூறு . 
அமரநிகண்டு . 
ஆசிரியநிகண்டு . 
இரகுவமிசம் . 
இராமாயணம் . 
இறையனாரகப்பொருள் . 
உரிச்சொனிகண்டு . 
கந்தபுராணம் . 
கம்பரந்தாதி . 
கல்லாடம் . 
கல்வளையந்தாதி . 
கலித்தொகை . 
காஞ்சிப்புராணம் . 
கோயிற்புராணம் . 
சப்தஸ்தோமம் 
சப்தரத்தினாகரம் . 
சிலப்பதிகாரம் . 
சிவஞானசித்தியார் . 
சிவதருமோத்தரம் . 
சீகாழிப்புராணம் . 
சீவகசிந்தாமணி . 
சூடாமணி நிகண்டு . 
சூளாமணி . 
சேது புராணம் . 
சைவசமயநெறி . 
ஞானாமிர்தம் 
தணிகைப்புராணம் . 
தாயுமானவர்பாடல் . 
திருக்கோவை . 
திருமந்திரம் . 
திருமுருகாற்றுப்படை . 


திருவாசகம் . 
திருவாதவூரர்புராணம் . 
திருவானைக்காப்புராணம் . 
திருவிளையாடற்புராணம் . 
திவாகரநிகண்டு . 
தேவாரம் . 
தொல்காப்பியம் . 
நீதிநெறிவிளக்கம் . 
நெடுநல்வாடை . 
நைடதம் . 
பட்டினப்பாலை . 
பழமலையந்தாதி . 
பாரதம் . 
பிங்கலநிகண்டு . 
பிரபுலிங்கலீலை . 
புறநானூறு . 
புறப்பொருள் வெண்பாமாலை . 
பூவாளூர்ப்புராணம் . 
பெரியபுராணம் . 
பெரும்பாணாற்றுப்படை . 
பொருநராற்றுப்படை . 
மணிமேகலை . 
மதுரைக்காஞ்சி . 
மலைபடுகடாம் . 
முல்லைப்பாட்டு . 
யாப்பருங்கலக்காரிகை . 
வாணன்கோவை . 
விநாயகபுராணம் . 
வெங்கைக்கோவை . 
வேதாந்தசூடாமணி . 


கணபதி துணை. 


லக்கியச் சொல்லகராதி . 


அகங் 


- 


அ - சிவன் , பிரமன் , விட்டுணு, அக்கம் - கண் , இந்திரியம், பொ 
வியாழன் ,சந்திரவிம்பம் , ( சப் ன், தானியம் , உருத்திராக்கம் . 
தரத் . ) இன்மை , அன்மை , மறு அக்கரம் - எழுத்து , அழிவின்மை 
தலை , 

, அற்பம் என்னும் பொரு அக்கவடம் - உருத்திராக்கமாவை : 
ள்களைக் காட்டும் ஒரு வட அக்கன் - நாய், பிறவிக்குருடன் 
மொழி யிடைச்சொல் . (சப்த ) அக்கா - தாய் . ( சப்த ) 
சுட்டுப்பொருளைக் காட்டும் அக்காரம் -சருக்கரை , சீலை . ( பிங் ) 
ஓரிடைச்சொல் , ஒருவிகுதி . அக்கி - கண் , தேர் . ( சப்த ) 
* அஃகம் - முறைமை , ( சிந் ) ஊறு அக்கிரகாரம் - பார்ப்பனச்சேரி , 

நீர் , ( பிங் ) தானியம் . அக்கிரபூசனை - முதல் வழிபாடு 
அஃகல் - வறுமை , ( திவா ) அஃ அக்கிரம் - முதன்மை , நுனி , 
குதல் . 

அக்கிரமம் - கிரமமின்மை . 
* அஃகு - ஊறுபுனல் . ( திவா . ) அக்கு - எலும்பு , எருத்தின் திமில் 
அஃகுதல் - சுருங்குதல் , குறை சங்குமணி , உருத்திராக்கம் . 
தல் , நுணுகுதல் . 

அக்குமாலை - உருத்திராக்கவடம் , 
அஃகுல்லி - உக்காரி என்னுஞ் அக்குரோணி - இருபத்தோராயி 
சிற்றுண்டி . 

ரத்து எண்ணூற்றெழுபது யா 
அஃகேனம் - ஆய்தவெழுத்து . னைகளும் , அத்தொகை அடை 
* அஃது - அப்படி . ( இரா ) ந்த தேர்களும் , அறுபத்தையா 
அஃதை - கதியிலி . 

யிரத்து அறு நூற்றுப்பத்து 
அஃறிணை - தேவர் மனிதர் நரக 

குதிரைகளும் , ஓரிலக்கத்தொ 

ன்பதினாயிரத்து முந்நூற்றைம் 
ரல்லாத மற்றைய சராசரங் 

பது காலாள்களுஞ் சேர்ந்த 
கள்.அல் + திணை . திணை - சாதி . 

ஒரு சேனாசமுகம் . இஃது அக் 
அக்கசாலை - கம்மியர்சாலை . 

கௌகிணி என்னும் வடமொ 
* அக்கடா - அப்பா என்பதுபோ N. அக்க + ஊகிணி . ( பாரத ) 
ன்ற ஒரு வியப்புச்சொல் . அகக்காழ் - உள்வயிரம் 

அகங்கரித்தல் - அகங்காரங்க 
அக்க தம் அறுகரிசி . ( சூடா ) ள்ளுதல் . ( பார) 


அகங் 


அகித 


நான் . தை 


அகங்காரம் - நானென்கை , கெர் அகம் - பாவம் . மருடணம் 
வம் . அகம் - நான் . காரம் அழித்தல் . 
செயல் . 

அகரம் - ஊர் , செயலின்மை . 
அகங்காரி - கெர்வமுடையவன் . அகரு - அகில் . ( பார ) 
அகங்கை - உள்ளங்கை . 

அகல் - தகழி , சட்டி . ( பெரும் ) 
அகடு - வயிறு , நடு . ( சிந் ) அகலம் - விசாலம் , மார்பு , வித் 
அகண்டம் - முழுமை , முழுப் 

தாரகவி . 
பொருள் , பிளவின்மை . அ- அகலிடம் - பூமி , 
இன்மை . கண்டம் - பிளவு , அகலியம் - மரம் . 
பிரிவு . 

அகலுதல் - நீங்குதல் , விசாலித் 
* அகண்டிதன் - பரிபூரணன் . 

தல் . 
அகணி - மருதநிலம் , வயல் . அகலுள் - பூமி , ஊர் , விசாலம் . 
அகத்தீடு - உள்ளடக்குதல் . அகவர் - மங்கலபாடகர் . ( மது 
அகதம் - மருந்து . 

ரை ) அகவு + அர் . 
அகதி - கதியிலி . கதி - வழி , உபா அகவல் - அழைத்தல் , ( சலி ) கூத் 
யம் . 

தாடல் , மயிற்குரல் , ஆசிரியப் 
அகந்தை - நானென்கை, கெர் பா . ( சூடா ) ஒலித்தல் . 
வம் . அகம் 

அகவை 

பிராயம் . ( சில ) 
தன்மை . 

அகழ் - அகழி . ( இரா ) 
அகப்பற்று - நான் என்னும்பற்று . அகழுதல் - தோண்டுதல் . 
அகப்பா - மதில் , மதிலுண் அகளங்கம் - களங்கமின்மை , 
மேடை . ( பிங் ) 

* அகளங்கன் - சோழன் . 
அகப்பொருள் - இன்பம் . அகம்- அகளம் - சாடி , யாழின்பத்தர் . 
உள் . பொருள் - விடயம் . 

அகற்சி - பிரிவு , விசாலம் . 
அகம் - மனம் , வீடு , பாவம் , பூமி , அகற்றுதல் - விசாலமாக்கல் . ம 

உள், ( சூடா ) மரம் ,மலை , (சப்த ) டங்கொன் றறிவகற்றுங் கல் 
அகம்படிமை - உள் வேலைக்குரிய 

வி " ( நீதிநெ ) நீக்குதல் , 
அடிமை . அகம்பு + அடிமை . அகறல் - அகலம் . 
புறம் புறம்பு என நின்றது அகன் மணி - தெய்வ மணி , 
போல அகம் அகம்பு என நின் அகன்றில் - ஆணன்றில் . (விநாய ) 

அகாதம் - ஆழ்ந்த நீர் , கப்டம் . 
* அகம்பாடு - நானென்கை( இரா ) அகாலம் - அல்லா தகாலம் . 
* அகம்பிரமஞானம் - நான்பி அகி - பாம்பு ,இரும்பு ,விருத்திரன் , 

ரமம் என்னும் அறிவு . ( சித் ) அகிஞ்சனன் - வறியவன் . 
அகமருடணம் - பாவநிவிர்த்தி அகிஞ்சை - கொல்லாமை , வரு 
யின் பொருட்டுச் செபிக்கப்ப த்தாமை . 
டும் ஒருமந்திரம் . ( பெரிய ) அகிதம் - தீமை. 


அகில 


அங்க 


அலெம் . முழுவது , பூமி . க்கும் அவட விக்கு முள்ள 
அகிற் கூட்டு - ஏலம் கருப்பூரம் தொடர்ச்சி . 
சந்தனம் காசுக்கட்டி தேன் அங்காடி - கடைவீதி . 
என்னும் ஐந்தின் கலவை . அங்காத்தல் - வாய் திறத்தல் 
* அகை - கூறுபாடு . ( சிந் ) அங்காரகன் - நெருப்பு , செவ் 
அகைத்தல் - கிளைத்தல் , ( புற ) வாய் . 
முறித்தல் , ( இரா ) அறுத்தல் , அங்காரம் - கரி . 
( சிக் ) அடித்தல் , வருத்தல் . அங்கி - அக்கிரி , அவயவி , சட் 
அகைதல் - எரிதல் , ( கலி ) தாமதி டை , அத்தநாள் , கார்த்திகை 
த்தல் . ( சிந் ) முறிதல் , வருந் நாள் . 
தல் , எழுதல் . 

அங்கிதம் - அடையாளம் , தழு 
அகோசரம் - புலப்படாதது . ம்பு . 
அகோபிலம்- ஒருவிட்டுணுதலம் . அங்கிரி - பாதம் , மரவேர் . 
அகோரம் - உக்கிரம் . 

அங்கிவேசன் - ஒருமுநிவன் , 
அகோராத்திரம் - இராப்பகல் . அங்கீகரணம் - உடன்பாடு . 
அங்ககீதம் - அங்கக்குறைவு . 

அங்கீகரித்தல் - உடன்படுதல் : 
அங்கசன் - மன்மதன் , மகன் . அங்கீகாரம் - உடன்பாடு . 
அங்கண் - அவ்விடம் , அப்படி . அங்குசபாசமேந்தி - விநாயகன் . 
அங்கணம் - சேறு , முற்றம் ,மதகு. அங்குசம் - தோட்டி . 
அங்கணன் - சிவன் , கடவுள் , அங்குட்டம் - பெருவிரல் . 
அங்கதம் - வாகுவலயம் , பாம்பு , அங்குட்டமாத்திரம் - பெருவிர 
மார்பு , வசைக்கவி . 

லளவு . 
* அங்கநம் - முற்றம் . 

அங்குட்டமாத்திரன் - வித்தியா 
அங்கதை - பெண் . 

தத்துவத்திலிருக்கும் ஓர் உரு 
அங்கப்பிரதக்கிணம் 

த்திரன் . 
வலம்வரல் . 

அங்குரார்ப்பணம் 

மங்கள கா 

ரியங்களிலே சந்திரனை அதி 
அங்கம் - உபாயம் , ( நாநா ) உட 

தெய்வமாகக் கொண்டு மண் 
ம்பு , அடையாளம் , உறுப்பு , ணிட்டபாலிகைகளிலேநவதா 
எலும்பு , வேதாங்கம் . 

நியங்களை இட்டுவளர்த்தல் . 
அங்க மாலை - எலும்பு மாலை . அங்குரித்தல் - முளைத்தல் , 
அங்கர் - அங்கதேசத்தார் . அங்குலம் - விரல் , விரலளவு , 
அங்கர்கோமான் - கள்னன் . அங்குலி - விரல் , மோதிரம் . 
அங்கராகம் - அங்கத்திற்பூசப்ப அங்குலிகம் - மோதிரம் . ( பார ) 
டுவது . 

அங்குலியம் - மோதிரம் . 
அங்கருகம் - மயிர்.ருகம் - தோன் அங்கோலம் - அழிஞ்சில் . 
றியது . 

அங்கனம் - அவ்விடம் , அந்த 
அங்காங்கிபாவக் - அவயவத்து 


உருண்டு 


ன்மை : 


அச்ச 


அசுர 


அச்சம் - பயங்கரம் , அகத்தி . அசம் - ஆடு , ஆன்மா . 
அச்சன் - கடவுள் , பிதா . ( தணி ) அசம்பவம் - சம்பவியாதது . 
அச்சாணி - பண்டியச்சின் கடை அசரம் - நிலையியற்பொருள் . 
யாணி . ( வள் ) 

அசரீரி - சரீரமில்லாதது , ஆகா 
அச்சாரம் - அஞ்ஞாநம் . (தணி ) யம் . 
* அச்சிரம் - முன் பனி. ( சிலப் ) அசலம் - அசைவின்மை , மலை , 
அச்சு - அச்சுமரம் , கட்டளைக்க பூமி . 
ருவி , உடம்பு , உயிரெழுத்து , அசலை - உமாதேவி , பூமி . 
பயங்கரம் . 

அசவல் - கொதுகு . ( சூடா ) 
அச்சுதம் - அழிவின்மை , அறு அசற்சூத்திரன் - ஒழுக்கமுந் தீக் 
கரிசி . ( சிந் ) 

கையுமில்லாத சூத்திரன் . 
அச்சுதன் அழிவில்லான் , கட அசறு - சேறு . 
வுள் , விட்டுணு . 

அசா - தளர்ச்சி , துயர் . ( வெண் ) 
அச்சுவத்தம் - அரசமரம் . அசாத்தியம் - முடிக்கக் கூடா 
அச்சுவம் - குதிரை . 
அசக்கியம் - இயலாதது . 

அசாவிடல் இளைப்பாறுதல் . 
அசகலக்கணை - விடாதலக்கணை . அசாவுதல் - இளைப்படைதல் . 
அசங்கதம் - பொருத்தமற்றது . அசி - இகழ்ச்சி நகை , வாட்படை , 
அசங்குதல் - நடுங்குதல். “ கண் ஆயுதம் . 
டசங்கர னான்முகன் கைத்த அசித்தம் - முடிக்கப்படாதது . 
லம் விண்டசங்கிட ” ( இரா ) அசித்தல் - சிரித்தல் . ( சிந் ) 
அசட்டர் குற்றமுடையவர் . அசித்து - சடப்பொருள் . 
அசடு - குற்றம் . 

அசிதம் - கருநிறம் . ( இரகு ) 
அசத்தன் - வலியற்றவன் . அசிந்தி தன் - சிந்திக்கப்படாத 
அசத்தியம் - பொய் . 

வன் . 
அசத்து - பிரபஞ்சம் , ( ஞானா) அசீதி - எண்பது . ( சைவச ) 
இல்லது . 

அசுசி - அழுக்கு , அருவருப்பு . 
அசதி - கற்பில்லாள் , சிரித்துப் அசுத்தம் - அழுக்கு , மலம் . 
பேசுதல் , குட்டிநி . 

அசுத்தி - அழுக்கு, ஆணவமலம் . 
அசதியாடல் - நகையாடல் . (சிந் ) அசுத்தை - அழுக்குடையவள் . 
அசநம் - வேங்கைமரம் , ( இரா ) அசுபம் - அமங்கலம் , பாவம் . 
உணவு : 

அசும்பு - நீர்ப்பொசிவு , கிணறு , 
அசரி - இடியேறு , வச்சிராயுதம் . சேறு , வழுக்கு நிலம் . 
அசப்பியம்- சபைக்குத் தகாதது . அசும்புதல் - நீருறல் . 
அசபை நான் அவன் எனப் அசுமம் - கல்லு . 
பொருள் படும் “ ஹஞ்ச என் அசுரநாள் - மூலநாள் . 
னும் மந்திரம் . 

அசுரம் - அசுரவிவாகம் . 


அசுர 


அடர் 


ரின்மை . 


அசுரமந்திரி - சுக்கிரன் . 

அஞ்ஞதை - அறியாமை . 
அசுவம் - குதிரை . 

அஞ்ஞாதம் - அறியப்படாதது . 
அசுவிநிதேவர்- தேவ மருத்துவர் அஞ்ஞாநம் - அறிவின்மை , ஆண 
அசுழம் - நாய் . (திருப்பு ) 

வமலம் . 
அசூயை - அழுக்காறு . 

அஞ்ஞாநி - அறிவிலி , 
அசேதநம் - அறிவில்லாதது . அஞ்ஞை - தாய் , ( சில ) அறிவில் 
அசைத்தல் - கட்டுதல் , இருத்து லான் . 
தல் , சார்த்துதல் ,வீசுதல் , வரு அஞர் - துன்பம் . ( கந்தபு ) 
த்துதல் , இயக்குதல் , அஞலம் - கொதுகு , நுளம்பு . 
அசைதல் - ஆடுதல் , இருத்தல் , அட்டகம் - எட்டன் கூட்டம் . 

இளைத்தல் , உலாவல் , ஒய்தல் . அட்டகாசம் - பெருஞ்சிரிப்பு . 
அசைப்பு - அசைத்தல் , சொல்லு . அட்டகை - ஒருவகைச்சிரா 

ராத்தம் , 
அசைவு - வருத்தம் , அசைதல் . அட்டதாது - எண்வகைலோகம் . 
அசோகம் - அசோகமரம் , துய அட்டபாதம் - எண்காற்பறவை . 

அட்டம் - அருகு , குறுக்கு . 
அசோகன் - சோகமில்லான் . அட்டமங்கலம் எண்வகைமங் 
அசௌகரியம் சுகங்கொடா கலம் . 

அட்டமம் - எட்டாவது . 
அஞ்சநம் - கருநிறம் , ஆணவம் அட்டமூர்த்தம் - சிவபிரானுடை 

லம் , மை , மேற்றிசையானை . ய எண்வகைவடிவம் . அவ்வடி 
அஞ்சநி - காயா . ( இரகு ) 

வங்கள் நிலம் , நீர் , தேயு , 
அஞ்சறை - அநுமன்றாய் . வாயு , ஆகாயம் , சூரியன் , சந் 
அஞ்சம் - அன்னப்பறவை, அச திரன் , இயமாகன் என்பன . 
பாமந்திரம் , ஒருவகைச்சந்தி அட்டமூர்த்தி - சிவன் . 
யாசம் . 

அட்டல் - அழித்தல் . ( கந்தபு ) 
அஞ்சல் - அஞ்சுதல் , தோல்வி . அட்டாலம் - மேல்வீடு . 
அஞ்சலி கும்பிடுதல் , வௌ அட்டாலிகை - மேல்வீடு . 
வால் . 

அடக்கல் - ஒடுக்கல் . ( புறம் ) 
அஞ்சலினவர் பாஞ்சராத்திர அடகு - இலை , இலைக்கறி . 
மதத்தவர் . ( கந் ) அஞ்சு + அடங்கலர் - பகைவர் . ( சிந் ) 
அல் + இன் . 

அடங்கார் - பகைவர் . 
அஞ்சாமை - திண்மை . ( வள்ளு) அடம் - பொல்லாங்கு , வலாற் 
அஞ்சித்தல் பூசைசெய்தல் . காரம் , 
அஞ்சிலோதி - அழகியசிலவாகி அடர் - தகட்டு வடிவம் , நெருங் 
ய கூந்தல் . ( குறி ) 

குதல் . 
அஞ்சுமாலி - சூரியன் . அஞ்சு - அடர்த்தல் நெருக்குதல் , வரு 
கிரணம் . 

த்துதல் . 


- 


அடர் 


சு 


அணங் 


கல் . 


தாசன் , 


அடர்தல் - நெருங்குதல் . அடைச்சுதல் அடைவித்தல் : 
அடல் - வலி , வெற்றி , கொலை , அடைசுதல் - நெருங்கல் , செரு 

போர் . 
அடலை - சாம்பர் , விபூதி . அடைத்தல் - அமைத்தல் , ( கல் 
அடவி - காடு , சோலை , திரள் . லா ) தடுத்தல் , காவல்செய் 
அடாத்து - வலாற்காரம் . 

தல் . 
* அடார் - ஒருவகைப்பொறி . ( பு அடைதல் - அடுத்தல் , சேர்தல் . 
றம் ) இதனை 

இதனை இக்காலத்து அடைப்பை - வெற்றிலைப்பை . 
இடார் என்பர் . 

அடைய - முழுவதும் . 
அடி - முதல் , பாதம் , அடித்தல் . அடையலர் - பகைவர் . 
அடிகள் - கடவுள் , சுவாமி , தலை அடைவு - அடைதல் , முறை . 
வி . ( சிந் ) 

அண்டசம் - முட்டையிற் பிறப் 
அடிச்சி - குற்றேவன் மகள் . 
அடிசில் - சோறு , உணவு . அண்டப்புத்தேள் - விராட்புரு 
அடியிடுதல் கால்வைத்தல் , டன் . ( கந்தபு ) 
தொடங்கல் . 

அண்டம் - ஆகாயம் , மேலுலகம் , 
அடியுறை பாதகாணிக்கை , முட்டை , வித்து . 

அண்டமுகடு - அண்டத்தினுச்சி . 
அடிவீழ்ச்சி - வணக்கம் . ( சிந் ) அண்டர் - தேவர் , பகைவர் , இ 
அடுக்கம் - பக்கமலை , மரநெருக் டையர் . 
கம் . ( சிலப் ) 

அண்டிகம் - செந்நாய் . 
அடுக்கல் - மலை , அடுக்கு , அடுக் அண்ணம் - மேல்வாய் . 
கப்பட்டது. 

அண்ணல் - பெருமை , பெருமை 
அடுகலம் - பாகபாத்திரம் . யிற்சிறந்தோன் , தலைமை , தலை 
அடுகளம் - யுத்தகளம் . 

வன் . 
அடுத்தல் - அடைதல் , பொருத் அண்ணா - அண்ணாமலை , ( தேவா 
தல் . 

ரம் ) உண்ணாக்கு . 
அடுதல் - கொல்லல் , வருத்து அண்ணாத்தல் - வாய் திறத்தல் , 
தல் , பாகம்பண்ணல் , போரா ( வள் ) தலையெடுத்தல் , 
டல் , 

அண்ணித்தல் - கிட்டு தல் . 
அடை - பொருளுணர்த்துஞ்சொ அண்ணுதல் - அணுகுதல் . 
ல்லை அடுத்து நின்று சிறப்பிக் அண்பல் - மேல்வாய்ப்பல்லு . 
குஞ்சொல் , இலை , வெற்றிலை , அண்முதல் - கிட்டு தல் . 
அடுத்து நிற்பது . 

* அணக்குதல் வருத்தல் ( வெண் ) 
அடைகுறடு - கம்மப்பட்டடை . அணங்காடுதல் - வெறியாடுதல் . 
அடைகொளி - அடைசொல்லைக் அணங்கு - தெய்வம் , தெய்வப் 
கொண்டு நிற்குஞ் சொல் . பெண் , கொலை, மயக்கநோய் , 


அணங் 


அத்து 


தாள் . 


வருத்தம் , ஆசை , அச்சம் , கொ அத்தவாளம் - மேற்போர்வை . 
ல்லிப்பாவை , பேய் . அத்தன் - கடவுள், பிதா , உயர்க் 
* அணங்குசார்ந்தாள் - படிமத் தவன் . 

அத்தாணி - அரசுவீற்றிருக்குமி 
அணங்குதல் - கொல்லல் , வருத் டம் . 

துதல் , விரும்புதல் . அத்தி - அத்திமரம் , யானை , எலு 
அணரி - மேல்வாய் . 

ம்பு , கொலை , கடல் . 
அணல் - தாடி . ( புறம் ) அத்திசஞ்சயம் - தகரத்தின் பின் 
அணவரல் - ஆசைப்படல் . ( குறு ) புண்ணியதீர்த்தத்திற் போடும் 
அணவுதல் - கிட்டுதல் . 

படி எலும்பு திரட்டுகை . 
அணாப்புதல் - ஏய்த்துவிடல் . 

அத்திநி - பெண்யானை , பதுமிநி 
அணி - ஆபரணம் , அலங்காரம் , முதலிய பெண்களுள் ஒருத்தி , 
பெருமை , படைவகுப்பு , அழ அத்தியசநம் 

அளவுகடந்துண் 
கு , வரிசை , 

ணல் . 
அணிகலம் - ஆபரணம் . அத்தியட்சன் - மேலதிகாரி . 
அணிமா - அட்டசித்திகளுள் ஒ அத்தியந்தம் - அளவின்மிக்கது . 
ன்று . அஃது அணுபரிமாண அத்தியயாம் - படித்தல் . 
மாதல் . 

அத்தியவசாயம் - பொருட்டுணி 
அணியல் - அணிதல் , மாலிகை . 

வு , நிச்சயம் . 
அணு - உயிர் , நுண்மை . 

அத்தியாகாரம் - அளவுகடந்து 
அணுக்கம் - சமீபம். ( பெரியபு ) ண்ணல் , அவாய்நிலையாற் சொ 
அணுக்கர் - அணிமையில் நிற்றற் ல்வருவித்தல் , தர்க்கம் . 

குரியவர் . ( பெரிய ) உழையர் . அத்தியாசம் - விபரீதவுணர்ச்சி . 
அணுக்கு - அணிமை . 

அத்தியாபகன் - உபாத்தியாயன் , 
அணுகம் - நுண்ணியது . 

அத்தியாபரம் - படிப்பித்தல் . 
அணுகுதல் - கிட்டுதல் . 

அத்தியாரோபம் - விபரீதவுண 
அணுவலி - ஆன்மசக்தி . 

ர்ச்சி . 
அணை - நீர்தடுக்கும் வரம்பு , வர அத்தியாவசியகம் - மிகவும் இன் 
ம்பு , ஆசரும் , படுக்கை , மெத் றியமையாதது . 
தை . 

அத்திரம் - அம்பு , வில்லு , எறி 
அணைத்தல் - சேர்த்தல் , தழுவு 

யும்படை , நிலையின்மை . 
தல் . 

அத்திரி - குதிரை , கழுதை , கோ 
அணைதல் - சேர்தல் , புணர்தல் . வேறு கழுதை, ஒட்டகம் , மலை , 
அத்தம் - அத்தகிரி , கைத்தலம் , உலைத்துருத்தி . 
அத்தநாள் , பொருள் , சொற் அத்து - அரைப்பட்டிகை , தை 
பொருள் , அருநெறி , கண்ணாடி , ப்பு , சிவப்பு . 
ஆண்டு , பாதி . 

அத்துவயம் - இரண்டன்மை : 


அத்து 


அதோமு 


களவு . 


என 


உவமை 


அத்துவரியு - யாகபுரோகிதன் . அதிகாரி - தலைவன் , சம்பந்தமு 
அத்துவா - வழி , ( சித் ) 

டையவன் . 
அத்துவிதம் - இருவிதமாகாமை . அதிங்கம் - அதிமதுரம் . 
அத்தேயம்- கள்ளாமை . தேயம் - அதிசயம் - மேம்பாடு . 

அதிசயன் - அருகன் . 
அத்தை - மாதா , மாமி , தலைவி . அதிசாரம் - வயிற்றுளைவு . 
அதகம் - மருந்து . 

அதிட்டாநம் - நிலைபெறுமிடம் . 
அதட்டம் - பாம்பின் நச்சுப்ப அதிட்டித்தல் - நிலைக்களமாகக் 
ல்லு . 

கொண்டு நடத்துதல் . 
அதம் - கேடு . ( கந்தபு ) 

அதிட்டேயம் 

அதிட்டிக்கும் 
அதமம் - இழிவு . 

ஸ்தாநம் . 
அதமருணிகன் - கடன்பட்டவன் . 

அதிதி - புதியவன் , அசுரமாதா . 
இருணம் - கடன் . 

அதிதிசேவை - விருந்தோம்பல் . 
அதர் - வழி . 

அதிதிநாள் - புநர்பூசம் . 
அதர்கோள் - வழிப்பறித்தல் . 

அதிதேசம் - அதுபோலக் கொ 
அதர்மம் - பாவம் . 

ள்க 

காட்டி 
அதரம் - உதடு , இழிவு . 

உணர்த்தல் . 
அதரிகொள்ளுதல் கடாவிடு அதிப்பிரசங்கம்- அதிகம்பேசல் . 
தல் . ( சில ) 

அதிபதி - தலைவன் . 
அதரி திரித்தல் - கடாவிடுதல் . அதிபன் - தலைவன் . 
அதவம் - அத்திமரம் . 

அதிபாதகம் - பெரும்பாதகம் . 
அதவு - அத்திமரம் . 

அதிமிதம் - அளவுகடந்தது . 
அதழ் - பூவிதழ் . ( கலி ) 

* அதிரதர் - அளவிறந்த தேர்வீர 
அதள் - தோல் . ( புறம் ) 

ரை எதிர்த்துப் பொருபவர் . 
அதாதா - உலோபி . 

அதிரல் - புனலிமரம் , விரிதூறு . 
அதி - அதிகம் அப்பால் மேன் அதிரேகம் - மேன்மை . ( இரா ) 
மை முதலிய பொருள்களை உ அதிவிரகன் - உபாயம்மிக்கவன் . 
ணர்த்தும் ஒரு வட மொழியி 
டைச்சொல் , ( சப்த ) 

அதீதம் - கடந்தது . 
அதிக்கிரமம் - நெறி தவறல் , கட 

அதுக்கல் - அடித்தல் , கறித்தல் . 
த்தல் , மீறுதல் . 

அதுல்லியம் - ஒப்பின்மை . 
அதிக்கிராந்தம் - கடந்தது . . 

அதுலன் - ஒப்பில்லாதவன் . 
அதிகரணம் - நிலைக்களம் . 

* அதெந்து - அது என்ன . ( திரு 
அதிகரித்தல் - மேற்படல் . 

வாச ) 
அதிகன் - மகான் . ( கந்தபு ) 

அதோகதி - நரகம் . அதோ 
அதிகாரம் - அதிகரித்தல் , நூற் 

கீழ் . 
பொருட் பாகுபாடு , ஆரம்பம் , அதோமாயை - அசுத்தமாயை . 
தலைமை . 

அதோமுகம் - கழிமுகம் . 


அந் 


அநீர் 


ன்று . 


உசை 


அந் - இன்மை . ( இலக்கணக்கொ ) அந்தம் - உணவு , சோறு . 
அந்தக்கரணம் - மநம் புத்தி சித் அந்தமயம் - உணவாலாயது . 
தம் அகங்காரம் என்னும் உட் அந்நியம் - வேறு . 
கருவி . 

அந்நியர் - பிறர் . 
அந்தகன் - இயமன் , குருடன் . அந்நியோந்நியம் - ஒன்றற் கொ 
அந்தகாரம் - இருள் , அஞ்ஞாநம் . 
அந்தணன் - வேதியன் , வியா அந்நியோந்நியாச்சிரயம் - ஒன் 
ழன் , 

றனை ஒன்றுபற்றல் . ஆச்சிர 
அந்ததரம் - சித்தாந்தம் . (சிவ யம் - பற்றல் . 

அந்நுவயம் - இயைபு , பொருத் 
அந்தப்புரம் - அரசன் மனைவிவீடு . தம் . 
அந்தம் - இறுதி , அழகு , குருடு , அநகன் - பாவமில்லாதவன் , கட 
முடிவு . 

வுள் . 
அந்தர்வேதி - நடுவேயுள்ள சம அநங்கம் - ஆகாயம் , மல்லிகை , 
பூமி . 

அநங்கன் - மன்மதன் , 
அந்தரங்கம் - இரகசியம் . அசேநம் - உபவாசம் . அசாம் - 
அந்தரம் - தீமை , ( ஞானா ) ஆகா 
யம் , வேறுபாடு , தனிமை , அநசூயை - அழுக்காறின்மை . 
இருள் , நடு . 

அநந்தசாயி - விட்டுணு . ( பாரத ) 
அந்தரி 

உமாதேவி, ஆகாய அநந்தம் - முடிவில்லது , அள 
வாணி , 

வில்லது . 
அந்தரியாகம் . - உட்பூசை. 

அநந்தரம் - பின் , 
அந்தரியாமி - உள்ளே நின்று அருந்தன்- கடவுள் , ஆதிசேடன் . 
இந்திரியங்களை இயக்குவோ அநபத்தியம் 

பிள்ளையின்மை , 
ன் , கடவுள் , ஆன்மா. அநர்த்தம் - பயனின்மை . 
அந்தரீயம் - உள்ளுடை . அநலன் - அக்கினி . 

. 
அந்தளம் - கவசம் . 

அநலி - அக்கிநி , சூரியன் , 
அந்தன் - குருடன் , சனி . 

அநவத்திதம் - நிலையற்றது . 
அந்தி - முச்சந்தி , மாலைக்காலம் . அநாசாரம் - ஒழுக்கமின்மை . 
அந்தித்தல் - முடிவுசெய்தல் . அநாதன் - தலைவனில்லாதவன் , 
* அந்தியசர் - புலையர். ( பிராய ) அநாதி - ஆதியில்லாதது . 
அந்தியம் - முடிவு . 

| அநாமயம் - நோயின்மை . 
அந்தியேட்டி - இறுதியிற் செய் அநாமிகை - ஆழிவிரல் . 

யும் யாகம் . இட்டி - யாகம் . அநாயம் - அநீதி . (இரா ) 
அந்தில் - அவ்விடம் , ஓர் அசைச் அநாவிருட்டி - மழையின்மை . 
சொல் . 

அநிகம் - சேனை . 
அந்து - நெல்லுப்பூச்சி . ( கந் ) | * அநிர்வசநம்- சொல்லொணாதது 


- 


அநிரு 


க 0 


அபாம் 


அ திருதம் - பொய் . 

அப்பியாசம் - பலமுறைபழகு 
அநிலம் - காற்று . 

கை , பலமுறைசெய்கை . 
அநீ AG - சேனை . 

அப்பியாசி - நன்குபயின் றவன் . 
அது - பின் போல 

கூட சமீ அப்புதல் - பூசுதல் , ஒற்றுதல் . 
பம் முதலிய பொருள்களை அப - இன்மை இழத்தல் எதிர் 
உணர்த்தும் ஒரு வடமொழி மறை தவறு நீக்கம் என்னும் 
யிடைச்சொல் . ( சப்த ) பொருள்களை உணர்த்தும் ஒரு 
அநுக்கிரகம் - கிருபை . 

வடமொழியிடைச் சொல் . 
அநுக்கிரமணிகை விஷயவ அபகரித்தல் - கவர்தல் . 
ரிசை . 

அபகாரம் - தீங்கு , களவு. 
அநுகம்பம் - இரக்கம் . அபகீர்த்தி - நிந்தை . 
அநுகரணம் 

ஒன்று போலச் * அபங்கன் - பங்கமில்லான் . 
செய்தல் . 

அபசயம் - தோல்வி , குறைவு . 
அநுசன் - தம்பி . 

அபசவ்வியம் - வலப்பக்கம் . 
அநுஞ்ஞை - சம்மதம் அபசாரம் - தீங்கு , புறப்படுதல் , 
அநுட்டானம் - ஒழுக்கம் . அபத்தம் - தவறு , பொய் . 
அநுதாபம் - பின்னிரங்கல் . அபத்தியம் - பிள்ளை . 
* அநுதோடம் - உபபாதகம் . அபதேசம் - கபடம் , மறுப்பு . 
அநுபந்தம் - பின் சேர்த்தல் . அபயம் - பயமின்மை , அடைக் 
* ஆஓபமன் - ஒப்பில்லாதவன் . கலம் . 
அநுபாலநம் - காத்தல் . அபயன் 

பயமில்லாதவன் , 
அதுமதம் - சம்மதம் . 

சோழன் . 
அநுமதி - சம்மதம் , பூரணை . அபரகாத்திரம் - கால் ,பின்கால் . 
அநுமாநம் - வழியளவை , ஐயம் . * அபரஞ்சி - புடமிட்டபொன் . 
அநுயோகம் - வினா . 

அபரம் - பின் , முதுகு , மேற்கு , 
அநுராகம் - மிக்கபிரியம் . 

பொய் , பிணக்கு, கவசம் . 
அநுவதித்தல் - வழிமொழிதல் . அபராங்கம் - சரீரத்தின் பின்பா 
அநுவழி - புதவாரம் . 

கம் . ( பார ) 
அநுவாதம் - வழிமொழிதல் . அபராணம் - பின்பகல் . ( நாலம் ) 
அருவுரு - ஒத்தவடிவம் . ( பாரத ) அபராதம் - பாவம் , குற்றம் . 
நேகம் 

அபராந்தம் - மேலைத்தேசம் . 
அநேகன் - கடவுள் . 

* அபராந்தர்- மேலைத்தேசத்தார் . 
அப்பியங்கம் - எண்ணெய்தேய் அபரிமிதம் - அளவின்மை . 
த்தல் , 

அபவர்க்கம் - மோட்சம் . 
அப்பியாகதன் முன்னறியப்ப , அபாங்கம் - கடைக்கண் . 
டாத அதிதி , விசேடமாகவந் அபாரம் - மலவாயில் . 
தவன். 

அபாம்பதி - விருனன் . (சேது ) - 


பல , 


அபாய 


க்க 


அமய 


- 


அபாயம் - ஆபத்து . 

அம்பரம் - ஆகாயம் , சீலை , கடல் , 
அபாரம் - அளவின்மை . 

திக்கு . 
அபாவம் - இன்மை . 

அம்பல் - வசைச்சொல் , சிலரறி 
அபி - அதட்டல் கண்டித்தல் ந்து புறங்கூறல் . அரும்பல் என் 
கேள்வி ஐயம் அதிகம் முத பது அம்பல் என்றாயிற்று . 
லிய பொருள்களை உணர்த்தும் அம்பலம் - சபை , சித்திரகூடம் . 
ஒருவட மொழியிடைச்சொல் . அம்பி - தோணி , இறைகூடை , 
அபிசாரி - வேசை . 

அம்பிகேயன் - திருதராட்டிரன் , 
அபிடேகம் - திருமஞ்சநம் . அம்பிகை - மாதா , தாய் . 
அபிதாநம் - நாமம் . 

அம்பு - நீர் , பாணம் . 
அபிதேயம் - நாமமிடத்தக்கது : அம்புசாதம் - தாமரை . ( வாத ) 
அபிநயம் - அங்க சேட்டை , கூத்து அம்புதம் - மேகம் , ( இரா ) 
அபிநயர் - கூத்தர் . 

அம்புதி - கடல் . ( கந்தபு ) 
அபிநவம் - புதியது . 

அம்புயம் - தாமரை . 
அபிப்பிராயம் - கருத்து . அம்புயன் - பிரமன் , 
அபிமாரம் - செல்வச்செருக்கு , அம்புயாதம் - தாமரை . ( பார ) 
செருக்கு , அறிவு , கொலை , அம்புயை - இலக்குமி . ( திருவர ) 
( சப்த ) உள்ளக்களிப்பு . ( சூ ) அம்புராசி - கடல் . ( பார ) 
அபிமாநி அபிமான முடைய அம்புலி - சந்திரன் . 
வன் . 

அம்பை - தாய் , உமாதேவி . 
அபிமுகம் - எதிர்முகம் . அம்போருகம் - தாமரை . 
அபியோகம் - முறையீடு . அம்போருகை - இலக்குமி . 
அபிராமம் - அழகு , பிரியம் . அம்ம - கேட்க எனப்பொருள் 
அபிராமி - உமாதேவி . 

படும் ஓரிடைச்சொல் , 
அபிவிருத்தி - மிகவளர்தல் . அம்மம் - முலை . ( இரகு ) 
அபுத்தி - அறியாமை . அம்மனை - நெருப்பு , ( பாரத ) 
அபுத்திபூருவம் - அறியாமற் செ தாய் , அம்மனை விளையாட்டு . 
ய்தது . 

அம்மான் - பிதா , கடவுள் , மா 
ஆபூபம் - அப்பம் . 

மன் . 
அபூர்வம் - முன்னில்லது . அம்மானை - அம்மனைக்காய் எறி 
அபேதம் - பேதமின்மை. 

ந்து விளையாடுதல் . 
அம் - அழகு , நீர் . 

அமீமை - அமைதி , ( சிந் ) தாய் , 
அம்பகம் - கண் . 

உமாதேவி , வருபிறப்பு . 
அம்பணத்தி - துர்க்கை . அமங்கலம் - மங்கலமல்லாதது . 
அம்பணம் - மரக்கால் , ஆமை , அமங்கலி - கைம்பெண் . 

அமணர் - சமணர் . 
அம்பர் - அவ்விடம் , ஓர்க்கோலை . அமயம் - காலம் . 


வாழை . 


அமர் 


அயிரா 


அமர் - யுத்தம் . 

அமை - அமாவாசி , மூங்கில் , 
அமர்தல் - இருத்தல் , விரும்பல் . 
அமரர் - தேவர் . அ - இன்மை . அமைச்சன் - மந்திரி . 

. 
அமரார் - பகைவர் . 

அமைத்தல் - அழுத்துதல் , ( கல் 
அமராவதி - தேவுலகம் . 

லா ) செய்தல் , அடக்கல் , நிய 
அமரி - அமுதம் . அ - இன்மை . மித்தல் . 
மரி - மரணம் . 

அமைதல் - அடங்குதல் , பொரு 
அமலம் - அழுக்கின்மை , அழகு . ந்தல் , நிறைதல் . 
அமலன் - மலமில்லாதவன் , கட அமைதி - சிறப்பு . ( சிந் ) நிறை 
வுள் . 

வு , அடக்கம் , சமயம் . 
அமலுதல் - நெருங்குதல் . (தணி ) அமைவு - அடக்கம் , அமைதல் . 
அமலை - உமாதேவி , இலக்குமி , அமோகம் - மோகமின்மை , இல 
ஆரவாரம் , கூத்து , சோறு , 

க்குத் தவறாமை . 
மிகுதி . 

அயத்தொடர் - இருப்புச்சங்கிலி . 
அமளி - படுக்கை , மிகுதி . அயாம் - ஆண்டிற்பாதி ,போதல் , 
அமறல் - நெருங்கல் , பொலிதல் . சரித்திரம் , வழி . 
அமாத்தியன் - மந்திரி . அயம் - ஆடு , குதிரை , நீர் , இரு 
அமாநம் - அளவின்மை . 

ம்பு . 
அமிசம் - பங்கு , உரிமைப்பங்கு . அயர்ச்சி - மறவி , தளர்ச்சி . 
அமித்திரர் - பகைவர் . அ - இன்மை அயர்தல் - செய்தல் , தளர்தல் , 
அமிதம் - அளவின்மை. 

அறிவழிதல் . 
அமிர்தம் - இரப்பின்றி வந்த அயர்வு - தளர்வு , மறப்பு , துயர் . 
பொருள் , (காஞ் ) உணவு , அயர்வுயிர்த்தல் - தளர்வு நீக்கல் 
சோறு , பால் , தேவருணவு, அயல் - அருகு , அந்நியம் . 
இனிமை . 

அயவணம் - ஒட்டகம் . 
அமிழ்து - அமிர்தம் . 

அயவாகரன் - அக்கிநி .. 
அமிழ்ந்தல் - ஆழுதல் . ( இரா ) அயறு - புண்வழலை . ( புறம் ) 
அமுக்கல் - ஆழ்த்துதல் . அயன் - பிரமன் , சிவன் . 
அமுதம் - அமிர்தம் , உப்பு . அயனாள் - உரோகணி .. 
அமுதர் - தேவர் , இடையர் . அயா - வருத்தம் . ( இரா ) 
அமுதவல்லி - சீந்திற்கொடி . அயாவுயிர்த்தல் - வருத்தம் நீக் 
அமுது - அமிர்தம் , உணவு ,பால் . கல் . ( கலி ) அயா - வருத்தம் . 
அமுது செய்தல் - உண்ணல் . அயங்கிதை - கொல்லாமை . 
அமுதுபடி - அரிசி . 

அயிர் - நுண்மணல் , சர்க்கரை . 
அமுரி - சிறுநீர் . 

அயிர்த்தல் - சந்தேகித்தல் . 
அமேத்தியம் - மலம் . 

அயிராணி - இந்திராணி .. 
அமேயன் - அளவுபடாதவன் . அயிராவணம் - அயிராவ தயானை : 


அயிரி 


கது . 


அரிந்த 


. 


அயிரி - ஒருவகைக்கத்தி . அரம் - பாதலம் . 
அயிரை - ஒருவகை மீன் . அரம்பு - தீங்கு , குறும்பு . ( சிந் ) 
அயில் - வேல் , கூர்மை . அரம்பை - தேவப்பெண் , வாழை . 
அயிலல் - உண்ணல் . 

அரமியம் - நிலாமுற்றம் , மேல் 
அயினி - உணவு , சோறு . 

லீடு , 
அயோக்கியம் - தகுதியின்மை . அரலை - விதை, கழலை , குற்றம் . 
அர்க்கம் - நீர்க்காகம் , எருக்கு . அரவக்கிரி - வேங்கடமலை . 
அர்க்கன் - சூரியன் . 

அரவம் - பாம்பு , பேரொலி , 
அர்ச்சனை - பூசை . 

சிலம்பு . 
அர்த்தம் - பாதி , திரவியம் . 

அரவிந்தம் - தாமரை . 
அர்ப்பணம் - ஒப்பித்தல் . அரவிந்தை - இலக்குமி . 
அர்ப்புதம் - ஒரெண் . 

அரவு - பாம்பு . 
அரக்கல் - புடைபெயர்தல் , தே அரற்றுதல் - அழுதல் , ஒலித்தல் , 
ய்த்தல் . 

அரா - பாம்பு , ஆயிலியம் . 
அரக்கு - செம்மெழுகு , சிவப்பு . அராகம் - விருப்பு , சிவப்பு , 
அரங்கம் - 

சபை , ஆற்றிடைக் பாலையாழ் . 
குறை . 

அராபதம் - வண்டு . ( பாரத ) 
அரங்குதல் - அழிதல் . (இரா ) 

அரி - விட்டுணு , இந்திரன் , அக் 
அரசிருக்கை - அரசு வீற்றிருக்கும் 

கிநி , இயமன் , வாயு , சிங்கம் , 
இடம் . 

குதிரை, குரங்கு , பன்றி ,கிளி , 
அரசி - தலைவி . 

கடல் , தகடு , அழகு , தேர் , வரி, 
அரசு - இராச்சியம் , அரசன் . 

உள்ளிமெணி , மூங்கில் , பகை , 
அரசுகட்டில் - சிங்காதநம் . (சில ) 

சோலை , மரகதம் , மரவயிரம் , 
அரசுவா - அரசயானை . 

வண்டு , தவளை . 
அரட்டர் - குறுநிலமன்னர், துட் 

அரிகயிறு - அரி நூற்பொறி ( சிந் ) 
அரண்-காவல் , காவற்காடு , மதில் . 

அரிகரகுமரன் - மாசாத்தன் . 
அரணம் - கவசம் , கோட்டை , 

அரிசந்தரம் - ஐந்தருவுள் ஒன்று , 
மதில் . 

அரிசநம் * மஞ்சள் . 
அரணி -தீக்கடைகோல். ( பாரத ) அரிட்டம் - காகம், மோர் , முட் 

டை , கள்ளு,பிரசவ மண்டபம் . 
அரத்தகம் - செம்பஞ்சு. 

* அரிடம் - அதிட்டகீதம் . ( பார ) 
அரத்தம் - சிவப்பு , செங்குவளை, அரிணம் - சிவப்பு, மான் . 
செம்மெழுகு , இரத்தம் . 

அரிதகி - கடுமரம் . 
அரததம் - இரத்திகம் , சிரேட் * அரிதசுவம் - பச்சைக்குதிரை , 
டம் . 

அரிதம் - திக்கு , பொன்மை . 
அரந்தை - வருத்தம் , குறிஞ்சியா அரிந்தமன் - விட்டுணு . அரி - 
ழிசை . 


அரணியம் 


காடு . 


பகை, 


உ 


அரிப் 


அல்லி 


அரிப்பிரியை - இலக்குமி . ண்டு சொல்லப்படாத பொரு 
அரிப்பு - அரித்தல் , கோபம் . 

ளைப் பெறுதல் . 
அரிமணி - மரகதம் , ( பாரத ) அருத்தி - விருப்பம் , செல்வன் , 
அரிமா - சிங்கம் . ( நாலடி ) அருந்ததி - வசிட்டன் மனைவி . 
அரியகம் - பாதசாலம் . ( சில ) அருந்தல் - உண்ணல் , அருமை . 
அரியணை - சிங்காதநம் . அருந்து தன் - பீடைசெய்பவன் . 
அரியமா - சூரியன் . 

அருநெறி - போதற்கரியவழி . 
அரியல் - அரித்தல் , கள்ளு . (தணி ) அருப்பம் - அருமை , அற்பம் ,ஊர் , 
அரில் - குற்றம் , சிறு தூறு , பகை . காடு , கோட்டை ,பிட்டு , மோர் . 
அரிவை - பெண் . 

அரும்பித்தல் - அரும்புதல் . ( தே ) 
அருக்கம் - சுருக்கம் , எருக்கு . அரும்புதல் - தோன்றுதல் , முகி 
அருக்குதல் - அருமைப்படுத்தல் , ழ்த்தல் . 

சுருக்குதல் , குறைத்தல் . அரும்பெறல் - பெறற்கரியது . 
அருகந்தர் - சமணர் . ( பெரிய ) 

அருமை - இன்மை , பிரயாசம் . 
அருகம் - தக்கது . 

| அருவம் - உருவில்லது . 
அருகர் - தக்கவர் . 

அருவி - கழிமுகம் , மலையாறு . 
அருகல் - குறைதல் , சாதல் (திவா ) அருள் - இரக்கம் . 
அருகுறல் - கிட்டல் , 

அருளல் - கொடுத்தல் , தயை செ 
அருங்கலம் - ஆபரணம் . 

ய்தல் , இரங்குதல் . 
அருச்சநை - பூசை . 

அரூபி - உருவில்லது . 
* அருச்சி - பூசை . ( திருவி ) அரை - அல்குல் , ஒருமரம் . 
அருச்சு நம் - சுத்தம் , ( பாரத ) மரு அரைசிலை - அம்மிக்கல் . 
தமரம் , எருக்கு . 

அரையன் - அரசன் . 
அருச்சுநவட்டம் - திருவிடைம அரையிருள் - அர்த்தராத்திரி . 

அரோசநமி - வெறுப்பு . ( பாரத ) 
அருஞ்சிறை - கடுஞ்சிறை ,நரகம் . அல் - இரவு , ஒற்றெழுத்து , மதில் . 
அருட்குறி - சிவலிங்கம் . (காஞ்) அல்கல் - சுருங்குதல் , தங்குதல் , 
அருட்டுதல் - எழுப்புதல் . ( தி 

நாள் , வறுமை . 
ருப்பு ) 

அல்லகண்டம் - துன்பம் . 
அருணம் - ஆடு , சிவப்பு , எலுமி அல்லகம் - நீலோற்பலம் . 

அல்லகாத்திரி - தணிகை மலை . 
அருணன் - சூரியன் , புதன் . அல்லது - தீங்கு . 
அருணை - அண்ணாமலை . 

அல்லம் - இஞ்சி . 
அருத்தகங்கை - காவேரி . 

அல்லல் - துன்பம் . 
அருத்தம் - பாதி , பொருள் . அல்லவை - தீயன . 
அருத்தவாதம் - புனைந்துரை. அல்லாத்தல் - துயருறல் . ( தணி ) 
அருத்தாபத்தி - சொல்லியது கொ அல்லி - அகவிதழ் , ஆம்பல் ,காயா . 


ருதூர். 


ச்சை . 


அல்லி 


கரு 


அவ்குண் 


அல்லியம் - விட்டுணுவாடிய கூ அலவன் - ஞெண்டு , சந்திரன் , 

பூஞை. 
அலக்கண் - துன்பம் . 

அலவு - அலைதல் . ( இரா ) 
அலக்கு - வரிச்சு . ( பெரிய ) அலறல் - அழுதல் , ஆரவாரித்தல் . 
அலகிடல் -- அலகுவைத்தெண் அலாதம் - நெருப்புக்கொள்ளி , 
ணல் , துரால்களை தல் , எண்ணு கரி . 
தல் . 

அலாபு - சுரைக்கொடி : 
அலகு - அளவு , பலகறை , நெற் அலாயுதன் - பலராமன் . 
கதிர் , பறவைமூக்கு ,கொதுகு , அலி - நறுவிலிமரம் , பலராமன் , 
சோதிடம் , விளக்குமாறு . 

" அலிமுகந்தொழு " ( பார ) ஆ 
அலகை பிசாசம் . 

ண்மைமிக்க நபுஞ்சகன் , உழ 
அலகைத்தேர் - கானல் . 

வன் , வயிரமில்லாமரம் . 
அலங்கம் - கொத்தளம் . அலுத்தல் - இளைத்தல் . ( கந்தபு ) 
அலங்கல் - அசைதல் , ஒளிர்தல் , அலை - கடல் , கடற்றிரை , கொலை. 

பூமாலை , தளிர் , மநங்கலங்கல் . அலைத்தல் - அசைத்தல் , தாக்கல் . 
அலங்காரம் - அழகு , அணி . அலைவாய் - கடல் , திருச்செந்தூர் . 
அலங்கிருதி - அலங்காரம் . அலைவு - அசைவு , வருத்தம் . 
அலசம் - சோம்பு . 

அலௌகிகம் - உலகியலல்லாதது 
அலசல் - சோம்பல் . 

அவ் - அவை , அங்கு . ( இரா ) 
அலத்தகம் - செம்பஞ்சு. அவ்வித்தல் பொறாமையடைதல் 
அலத்தல் - துயருறல் , வறுமைப் அவ்வியத்தம் -வெளிப்படாதது . 
படல் . 

அவ்வியம் - பொறாமை , அவி . 
அலந்தலை - துன்பம் . ( ஞானா ) அவ்வியயம் - இடைச்சொல் . 
அலந்தை - நீர்நிலை , துன்பம் . அவ்வியாத்தி - வியாபித்தலின் 
அலம் - போதுமெனல் , அலம 

ரல் , கலப்பை , தேள் . அவ்வை - மாதா , தவப்பெண் . 
அலம்புதல் - ஒலித்தல் , கழுவுதல் . அவ - நிச்சயம் , நிறைவு , வெறு 
அலம்வரல் - சுழலல் . 

ப்பு , நிந்தை , சுத்தம் , அப்பால் 
அலமரல் - சுழலல் , துயருறல் . முதலிய பொருள்களை உணர் 
அலர் - மலர்ந்தபூ , பலரறிந்து த்தும் ஒரு வடமொழியிடைச் 
தூற்றும் பழி , பழிச்சொல் , சொல் . ( சப் ) 
மகிழ்வு . 

அவகடம் - வஞ்சகம் , எதிர் . 
அலர்த்தல் - விரித்தல் . அவகாசம் - தக்ககாலம் , தக்கவி 
அலர்தல் - விரிதல் . 

டம் . 
அலரவன் - பிரமன் . ( கந் ) அவகீர்த்தி - இகழ்ச்சி . 
அலரி - ஆதித்தன் , பூ , அழகு , அவ குண்டனம்- முக மறைக்குஞ் 
கண் வரி . 


மை . 


அந் 


கசு 


அவிரோ 


- 


மையாமை , 


- 


அவகேசி - காயாதமரம் .. அவயவம் - உறுப்பு , உடம்பு . 
அவச்சேதம் - வரையறுத்தல் . அவரோகணம் - இறங்குதல் . 
அவசகுநம் - துன்னிமித்தம் . அவல் - ஒருசிற்றுண்டி , பள்ளம் , 
அவசம்- தன் வயமின்மை ,அயர்வு விளைநிலம் , நீர்நிலை . 
அவசரம் சமயம் . 

அவலம் - வலியின்மை , அழுகை , 
அவசாரம் - புறம்போதல் . துயர் , சோர்வு , வறுமை . 
அவசாரி . - வேசை . 

அவவு 

அவா . ( கலி ) 
அவசியம் நிச்சயம் , இன்றிய அவளிகை - இடுதிரை . இது யவ 

ளிகை என்னும் வடசொல் . 
அவஞாநம் - அவமாநம் . 

அவா 

பேராசை . 
அவண் - அவ்விடம் . 

அவாசி - தெற்குத்திசை . 
அவத்தம் - பொய் , வீண் . 

அவாந்தரம் - இடைக்காலம் . 
அவத்தன் - பொய்யன் , வீணன் . அவாய்நிலை - அவாவிநிற்றல் . 
அவத்தை - நிலை . 

அவி - தேவர்களை உத்தேசித்து 
அவதஞ்சம் - காதணி , தலையணி . 

ஓமாக்கினியில் விடும் நெய்மு 
அவதந்திரம் - அநியாயவழி . தலியன , ஆடு . 
அவதாரம் - மறப்பின்மை . அவிகாரம் - விகாரமின்மை . 
அவதாரம் - பிறத்தல் , இறங்கு அவிகாரி - விகாரமில்லான் , கட 
தல் . 

வுள் . 
அவதாரிகை - வாக்கியத்தின் அவிடி - திரைச்சீலை . 
கவுரை 

அவித்தல் - அவியவிடல் , அடக் 
அவதி - அளவு , எல்லை , துயர் . 

குதல் , அழித்தல் , கெடுத்தல் . 
அவந்திகன் - அவந்திதேசராசன் . அவித்துவையல் - பச்சடி.(பிங் ) 
அவந்திகை - கிளிப்பறவை . அவித்தை - அஞ்ஞாநம் , ஆணவ 
அவநதன் - தலைகுனிந்தவன் . மலம் . 
அவநி - பூமி . 

அவிதல் - அடங்கல் , வேகுதல் , 
அவநிபன் - அரசன் . பன் - காப் 

தணிதல் . 
பவன் . 

அவிதா - உதவிசெய்க " எனப் 
அவநீதி - அநியாயம் .. 

பொருள் படும் ஒரு வடமொழி 
அவநுதி - உண்மையை மறுத்தல் . 

யிடைச்சொல் ( பார் ) 
அவப்பிரஞ்சம் - இழிசநர்மொழி . அவிநயம் - அபிநயம் , விநயமி 
அவபிருதம் - யாகாந்தஸ்நாநம் . 
அவ்ம் - தீமை , வீண் . 

அவிநாசி - அழியா வஸ்து . 
அவமதி - நிந்தை . 

அவிநாபாவம் - நீங்காதிருத்தல் , 
அவமதித்தல் - இகழ்தல் . அவிமுத்தம் - காசிமாநகரம் . 
அவமாரம் - அவமதிப்பு . அவிர்தல் - ஒளிவிடுதல் . 
அவமிருத்து - அகாலமரணம் . அவிரோதம் - விரோதமின்மை , 


னமை . 


அவிவே 


கஎ 


அளித் 


லது . 


தல் . 


அவிவேகம் - விவேகமின்மை . துயருறல் , கெடுதல் , ஒலித்தல் , 
அவிவேகி - விவேகமில்லாதவன் . அழுத்துதல் - பதித்தல் , தாழ்த் 
அவிழ்தல் - அலர்தல் , நெகிழ்தல் . 

தல் . 
அவை - சபை , கூட்டம் , புலவர். அழுந்தல் - இறுகுதல் , ( புறம் ) 
அவைத்தல் - குற்றல் , நெரித்தல் . வருந்துதல் , பதிதல் . 
அவைதிகம் - வேதசம்பந்தமில் அழுந்து - ஆழம் , அழுந்து தல் . 

அழுவம் - ஆழம் , பரப்பு , கடல் , 

நாடு , பெருமை . 
அவைப்பு - குற்றப்பட்டவரிசி . 
அவையல்கிளவி - அசப்பியவார் அள் - காது , கூர்மை , நெருக்கம் , 

பற்றிரும்பு . 
த்தை . 

அள்ளல் - அள்ளுதல் , சேறு , நா 
அழம் - பிணம் . ( தணி ) 

கம் . 
அழல் - நெருப்பு , வெப்பம் , அழு அளக்கர் - கடல் ,சேறு,நீள்வழி , 

கார்த்திகை நாள் , உப்பளம் . 
அழலுதல் - கோபித்தல் , உக்கிர 

அளகம் - நீர் , கூந்தல் . 
மாதல் . 

அளகாதிபன் - குபேரன் . 
அழற்கதிர் - சூரியன் , 
அழற்றுதல் - சுடுதல் . 

அளகு - பறவைப்பேடு , கார்த்தி 

கை நாள் . 
அழனம் - நெருப்பு , வெப்பம் . 

அளகேசன் - குபேரன் . 
அழா அல் - அழுதல் . ( புற ) 

அளகை - குபேரனகரம் . 
அழி - இரத்தம் , வைக்கோல் .( புற ) அளத்தி - நெய்தனிலப்பெண் . 
அழிசி - ஆர்க்காட்டிலிருந்தவொ அளபு - அளபெடை . 

ருதலைவன் , சோழர்குலத்தான் அளம் - உப்பளம் , நெய்தனிலம் . 
அழி தகன் - வன் கண்ணன். (கந்த ) அளமரல் - அலமரல் . 
அழிதல் - பெருகுதல் , ( சிந் ) கெ அளவர் - உப்பமைப்போர் . 

டுதல் , சாதல் , கலங்குதல் . அளவளாவுதல் - கலத்தல் . 
அழிதலை - தலையோடு . ( தேவா ) அளவி - அளவு . (திருக்கோ ) 
அழிதூ - அலி . ( கந்த ) 

அளவு தல் - கலத்தல் . 
அழிவிலான் - கடவுள் . 

அளவை - அளவு , எல்லை , அள 
அழிவு - சாவு , கேடு , கழிமுகம் . வைக்கருவி , தன்மை . 
அழுக்கம் - கவலை . ! திருவி ) 

அளறு சேறு , நரகம் . 
அழுக்கறுத்தல் - அழுக்காறுகொ அளறுதல் - தொனித்தல் . ( பிங் ) 
ள்ளல் . 

அளாவுதல் - கலத்தல் . 
அழுக்காறு - மளவழுக்கு , பொ அளி - அன்பு , வண்டு , எளிமை . 
ராமை . 

அளிகம் - நெற்றி , பொய் . 
அழுக்கு - பொல்லாங்கு . ( ஞான ) அளித்தல் - படைத்தல் , காத்தல் , 
அழுங்கல் - இரங்குதல் , ஒளிமழு கொடுத்தல் , அருள் செய்தல் , 
ங்குதல், தாமதித்தல் , அலைதல் , செறித்தல் . 


அளி 


கஅ 


அன்ன 


அளிதல் - கனிதல் , உருகுதல் . அறிஞன் - அறிவாளன் ,புத்தன் , 
அளிது - இரங்கத்தக்கது . புதன் . 
அளிந்தம் - நகரவாயிற்றிண்ணை . அறிதுயில் - யோகநித்திரை . 
அளியர் - அருளுடையர் , அருள் அறிமடம் - அறிந்தும் அறியார் 

பெறற்குரியர் , எளியவர் . போன் றிருத்தல் . 
அளை- தயிர், மோர் , புற்று , குகை . அறிவர் - அறிஞர் , கம்மாளர் . 
அளைதல் - கலத்தல் , குழைதல் . அறிவழி - பேய் , கள்ளு . 
அனைவு - அளைதல் . 

அறிவறை - அறிவிலி . 
அற்பம் - அணு , சிறுமை . அறிவன் - அறிஞன் , கடவுள் ; 
அற்பர் - கீழ்மக்கள் . 

செவ்வாய் . 
அற்பாயு - அற்பவயசு . (சிவத ) அறிவனாள் - உத்தரட்டாதி . 
அற்புதம் - அழகு , ஆச்சரியம் . அறிவுறாஅல் - அறிவுறுத்தல் . 
அற்புதன் - கடவுள் . 

அறுகால் - வண்டு . 
அற்றம் - குற்றம் , ( கலி ) அவகா அறுகு - அறுகம்புல் ,சிங்கம் , யா 
சம் , அழிவு , சோர்வு , துன்பம் , 

னை , யாளி . 
மெலிவு . 

அறுகுறை - கவந்தம் . 
அற - மிக . ( வள் ) 

அறுதி - முடிவு , வரையறுத்தல் , 
அறக்கடவுள் - இயமன் , 

அறுதல் . 
அறத்தின் சேய் - யுதிட்டிரன் . அறுதொழிலோர் - பிராமணர் . 
அறப்புறம் - ஓதுவிக்குஞ் சாலை , அறுபதம் - வண்டு . 
தருமத்தின் பொருட்டு வரியி அறுமீன் - கார்த்திகைநாள் . 
ன்றி விட்டநிலம் . ( சிந் ) அறுவை - சீலை , சித்திரைநாள் . 
அறம் - தருமம் , நீதி . 

அறை - அடித்தல் , சொல் , கற் 
அறல் - அறுதல் , கருமணல் , சிறு பாறை , ஒலி , மாளிகை , குகை , 
தூறு , கடற்றிரை , நீர் , அரித் 

அறுதலுடையது , அறுத்தல் . 
தொழுகல் . 

அறைகூவல் - பொரவழைத்தல் . 
அறவர் - முநிவர் , வேதியர் . அறைதல் - அடித்தல் , ஒலித்தல் , 
அறவன் - புண்ணியரூபன் , புத் கடாவுதல் , 
தன் . 

அறைபோதல்- அற்றுப்போதல் , 
அறவாழி - தருமசக்கரம் . ( கலி ) கீழறுத்தல் ,வஞ்சித்தல் , 
அறவாழியந்தணன் - கடவுள் , அ அன்பன் - கணவன், அன்புடை 
ருகன் . 

யவன் . 
அறவு அறுகை , அறுமிடம் . 

அன்மை - தீமை . ( சேது ) 
அறவை - துணையிலி . 

அன்றில் - அன்றிற்பறவை , மூல 
அறன் கடை - பாவம் . ( வள் ) 
அறிகுறி - அடையாளம் . அன்றினர் - பகைவர் . 
அறிஞர் - அறிவாளர் , முனிவர் . அன்னணம் - அப்படி. 


- 


நாள் .. 


அன்ன 


ஆசநம் 


அன்னவம் - சமுத்திரம் . ஆகரம் - உறைவிடம் , கவர்தல் . 
அன்னவூர்தி - பிரமன் . ஆகருடணம் - இழுத்தல் , அழை 
அனந்தல் - நித்திரை , செருக்கு . த்தல் . 
அனுக்கம் - வருத்தம், சோம்பு , ஆகருடணை - அழைத்தல் . 

வாட்டம் , கேடு , புலம்புதல் . ஆகவ நீயம் - யாகத்திலே வடக் 
அனுக்கல் - கெடுத்தல் , வாட்டு கில் வைக்கும் அக்கிநி . 
தல் . 

ஆகவம் - யுத்தகளம் , சீலை . 
அனுங்கல் - கெடுதல் , வாடுதல் , ஆகன்னம் - காதுவரைக்கும் . 
வருந்துதல் . 

ஆகாசகாமி - ஆகாசத்திற் செல் 

லும் பரி . 
ஆ - பசு , எருது , ஆச்சாமரம் , எரு ஆசாசவாணி - ஆகாயத்திற்றோ 
மை , ( பிங் ) வடமொழியாய் 

ன்றும் வார்த்தை . 
நின்று வரைக்கும் , அற்பம் , ஆகாரம் - உடம்பு , உணவு ,செய் , 
ஆக்கேபம் , நினைவு , எதிர் , சம் ஆகிருதி - தேகம் , வடிவம் . 
மதம் , நிந்தை , துயர் முதலிய ஆகு - எலி , பெருச்சாளி. 
பொருள்களை உணர்த்தும் ஓர் ஆகுதி - ஓமஞ்செய்யும் அவி . 
இடைச்சொல் . ( சப் ) ஆகுலம் - ஆரவாரம் , வருத்தம் . 
ஆக்கம் - இலக்குமி, செல்வம் , ஆகுலித்தல் - ஆரவாரித்தல் , வரு 
மென்மேலுயர் தல் , ஆக்குதல் , ந்தல். 
வளர்ச்சி . 

ஆகுவாக நன் 

விநாயகன் , 
ஆக்கல் - செய்தல் , உயர்த்தல் , ஆகுளி - சிறுபறை . 
சிருட்டித்தல் . 

ஆகூதி - அழைத்தல் . 
ஆக்கிநேயம் - அக்கிரித்தொடர் ஆகோள் -பசுக்கவர்தல் . ( வெண் ) 
புடையது . 

ஆங்காரம் - அகங்காரம் . 
ஆக்கியாநம் - கட்டுக்கதை . ஆங்ஙனம் - அத்தன்மை , அவ்வி 
ஆக்கிரமம் - வீரம் , மீறுதல் . டம் . 
ஆக்கிராணம் மணங்கவர்தல் , ஆச்சாதநம் - மறைப்பு , ஆணவ 
மூக்கு . 

மலம் . - 
ஆக்கேபம் - தடைமொழி . ஆச்சியம் - செய் . 
ஆக்கை - உடம்பு . 

ஆச்சிரமம் - நிலை , முநிவர்வாசம் , 
ஆகண்டலன் - இந்திரன் . ஆச்சிரயம் - ஆதாரம் , சார்பு . 
ஆகந்துகம் - புதிதாய்வந்தது . ஆச்சிரவம் - அங்கீகாரம் , கிலே 
ஆகந்துகன் - புதியனாய் வந்தவன் . 
ஆகம் - உடம்பு , மார்பு . ஆசங்கை - சற்றே தர்க்கித்தாரா 
ஆகமநம் - வருதல் , 

ய்தல் , அச்சம் , விசாரணை . 
ஆகமம் - முதனூல் , வருகை , தரு ஆசந்தி - பாடை . ( திருமர் ) 

ஆசநம் - இருக்கை , இருத்தல் . 


சம் . 


மநூல் . 


ஆசம் 


உ O 


ஆண்டொ 


ஒழுக் 


ஆசம் - ஆசநம் , நகைப்பு . ஆஞ்சநேயன் - அநுமான் . 
ஆசமநம் - உறிஞ்சுதல் . ஆஞ்சி - அலைதல் , ஏலம் . 
ஆசமித்தல் - உறிஞ்சுதல் . ஆஞ்ஞாபநம் - அறிவித்தல் . 
ஆசயம் - தங்குமிடம் . 

ஆஞ்ஞை - கட்டளை . 
ஆச்ரணம் - அநுசரித்தல் .. ஆட்சி - ஆளுதல் , உரிமை , ஆளப் 
ஆசரித்தல் - ஒழுகுதல் , செய்தல் . 
ஆசவம் - கள்ளு. ( சூ ) 

ஆட்டி - பெண் , ஆட்டுபவன் . 
ஆச்ற - முழுமையும் . ( இரா ) ஆட்டு - அசைப்பு , கூத்து , முழு 
ஆசாரம் - அரசிருக்கை , 

கம் , பெருமழை , சீலை . ஆட்டைத்திவசம் - வருடத்திவ 
ஆசாரவாயில் - அரசிருக்கைவா சம் . 
யில் . 

ஆட்படுதல் - அடிமையாதல் . 
ஆசாரியன்-உபாத்தியாயன் , குரு . ஆடகம் - பொன் , துவரை . 
ஆசாள் - தலைவி . 

ஆடகன் - 

ஆடகேசவுருத்திரன் , 
ஆசான் - அருகன் , முருகக்கட இரணியன் . 
வுள் , குரு , தலைவன் . 

ஆடகி - துவரை . 
ஆசி - வாழ்த்து . 

ஆடம்பரம் - பெருமகிழ்ச்சி ; செ 
ஆசிடை - வாழ்த்து . ( சூளா ) ருக்கு ; உற்சாகம் , இறுமாப்பு . 
ஆசியம் - முகம் , சிரிப்பு , அவம ஆடல் - அசைதல் , செய்தல் , ஆ 
திப்பு . 

ளுதல் , விளையாடல் , முழுகு 
ஆசிரயம் - ஆச்சிரயம் . 

தல் , வெற்றி , சொல்லல் , வீரம் . 
ஆசிரயித்தல் - சார்தல் . 

ஆடி - உத்தராடம் , கண் 
ஆசிரியம் - அகவற்பா . 

ஆடு - அடு தல் , வருத்தம் , வெற்றி . 
ஆசிரியன் - குரு , உபாத்தியாயன் . ஆடுதல் - அசைதல் , முழுகுதல் , 
ஆசிரி - ஆகாயம் , ஈரப்பலா , மர ஆஉே - ஆடவன் . 
வைரம் . 

ஆடை - சீலை , பாலாடை .( சேது ) 
ஆசீர்வாதம் - ஆசிகூறல் . ஆடோபம் - செருக்கு , உற்சாகம் . 
ஆசீர்வதித்தல் - ஆசிகூறல் . ஆண் - ஆண்பால் , ஆணென்னு 
ஆசு - அற்பம் , விரைவு , ஆசுகவி , மரம் . 

குற்றம் , பற்றாசு , கவசம் . ஆண்டகை - ஆண்மக்களுட் சிற 
ஆசுகம் - அம்பு , காற்று ,பறவை . ந்தவன் . 
ஆசுகன் - வாயு . ( பார ) ஆண்டலை - கோழிப்பறவை . 
ஆசுசுக்கணி - அக்கி நிதேவன் . ஆண்டளப்பான் - வியாழன் .. 
ஆசுரம் - அசுரசம்பந்தமுள்ளது . ஆண்டு - அவ்விடம் , வருடம் . 
ஆசூசம் - அசுத்தி . 

ஆண்டையர் - அங்குள்ளார் ,மனி 
ஆசை அவா , திக்கு , பொன் . 

தர். ( இர ) 
ஆசௌசம் - சுத்தியின்மை , ஆண்டொழில் - பராக்கிரமம் . 


எணாடி . 


- 


ஆண்மை 


உக 


ஆதிமீன் 


அன் 


சபை . 


ஆண்மை ஆளுந்தன்மை , வலி ஆதபம் - வெய்யில் , ஒளி . 

. 
மை , வெற்றி , உண்மை , வீரம் . ஆதபன் - சூரியன் , பிராமணன் . 
ஆணம் - அன்பு , சிறுமை , குழ ஆதம் - அறிவின்மை , ( ஞானா) 
ம்பு . 

ஆதரவு , விருப்பு . 
ஆணவம் - ஆணவமலம் , அதிக ஆதரம் - அன்பு , ஆசை , தொடக் 
நுண்மை . 

கம் . 
ஆணி - எழுத்தாணி , மேன்மை . ஆதரவு - அன்பு , விருப்பம் . 
ன்பு , நன்மை . 

ஆதரிசம் - கண்ணாடி . 
ஆணை - அடையாளம் , கட்டளை , ஆதன் - அருகன் , அறிவில்லான் , 
ஏவல் , சத்தியம் , சபதம் , வெ சீவன் 
ற்றி , 

ஆதாநம் - எடுத்தல் , செய்தல் . 
ஆத்தம் - குருசேவை . ( வேதா ) ( ஆதாரம் - இடம் , சார்ந்திருக்கு 
ஆத்தன் - உண்மைகூறுவோன் , மிடம் . 
நம்பத்தக்கவன் , அருகன் , சி ஆதி - முதல் , காரணம் , தலைவன் , 
வன் , கடவுள் . 

நேரோடல் , முதன்மை , முத 
ஆத்தாநம் - நகரவாயில் , தரும ற்கணுள்ளது , தொடக்கம் , மா 

க்கவலை , பிணிப்பு . 
ஆத்திக்கியம் - வைதிக தருமநம்பி ஆதிக்கம் - முதன்மை , மேன்மை , 
க்கை 

ஆதிக்கியம் - மேன்மை . 
ஆத்திகம் - கடவுளுண்டென்னும் ஆதிகவி - வான்மீகி . 
சிரத்தை. 

ஆதிசைவர் - சிவப்பிராமணர், 
ஆத்திகன் கடவுளுண்டென்ப ஆதித்தர் - தேவர் , சூரியர் . 

ஆதித்தியம் - விருந்தோம்பல் . 
ஆத்தியான் மிகம்- ஆன்மாவினால் ஆதிதேயம் - விருந்தோம்பல் . 
வருந் துக்கம் , ( ஞானா ) தன் ஆதிதேயர் விருந்தோம்பு 
னால் வருந்துக்கம் என்பாரு 

வோர் . ( பார ) 
முளர். அதி + ஆன்மா + இக . ஆதிதைவிகம் தெய்வத்தால் 
ஆத்து மசன் - புத்திரன் . 

வருந்துக்கம் . அதி + தேவ + 
ஆத்துமா - சீவன் , சரீரம் , பரப் 
பிரமம் . 

ஆதி நூல் - முதனூல் . 
ஆதங்கம் - அச்சம் , ஆபத்து , து ஆதிபத்தியம் - பிரபுத்துவம் . 
க்கம் . 

ஆதிபன் - அரசன் , தலைவன் , 
* ஆததாயி - அக்கி , நஞ்சு முத ஆதிபௌதிகம் - பிறவுயிர்களால் 
லியவற்றாற் கேடுகுழுங் கொ வருந்துக்கம் , 

அதி + பூத + 
டுமையாளன் . ( திருவி ) 
ஆதபத்திரம் - குடை . திரம் - கா ஆதிமலை - இமயமலை . 
ப்பது . 

ஆதிமீன் - அசுவதி நாள் . ( சேசு ) 


வன் . 


- 


ஆதிவ 


ஆய 


ஆதுரம் 


பாடை . 


ஆதிவராகன் - விட்டுணு . ங்கிவிருத்தர் வரையும் . 
ஆதீநம் - மேம்பாட்டுக்குரியது ; ஆபீநம் - பசுவின் மடி , இடைய . 
ஆளுகை . அதி + ஈந . 

ர்வீதி . 
ஆது நிகம் - இக்காலத்துள்ளது . ஆபீரம் - இடைச்சேரி . 
ஆது நிகர் - இக்காலத்தார் . ஆபூபிகம் - அப்பவரிசை . 
நோய் . 

ஆபோகம் - அநுபவம் , நிறைவு . 
ஆதுலன் - வறியவன் , நோயாளி. ஆம் - நீர் , ( கலி . ) சம்மதியை 
ஆதேசம் - உபதேசம் , கட்டளை . 

அறிவிக்கும் ஓரிடைச் சொல் . 
ஆதேயம் - ஆதாரத்திருப்பது . ஆம்பல் - மூங்கில் , யானை , கள்ளு. 
ஆதோரணர் - யானைப்பாகர் . 

ஆம்பி - குடைக் காளான் , பன் 
ஆந்தரங்கம் - இரகசியம் . 

றிப் பத்தல் என்னும் இறைத்த 
ஆந்தரம் - அகத்தது . 

ற்கருவி . 
ஆந்திரம் - குடர் , தெலுங்குப் ஆம்பிரம் - மாமரம் . 

ஆமந்திரிகை - இடக்கைப்பறை . 
ஆந்தோளி - ஒருவகைச்சிவிகை. ஆமம் - பாகம்பெறாத போசன 
ஆநகதுந்துபி - வசுதேவன் , ஒரு பதார்த்தம் . 
வகைவாச்சியம் . 

ஆமயம் - நோய் , பசுச்சாணி . 
ஆநகம் - படகம் , மத்தளம் . ஆமலகம் - நெல்லிமரம் , பளி 
ஆநந்தம் - பெருமகிழ்ச்சி , பேரி ங்கு . 
ன்பம் , சாக்காடு . 

ஆமா - காட்டுப்பசு . 
ஆநந்தன் - அருகன் , சிவன் . ஆமாத்தியன் - ஆலோசனைகாரன் , 
ஆநநம் - முகம் . 

ஆமிடம் - மாமிசம் , உணவு . 
ஆதி - கேடு , ( இரா ) விடல் . ஆமிநாயம் - வேதம் , ஆகமம் , 
ஆநியம் - பகல் , நாள் . ஆமிரம் - மாமரம் , புளிப்பு . 

ஆமிரவணம் - மாஞ்சோலை . 
அனுமன் , வீமன் . 

ஆமிலம் - புளிப்பு , புளியமரம் . 
ஆப்பி - பசுச்சாணி . ( தணி ) ஆமோதம் - மகிழ்ச்சி , நற்குணம் . 
ஆடகை நதி , நீரோட்டம் . ஆமோதித்தல் - மகிழ்தல் . 
ஆபத்தி - அடைதல் . 

. 

ஆய் - தாய் , உள்ள தினுணுக்கம் . 
ஆபத்து 
ஆபதம் 

ஆய்தல் - ஆராய்தல் , உள்ள த 
ஆபன் - வசுக்களுள் ஒருவன் . னிற் சுருங்கல் . 
ஆபாசம் - பிரதிவிம்பம் , போலி . ஆய்ந்தோர் - அறிஞர் , பிராமணர் . 
ஆபாடணம் - பேசுதல் . 

ஆய்ப்பாடி - இடைச்சேரி . 
ஆபாதசூடம் - பாதந் தொடங்கி ஆய்வு - ஆராய்வு , நுட்பம் , அக 
முடிவரையும் . ( பாரத ) 

லம் , வருத்தம் , குறைவு . 
பாலவிருத்தர் - பாலர்தொட * ஆயகன் - தமையன் . ( இரா ) 


ஆநிலன் 


} 


ஆசிலி 


} இடையூறு . ( பாரத ) ஆய்ச்சி - இடைச்சி . 


ஆயசம் 


உம் 


ஆரிடர் 


ணுகை . 


டுணு . 


* ஆயசம் - இருப்பாயுதம் . ( பாரத ) துதல் , நிறைதல் . 
ஆய தநம் - வீடு , ஆலயம் , இடம் . ஆர்ப்பரவம் - ஆரவாரம் . ( சேது ) 
ஆயதம் - நீளம் . 

ஆர்ப்பு - ஒலி , நகை , யுத்தம் ; 
ஆயரும் - ஆண்டு . 
ஆயம் - மகளிர் கூட்டம் , ஆடவர் ஆர்பதம் - வண்டு . ( இரகு ) 

கூட்டம் , கூட்டம் , இலாபம் . ஆர்வம் - ஆசை , பெறக்கருதிய 
ஆயன் - இடையன் . 

பொருண்மேற்செய்யும் பற்று . 
ஆயவியயம் - வரவுசெலவு . ஆர்வலர் - விருப்புடையவர் . 
ஆயாசம் - இளைப்பு , முயற்சி . ஆர்வு - விருப்பம் , நிறைவு , உண் 
ஆயாமம் - தடுத்தல் , பிராணாயா 
மம் . 

ஆரக்குவதம் - கொன்றைமரம் . 
* ஆயான் - தமயன் . ( இராமா ) ஆரகூடம் - பித்தளை . 
ஆயி - தாய் . 

ஆரணங்கு - தெய்வம் . 
ஆயிரங்கண்ணன் - இந்திரன் . ஆரணம் - வேதம் . 
ஆயிரநாமன் - சிவன் , விட்டுணு. ஆரணன் - பிரமன் , சிவன் , விட் 
ஆயில் - ஆயின் மரம் , ஆயிலியம் 
ஆயு - சீவநகாலம் . 

ஆரணி - உமாதேவி , காளி . 
ஆயுர்வேதம் - வைத்திய நூல் . ஆரணியம் - காடு , காட்டுக்குரி 
ஆயுள் - சீவாகாலம் . 
ஆயோதரம் - போர் . 

ஆரம் - முத்து , ஆத்தி , மணிவ 
ஆர் - ஆத்திமரம் , கூர்மை , பூமி , டம் , சந்தரும் , மாலை , தோட் 
நிறைவு , அழகு , தேர்ச்சில்லின் டம் , தேர்ச்சில்லின் குறட்டி 
நடுவிலுள்ள குறட்டிலிருந்து லே தைக்கப்பட்டிருக்கும் ஆர் . 
விளிம்புவலயத்திற் சென்று ஆரம்பம் - தொடக்கம் , முயற்சி . 
பொருந்துமாறு தைக்கப்பட் ஆரல் - ஆரான் மீன் , நெருப்பு : 
டிருக்கும் கம்பு . 

செவ்வாய் . 
ஆர்கலி - கடல் . 

ஆரவம் - ஒலி . ( பாரத ) 
ஆர்ச்சநம் - தேடுதல் , ( கோயி ) ஆரவாரம்- ஒலி , வருத்தம் . ( பிங் ) 
பூசை . 

ஆராதநம் 
ஆர்த்தர் - நோயாளர் . 

ஆராதனை 
ஆர்த்தல் - ஆரவாரித்தல் , உண் ஆராதித்தல் - பூசைசெய்தல் , 
பித்தல் , நிறைத்தல் , பொருத் ஆராம்ம் - சோலை , மகிழ்ச்சி . 
தல் , கட்டுதல் . 

ஆராமை - நிறையாமை . 
ஆர்த்தி - துன்பம் , விருப்பம் . ஆராய்தல் - விசாரணை செய்தல் , 
ஆர்த்திகை - பீடை , ( கந்தபு ) வி ஆரால் - ஆரன் மீன் . 
ன்னுனி . 

ஆரிடம் - ஸ்மிருதி , ஆகமம் . 
ஆர்தல் - அருந்துதல் , பொருந் ஆரிடர் - முநிவர் . 


} ஆசை , வழிபாடு . 


ஆரியம் 


ஆவேச 


ஆரியம் - அழகு , மேன்மை . ஆலை - கரும்பாட்டும் யந்திரம் , 
ஆரியன் - குரு , குடிப்பிறப்புடை கரும்பு , கள்ளு , யானைப்பந்தி . 

யவன் , சிரேட்டன் , ஐயனார் . ஆலோகம் - பிரகாசம் . 
ஆரியை - உமாதேவி , துர்க்கை . ஆலோலம் - அசைவு . 
* ஆரீதம் - பச்சைக்குருவி . (இரகு ) ஆலோன் - சந்திரன் . 
ஆருகதம் - அருகசமயம் , நாவல் . ஆவ - ஒரிரக்கக்குறிப்பு . 
ஆரூடம் - ஏறுதல் . 

ஆவசியகம் - அவசியஞ்செயற்பா 
ஆரை - மதில் , கொத்தளிப்பாய் . 

லது . 
ஆரோக்கியம் - சுவாத்தியம் . 

ஆவணம் - அடிமைச்சீட்டு , கடை 
ஆரோகணம் - ஏறுதல் , ஏணி , வீதி ,தெரு, உரிமை , புநர்பூசம் , 
படி . 

ஆவணி - அவிட்ட நாள் . 
ஆரோபணம் - ஏற்றுதல் . 

ஆவநாழிகை - அம்புக்கூடு . 
ஆரோபம் - ஏற்றுதல் . 

ஆவம் - அம்புக்கூடு , வின்னாண் . 
ஆலகாலம் - ஒருவகை நஞ்சு . 

ஆவர்த்தம் - சுழி , திரும்புதல் . 
ஆலசியம் - சோம்புத்தன்மை . 

ஆவரணம் - மறைப்பு , மதில் ,சீலை . 
ஆலம் - ஆலமரம் , நஞ்சு , நீர் , ஆவல் - விருப்பம் . 
கலப்பை . 

ஆவலங்கொட்டல் - வாயிற் கை 
ஆலம்பம் - ஆதாரம் , புகலிடம் . யாலடித்தல் . 
ஆலயம் - தேவர்கோயில் , வீடு , ஆவலர் 

ஆவலர் - ஆவலுடையவர் , 

, நண் 
யானைப்பந்தி , தங்குமிடம் . 

பர் . 
ஆலல் - ஆடுதல் , ஒலித்தல் . 

ஆவலி - வரிசை . ( கம்பர ) 
ஆலாலம் - நஞ்சு , வௌவால் . 

ஆவலித்தல் - அழுதல் , புலம்பல் . 
ஆலவாய் - பாம்பு , மதுரைநகர் . ஆவாகநம் - அழைத்தல் . 
ஆலவாலம் - பாத்தி . 

ஆவாசம் - மருதநிலத்தூர் , வாச 
ஆலாசியம் - மதுரைநகர் . 

ஞ்செய்யுமிடம் . 
ஆலாபம் - சம்பாஷணை . 

ஆவாரகம் - மறைப்பு . 
ஆலாலம் - நஞ்சு . 

ஆவி - உ.யிர் , குளம் , புகை , 
ஆலி - கன் மழை , துளி , கள்ளு, 

மணம் . 
மழை . 

ஆவித்தல் - உயிர்த்தல் , புகைத் 
ஆலிங்க நம் - தழுவுதல் . 

தல் . 
ஆலித்தல் - துளித்தல் , களித்தல் . ஆவிநன் குடி - பழனி மலை . ( கந் ) 
ஆலீடம் - வலக்காலை மண்டலி 

ஆவிருத்தி - திரும்பிவருதல் . 
த்து இடக்காலை முன்வைத்து ஆவிலம் - அழுக்கு , கலங்கனீர். 
நின்று பாணஞ் செலுத்தும் ஆவுதி - ஆகுதி . ( மதுரைக் ) 
நிலை . ( திவா ) 

ஆவெனல் - வாய்திறத்தல் . 
ஆலேக்கியம் - சித்திரப்படம் . 

ஆவேசநம் - 
ஆலேகநம் - சித்திரித்தல் , 

சிற்பர் வீதி , அக்க 
சாலை . 


ஆவேசம் 


இகுளை 


கம் . 


ஆவேசம் - உட்புகுதல் , உற்சா ஆறலை - வழியினின்றுபறித்தல் . 

ஆறு - வழி , நதி , தன்மை ,விதம் . 
ஆவேசவாதி - காபாலசமயி . ஆன் - அவ்விடம் , எஎருது , பசு . 
ஆவேதநம் - அறிவிப்பு . ஆன்மிகம் - ஆன் மாவால்வருவது . 
ஆழ்தல் - அழுந்துதல் , தாழ்தல் . ஆன்றல் - அகலம் , மிகுதி . 
ஆழ்வு - ஆழம் . ( இரகு ) ஆன்றவர் - அறிவுடையவர் , அ 
ஆழி - சக்கரம் , வட்டம் , மோதி மைந்தவர் . 
ரம் , கடல் , தேர்ச்சில்லு , கூட * ஆனம் - தகுதி . ( இரா ) 
ற்சுழி . 

ஆனாமை - தணியாமை , நீங்கா 
ஆழியான் - விட்டுணு . ( பாரத ) மை . ( இரா ) 
* ஆழியிழைத்தல்- தலைவி தலைவ ஆனி - உத்தராடம் , மூலம் . 
னைக் கூடுதல் கைகூடுமோ .. ஆனிலை - பசுக்கொட்டில் ,, 
டாதோ என்பதனை அறிதற்கு ஆனைத்தீ - பெரும்பசியை விளை 
அறிகுறியாகக் கண்ணை மூடிக் க்கும் ஒருநோய் . ( சிங் ) 
கொண்டு மணலிலே வட்ட ஆனை மீன் - பெருமீன். 
மாகச் சுழித்தல் . சுழியின் ஆ 
தியும் அந்தமும் பொருந்துமா 

இக்கு - கரும்பு , கள்ளு. 
யின் கூடற்கு அறிகுறியாகும் . 

இக - இங்கே , இவ்வுலகம் . 
அழிவிரல் - மோதிரவிரல் . 

இகத்தல் - கடத்தல் , நடத்தல் . 
ஆள்வினை - முயற்சி , தைரியம் . 

இகந்துபடல் - கடந்து போதல் . 
ஆளரி - சிங்கம் . ( கந் ) 

இகபரம் - இம்மை மறுமை . 
ஆளாகும் - யானைகட்டுந்தூண் . 
ஆளாபம் - ஆளாபநம் . 

இகம் - இவ்விடம் . 

இகல் - பகை , யுத்தம் , வலி , 
ஆளி - சிங்கம், ஆட்சியுடையவன் . 

ஒப்பு . 
ஆளியூர்தி - துர்க்கை , காளி . 

இகலல் - பகைத்தல் , போராடல் , 
ஆற்ற - மிக . ( தணி ) 

ஒப்பாதல் . 
ஆற்றல் - வலி , செய்தல் , தாங்கு இகலன் - நரி , பகைவன் . 
தல் , ஈட்டு தல் , அறிவு , வெ 

இகழ்தல்- தள்ளுதல் , நிந்தித்தல் . 
ற்றி , தணித்தல் . 
ஆற்றறுத்தல் 

இகாமுத்திர - இங்குமங்கும் . 
வலியறுத்தல் , 
( கலி ) கைவிடல் . ( வள் ) 

அமுத்திர - அங்கே . 
ஆற்றுக்காலாட்டி - மருதநிலப் 

இகுத்தல் - அழைத்தல் , ஒலித்தல் , 

கொடுத்தல் , சொரிதல் , தாழ்த் 
பெண் . 

தல் , புடைத்தல் , அழித்தல் , 
ஆற்றுணா - கட்டுச்சோறு , வழிப் 

வீழ்த்தல் . 
போசகம். (சிந் ) ஆறு - வழி . இருள் } இடியேறு . ( இரகு ) 
ஆற்றுப்படுத்தல் - வழிப்படுத்தல் . இகுளி 
ஆற்றுப்படை - வழிப்படுத்தல் . இகுளை - பாங்கி , சுற்றம் . 


இங்கண் 


உசு 


இடைய 


மா . 


இங்கண் - இவ்விடம் . 

சொலித்திடல் . 
இங்கிதம் - கருத்து , கருத்தினைக் இடந்தலைப்பாடு - இடத்திற்கூடு 
குறிப்பிக்கும் உறுப்பின் தொ 

தல் . 
ழில் . 

இடபம் - எருது , இடபராசி . 
இங்கு - பெருங்காயம் , இவ்வி இடம் - வலி , செல்வம் , விசா 
டம் . 

லம் , வீடு . 
* இங்குதல் - தங்குதல் . ( சிந் ) இடம்புரி - இடம்புரிச்சங்கு . 
இங்குலிகம் - சாதிலிங்கம் , சிவ இடர் - துன்பம் , வறுமை . 
ப்பு . 

இடல் - விடுதல் , கொடுத்தல் , 
இங்ஙனம் - இத்தன்மை , இவ்வி இடவை - வழி . ( திவா ) 
டம் . 

இடறுதல் - எற்றுதல் , தள்ளுதல் . 
இசித்தல் - முறித்தல் . 

இடன் - அகலம் , செல்வம் , இடம் . 
இசும்பு - வழுக்கு . ( திருக்கோ ) இடார் - இறைகூடை . 
இசை - ஒலி , கீர்த்தி , சொல் , பண் . இடி - இடியேறு , உறுதிமொழி , 
இசைத்தல் - ஒலித்தல் , சொல்லு 
தல் . 

இடிஞ்சில் - விளக்குத்தகளி 
* இசைப்பொறி - காது . ( சேது ) இடித்தல் - தகர்த்தல் , முழங்கல் , 
இஞ்சி - இஞ்சிப்பூண்டு , மதில் . உறுதிகூறல் , வெட்டல் . 
இஞ்சை - தீங்கு , கொலை . (சேது ) இடித்துரை - உறுதிமொழி . 
இட்டகை - செங்கல்லு . * இடிப்பணி - வியாக்கியாநம் . 
இட்டளம் - துன்பம் , தளர்ச்சி . இடுக்கண் - துன்பம் , வறுமை . 
* இட்டாறு - உலோபம் . ( நாலடி ) இடுக்கம் - ஒடுக்கம் . இடுகு + அம் . 
இட்டி - ஈட்டி , யாகம் . இடுக்கு - ஒடுங்கியவிடம் , (இரா ) 
இட்டிடை - அற்பம் , துன்பம் . 

சுருக்கம் , ஒடுக்கம் , உலோபம் . 
இட்டு - அற்பம் , பிரியம் . இடுகாடு பிணக்காடு . 
இடக்கயம் - துகிற்கொடி . இடுகுதல் - சுருங்குதல் , குறை 

அசப்பியவார்த்தை , தல் . ( சிந் ) 
குடம் . 

இடுங்கலம் - கொள்கலம் . 
இடக்கல் - அகழ்தல் . ( பெரிய ) / * இடுங்குதல் - சோர்தல் . ( இரா ) 
இடக்கை - ஒருவாச்சியம் . இடுதல் - கொடுத்தல் , விடுதல் , 
இடங்கம் - கல்லுளி , கோபம் . 

வைத்தல் . 
இடங்கணி - சங்கிலி . 

இடும்பை - துன்பம் , வறுமை , 
இடங்கர் - முதலை , தூர்த்தர் , கு * இடுவந்தி-அபவாதம் . ( சில ) 
டம் . 

இடை - இடம் , நடு , அவகாசம் . 
இடங்கழி - நெருங்கல் , மீதூரல் . இடைகழி - வாயில் . ( சிந் ) 
இடங்கழியர் - தூர்த்தர் . இடைதல் - சாய்தல் , மெலிதல் . 
இடத்தல் - பெயர்த்தல் , (சிந் ) இடையல் - துகில் , மெலிதல் . 


- 


இடையீ 


இமம் 


இடையீடு - இடைவிடுதல் , தடை . * இந்தா - இங்கேவா . ( கந்த ) 
டையுவா - பௌர்ணிமை. இந்து- இங்கே . ஆ - வா என்னும் 
இடையூறு - தீங்கு , தடை , பொருட்டு . 
இடையெழுஞ்சநி - பூரநாள் . இந்தியம் - இந்திரியம் : 
இடைவு - தோல்வி , மெலிவு . இந்திரகோபம் - தம்பலப்பூச்சி , 
இண்டு - புலிதொடக்கிக்கொடி . இந்திரசாலம் - மந்திரம் மரு 
இண்டை - தாமரை , புலிதொட ந்து முதலியவற்றால் ஒன்றினை 

மற்றொன்றாகக் காட்டுதல் . 
இணக்கம் - இசைவு , சம்மதம் . இந்திரன் - சிரேட்டடன் , தேவரா 
இணங்கன் - பாங்கன் .. 

சன் . 
* இணங்கி - தோழி . ( சேது ) இந்திரனாள் - கேட்டை நாள் . 
இணர் - பூங்கொத்து , தளிர் , பூ . இந்திராபதி - விட்டுணு . 
* இணுங்குதல் - முரித்தல் . ( சிந் ) இந்திரி - கிழக்கு , காந்தம் . 
இணை - ஒப்பு , தம்முளொத்த இர இந்திரியம் - கண்முதலி பொறி 
ண்டு . 

கள் . 
இணைத்தல் - தொடுத்தல் . இந்திரை - இலக்குமி , இந்திராணி . 
இணைதல் - ஒப்பாதல் , இசைதல் . இந்தீவரம் - கருங்குவளை , நெய் 
இணைவிழைச்சு- காமப்புணர்ச்சி . தல் . 
இதண் - காவற்பரண் . ( கல்லா ) இந்து - சந்திரன் , மிருகசீரிடம் 
இதணம் - காவற்பரண் , பரண் . இந்துகாந்தம் -சந்திரகாந்தமணி - 
இதம் - நன்மை , இனிமை . இந்துளம் - கடப்பமரம் . 
* இதமித்தல் - இதஞ் செய்தல் . இநன் - சூரியன் , பிரபு , 
இதயம் - ( மநம் . 

இப்பர் - வைசியர் . 
இதரம் - கீழ்மை , தீங்கு ,வேறு . இப்பி - சிப்பி . 
இதரேதரம் - ஒன்றற் கொன்று . இபம் - யானை , மரக்கொம்பு . 
இதலை - கொப்பூழ் . 

* இபாரி -சிங்கம் . அரி - பகை , 
இதழ் - உதடு , கண்ணிமை , பூவி இம்பர் - இவ்விடம், இவ்வுலகம் : 
தழ் . 

இம்பரும்பர் - பூசுரர். ( சேது ) 
இதாகிதம் - நன்மை தீமை : இம்மி - ஒருசிற்றெண் , மத்தங்கா 
இதிகம் - உ.பதேசபரம்பரை . ய்ப்புல்லரிசி , அற்பம் . ( சிங் ) 
இதிகாசம் - பரம்பரைச் சரித்தி இம்மெனல் - விரைவுணர்த்தும் 

ரம் , உதாரணம் , அறிவு . ஒரு குறிப்புச்சொல் . 
இதை - ஒருவகைப்பயறு , புதுக் இம்மை - இப்பிறப்பு . 

கொல்லை , மரக்கலப்பாய் . * இமகரன் - சந்திரன் . ( கல்வ ) 
இதைப்புனம் - புதுக்கொல்லை . இமகிரணன் - சந்திரன் . 
இந்தகம் - விறகு , நறும்புகை , இமகிரி - இமயமலை . 
இந்தளம் - நெருப்பிடுங்கலம் . இமம் - பனி , குளிர் , சந்தனம் . 


இமய 


एम 


இரமி 


இமயவல்லி - உமாதேவி . இயவை - வழி , ஒருசிற்றளவு . 
இமவந்தம் - இமயமலை . இயற்சொல் - திரிவுபடாச்சொல் . 
இமவான் - இமயமலை . இயற்றல் - செய்தல் , நடத்துதல் . 
இமாசலை - உமாதேவி . இயைத்தல் - பொருத்துதல் . 
இமாலயம் - இமயமலை . இயைதல் - பொருந்தல் . 
இமிசை - கொலை , தீங்கு . இயைபு - பொருத்தம் ,தொடர்பு . 
இமிர்தல் - ஒலித்தல் , முரிதல் . இரக்கம் - கருணை , ஒலி , துயர் . 
இமில் - எருத்தின் முரிப்பு . இரக்கை - காத்தல் , விபூதி 
இமிழ் - கயிறு, (சிந் ) ஒலி . ( முல்லை ) இரகசியம் - மறைவு , தனியிடம் . 
இமிழ்த்தல் - ஒலித்தல் , கட்டல் . இரகு - சூரியவமிசத்தரசர்களு 
இமைத்தல் - பிரகாசித்தல் , கண் ளொருவன் . 

ணிதழி ரண்டையுங்குவித்தல் . இரங்குதல் - அழுதல் , ஒலித்தல் , 
இமைப்பு பிரகாசம் , இமைத்தல் . வருந்துதல் , அருள் செய்தல் . 
இமையவர் - தேவர் . 

| இரச்சு - கயிறு , பின்னல் . 
இமையார் - தேவர். 

* இரசகன் - வண்ணான் . 
இயக்கம் - இயங்குதல் , அசைதல் , இரசகி - வண்ணாத்தி . ( திருவா ) 

மலசலம் , வழி , போதல் . இரசதம் - வெள்ளி , இராசதகு 
இயக்கி - தருமதேவதை. 

ணம் . 
இயக்கு - அசைவு , செலவு . இரசநி - இரவு , மஞ்சள் . 
இயக்குதல் - தொழிற்படுத்தல் , இரசம் - சுவை , நஞ்சு , நீர் , வீரியம் . 
செலுத்தல் . 

இரட்டல் - வீசுதல் , அசைத்தல் , 
இயங்குதல் - அசைதல் , நடத்தல் . இரட்டித்தல் , ஒலித்தல் . 
இயந்திரம் - தேர் , ஆலை , மதிற் இரட்டி - இருமடங்கு . 
பொறி . 

இரட்டுறல் - மாறுபடுதல் . 
இயம் - ஒலி , சொல் , வாத்தியம் . இரணம் - யுத்தம் , பொன் . 
இயம்புதல் - ஒலித்தல் , சொல்லல் . இரணியகருப்பன் - பிரமன் . 
இயமாகன் - ஆன்மா . 

இரணியம் 

பொன் , இரணிய 
இயல் - இயற்கை , இலக்கணம் , 

கண்டம் . 
சாயல் , நடை , நூற்பொருட் இரத்தம் - சாதிலிங்கம் , சிவப்பு . 
பாகுபாடு . 

இரத்தி - இத்திமரம் , இலந்தை .. 
இயல்பு இயற்கை , குணம் , இரத்திரம் - சிரேட்டம் , மணி . 
முறைமை . 

இரதம் - அரைஞாண் , தேர் , இ 
இயலல் - நடத்தல் , அசைதல் , னிமை . 
தகவாதல் . 

இரதி - பித்தளை , விருப்பம் . 
இயவு - காடு , வழி , போதல் . இரந்திரம் - துளை , நிந்தை . 
இயவுள் - தலைவன் , மிகுபுகழா இரப்பு - யாசித்தல் , தரித்திரம் . 
ளன் . 

இரமியம் - அழகு , சம்பகமரம் . 


இரலை 


இலட் 


- 


இரலை - ஊதுகொம்பு , கருமான் , இருதயம் - மனம் , மார்பு . 

புல்வாய் , அச்சுவிரி . இருது - பருவம் , பூப்பு . 
இரவி - சூரியன் , மலை , எருக்கு . இருந்து - கரி . ( இரா ) 
இரவிநாள் - இரேவதி . இருந்தை - கரி . ( பார ) 
இரவு - இரத்தல் , இரா . இரும்பன் - அகழெலி : 
இரவோன் - சந்திரன் ,யாசகன் . இருமை - கருமை , பெருமை ,இம் 
இரற்று - ஒலி . 

மைமறுமை . 
இராக்கதிர் - சந்திரன் . இருவி - கதிர்கொய்ததினைத்தாள் . 

ராகம் - இச்சை,நிறம் ,சிவப்பு . இருள் - கறுப்பு , மயக்கம் . 
இராகவன் - இரகுவின் வழித் இருள்வலி - சூரியன் , 
தோன்றல் , இராமன் . 

இருளி - பன்றி . 
இராகி - பற்றாசு . ( பிரயோ ) இரேகை - எழுத்து , வரை . 
இராசராசன் - குபேரன் , துரி இரேசகம் - வாயுவைவெளிவிடல் . 
யோதரன் . 

இரேணு - துகள் - 
இராசி - திரள் , கிரகம் , இரேவதிகொண்கன் - பலராமன் . 
இராசியம் - மறைவு , பெண் குறி . இரேவை - நிருமதையாறு . ( இர ) 
இராசிலம் - சாரைப்பாம்பு . இரை உணவு , கள்ளு, ஒலி . 
இராசீவம் - தாமரைப்பூ . இல் - வீடு , மனைவி , இராசி . 
இராதம் - கடைக்கொள்ளி . இல்லம் - வீடு , தேற்று மரம் . 
இராமம் - அழகு , நன்மை . இல்லி - துவாரம் . ( புற ) 
இராவணம் - அழுதல் . ( இரா ) இலக்கம் - இலக்கு , எண் , நூறா 
இராவணி - இராவணன் மகன் . யிரம் . 
இரிணம் - உவர்த்தரை . 

* இலக்கித்தல் - இலக்குக்குறித் 
இரித்தல் - சாய்த்தல் , கெடுத்தல் . 

தல் . ( சிந் ) 
இரிதல் - சாய்தல் , கெடுதல் . 

* இலக்கிநம் - இராசியினு தயம் . 
இருக்கு - வேதம் , முதலாம்வேதம் இலக்கியம் - உதாரணம் , காப்பி 

யம் . 
இருக்கை - இருத்தல் , ஆசநம் , இலகடம் - யானை முதுகிற்றவிசு . 
குடியிருப்பு . 

இலகிமா 

அட்டசித்திகளுள் 
இருசு - நேர்மை , பண்டியுள்ளி 

ஒன்று . அஃது இலகுவாதல் . 
ரும்பு . 

இலகு - நொய்ம்மை . 
இருடி - ஆந்தை , முநிவன் . 
இருடிகேசன் - விட்டுணு . ( பார ) இலங்கேசன் - இராவணன் . 

இலங்கை - யாற்றிடைக்குறை . 
இருணம் - கடன், நீர் . ( சப்த ) இலச்சினை - அடையாளம் , மோ 
இருத்தி - சித்தி , வளர்ச்சி . 

திரம் . 
இருத்தினர் - யாகபுரோகிதர். இலஞ்சி - நீர்நிலை , மகிழமரம் , 
இருத்துவிக்குகள் - யாகபுரோ கொப்பூழ் . 

இலட்டுகம் - மோதகம் . 


- 


இலதை 


MO 


இற்செறி 


இலதை - படர்கொடி , இலந்தை. இவுளி - குதிரை . 
இலம்பகம் - நுதலணி , அத்தியா இழவு - இழத்தல் , சாவு . ( இரா ) 
யம் . 

இழிச்சுதல் - இறக்குதல் . 
இலம்பாடு - வறுமை . 

இழிசனன் - இழிந்தவன் . 
இலயம் - அழிவு , கூத்து . இழிஞர் - புலையர் . 
இலலாடம் - நெற்றி . 

இழித்தல் - இறக்குதல் . (இரா ) 
இலவங்கம் - கிராம்பு . இழிதகவு - எளிமை . ( கந் ) தகல் 
லவம் - பசுவாலின் மயிர் . பொருந்தல் . 
இலாங்கலி - தெங்கு , செங்காந் 

இழிதகன் - எளிமையுடையவன் . 
தள் . 

இழிதல் - இறங்குதல் , தாழ்தல் , 
இலாங்கூலம் - வால் . 

இழிவு - குறை , தாழ்வு . 
இலாஞ்சநை - அடையாளம் . 

இழுக்கம் - தவறு , தாமதம் . 
இலாடம் - நெற்றி . 

இழுக்கல் - தவறுதல் , வழுக்கல் . 
இலாயம் - குதிரைப்பந்தி ( பிங் ) இழுக்கு - தவறு , கீழ்மை , பொல் 
இலாவணியம் - சரீரகாந்தி . 

லாங்கு , வழுக்குநிலம் . 
இலிகிதம் - எழுதப்பட்டது . 

இழுகுதல் - தாமதித்தல் , தவறல் . 
* இலிகிதர் - எழுதப்பட்டவர் . 

இழுது - கள்ளு , நெய் , குழை 
இலிபி - எழுத்து . 

சேறு . 
இலிர்த்தல் - தளிர்த்தல் . ( சூடா ) 
இலிற்றல் - துளித்தல் , சுரத்தல் . இழுதை - அறிவிலான் , பேய் . 

. 
இலீலை - விளையாட்டு , புணர்ச்சி . இழுமெனல் - இனிமை . 
இலேககன் - எழுத்தாளன் . 

இழை - ஆபரணம் , நூல் . 
இலேகர் - தேவர் . 

இழைத்தல் - செய்தல் . 
இலேகிநி - எழுத்தாணி . 

இழைதல் - கூடுதல் . ( சிந் ) 
இலேகித்தல் - எழுதுதல் . ( சிந் ) இளக்கு - அசைப்பு . ( மதுரை ) 
இலேசம் - அற்பம் , அற்பகாலம் . இளகுதல் - தழைத்தல் , நெகிழ் 
இலேபநம் - பூசுதல் . 

தல் , அசைதல் . ( சிந் ) 
இலை - தகட்டுவடிவம் , வெற்றிலை . இளங்கோ - வைசியன் . 
இலைப்புரைகிளைத்தல் - தேடுதல் . இளந்தலை - கீழ்மை . ( பாரத ) 
இலௌகிகம் - உலகியற்குரியது . இளவல் - தம்பி . 
இவ் - இவை . 

இளி - யாழினொருநரம்பு , இசை , 
இவண் - இவ்விடம் . 

அவமதிச்சிரிப்பு . 
இவர்தல் - ஏறுதல் , பரத்தல் , எழு இளிவரவு - இகழ்ச்சி , அவமாநம் . 
தல் , செல்லுதல் , அடைதல் , இளை - பூமி , ( இரா ) காவல் , காவ 
விரும்பல் . 

ற்காடு , இளமை . 
இவறல் - மறப்பு , கடும்பற்று , இளையாள் - இலக்குமி, தங்கை . 
விருப்பு . 

இற்செறித்தல் - வெளியிற் போக 


இற்பி 


கூக 


ஈசுவரி 


விடாமல் வீட்டுள் வைத்துக் இறைச்சி - நேயம் , ( கலி ) மாமி 

சம் . 
காத்தல் . 
இற்பிறப்பு - உயர்குடிப்பிறப்பு . இறைஞ்சி - மரவுரி . ( சிவரா ) 
இற்புலி - பூனை . 

இறைமை - தலைமை . 
இறக்கம் - இறங்குதல் , மரணம் . இறைவன் - தலைவன் , கடவுள் , 

. 
இறடி - தினை , கருந்தினை . 

அரசன் , குரு . 
இறத்தல் - கடத்தல் , சாதல் . 

இறைவி - தலைவி , அரசி . 
இறப்ப . மிகுதியாக. 

இறைவை - ஏணி , ( இரகு ) கூடை 
இறப்பு - இறத்தல் , மிகுதி , கட இன்மை - வறுமை , இல்லாமை . 
த்தல் . 

இன்றியமையாமை இல்லாது 
இறல் - இறுதல் , கேடு , 

நிறையாமை . 

இன்னணம் - இத்தன்மை . 
இறலி - இத்திமரம் . 
இறவு - கடத்தல் , ( இரா ) இறத் 

இன்னல் - குற்றம் ,துன்பம் ,தீங்கு 
தல் , தேன் கூடு , இறால் . 

இன்னா - துன்பம் , தீங்கு . 

இன்னே - இப்பொழுது ,. 
இறவுளர் - குறிஞ்சி நிலமாக்கள் . இன்னே 
இறால் - தேன்கூடு , கார்த்திகை இனம் - சுற்றம் , கூட்டம் . 
நாள் , எருது , இறான் மீன் . 

* இனிது - பெரிது . ( கந் ) 

இனை தல் - வருந்துதல் , இரங்குதல் 
இறுக்கர் - பாலைநிலமாக்கள் . 

இனைவரல் - வருந்துதல் . ( பாரத ) 
இறுத்தல் - ஒடித்தல், முடித்தல் , 
முறித்தல் , தங்கல் , விடைகூ 
றல் . 

ஈ - வண்டு , தேன் வண்டு . 
இறுதல் - கெடுதல் , முரிதல் , முடி 

ஈகை - கொடை , பொன் , இண்ட 

ங்கொடி . 
தல் . 

ஈங்கனம் - இவ்விடம் . ( கந் ) 
* இறுதி - முடிவு . ( பார ) 

ஈங்கு - இவ்விடம் . 
இறுப்பு - குடியிறை , ( பிங் ) ஈங்ஙனம் - இவ்விடம் . 
இறும்பு - மலை , குறுங்காடு , தாம ஈச்சுரன் - கடவுள் . 
ரைப்பூ , சிறு தூறு. 

ஈசத்துவம் - அட்டசித்திகளுள் 
இறும்பூது - அதிசயம் ,பெருமை . ஒன்று ; அஃது ஆளுகை . 
இறுமாப்பு - தலையெடுப்பு . * ஈசம் - வடகிழக்கு . (சிவதரு ) 
இறுவரை - பெருமலை . ( சிந் ) ஈசன் - கடவுள் , அரசன் , தலைவன் - 
இறுவாய் - முடிவு . 

ஈசனாள் - திருவாதிரை . 
இறை - கடவுள் , தலைவன் , அர ஈசாநதிக்கு - வடகிழக்கு . 
சன் , அற்பம் , இறகு, தங்குகை, ஈசாநம் - சிவனுடையமுகங்க 
குடியிறை , கையிறை , மறு ளுள் ஒன்று , வடகிழக்கு . 
மொழி , தலைமை , இறைப்பொ * ஈசிதை - ஈசத்துவம் . 
ருள் , சிறுமை 

ஈசுவரி = உமாதேவி . 


ஈட்டம் 


கஉ 


உசிதம் 


- 


ஈட்டம் - கூட்டம் , தேட்டம் ,வலி . உக்கம் ஆலவட்டம் , எருது , 
ஈட்டுதல் - கூட்டுதல் , திரட்டு தல் . மருங்கு , பொன் . 
ஈடணை - விருப்பம் . 

உக்காரி - ஒருசிற்றுண்டி . 
ஈடழித்தல் - வலிகெடுத்தல் . உக்கிரம் - கடுமை , கோபம் . 
ஈடு - சமம் , வலி , பெருமை . உக்கிரன் - வீரபத்திரன் . 
ஈடுபடுதல் - வலிகெடல் . உகத்தல் - உயர்தல் , விரும்பல் . 
ஈடேறல் - வலிமிகுதல் , மேம்ப உகப்பு - உயர்வு , விருப்பு . 
டுதல் . 

உகம் - யுகம் , பூமி . 
ஈண்டு - இவ்விடம் . 

உகல் - உகுதல் . (திருக்கோ ) 
ஈண்டு தல் - நெருங்குதல் . உகவை - விருப்பு . ( இரா ) 
ஈதி - வேதனை செய்யும் நோய் , உகளம் - இரண்டு . ( கந் ) 

( பிங் ) கடும்பெயல் , பெயலி உகளுதல் - பாய்தல் , குதித்தல் . 
ன்மை , எலி , விட்டில் , கிளி, உகிர் - நகம் . 
அணு தியிருக்கும் அரசன் என உகுத்தல் - உதிர்த்தல் , சொரிதல் . 
ப்படும் ஆறினாலும் நாட்டுக்கு உகுதல் - உதிர்தல் , அழிதல் . 
வருங்கேடு . 

உகைத்தல் - செலுத்தல் , எழுப் 
ஈநம் - குறைவு , இகழ்ச்சி . 

பல் . 
ஈப்பு - ஈதல் . 

உகைதல் - செல்லல் , எழுதல் . 
ஈமம் - சுடுகாடு , பிணஞ்சுடும் உங்காரம் - உம்மென்று ரப்பல் . 

உங்ஙனம் - உவ்விடம் ,உத்தன்மை 
ஈர்க்கு - அம்பினிறகு . 

உச்சம் - உயர்ச்சி , வல்லிசை . 
ஈர்த்தல் - இழுத்தல் , உரித்தல் . உச்சயிரி - அவந்திநகரம் . 
ஈர்தல் - அரிதல் , அறுத்தல் . 

உச்சாரணம் - உச்சரித்தல் . 
* ஈர்ப்பு - இழுத்தல் . ( இரா ) உச்சி - தலை , நாய் , தலையின் மேல் . 
ஈரங்கொல்லியர் - வண்ணார் . 

* உச்சிகிழான் - சூரியன் . ( சில ) 
ஈரம் - அன்பு , குளிர் . 

உச்சிட்டம் . எச்சில் . 
ஈருள் ஈரல் . 

உச்சுவாசம் - சுவாசத்தையுள்ளி 
* ஈவு - இடைவெளி, ( இரா ) ழுத்தல் . 
கொடை . 

உச்சைச்சிரவம் இந்திரன்கு 
ஈழம் - பொன் , சிங்களதேசம் . திரை . 
ஈற்று - ஈனுதல் . ( புறநா ) 

உசனன் - சுக்கிரன் , 
ஈறு முடிவு . 

உசா - ஆராய்வு , வினா . 
ஈன் - இவ்விடம் . ( தணி ) உசாக்கையர் 
ஈனோர் - இவ்வுலகத்தார் . ( சிங் ) 

வோர் . 

உசாவுதல் - ஆராய்தல் , வினாவு 
உ 

தல் . 
சிவன் , ஆச்சரியம் . உசிதம் - உத்தமம் . 


- 


ஆராய்வு செய் 


உ 


BE. 


உத்தே 


உசு 


- 


டல் . 


பாலை . 


உளு எனப்படும் புழு . உண்டாட்டு- மகளிர்விளையாட்டு , 
உஞ்சல் - ஊஞ்சல் . 

கள்ளுண்டு களித்து விளையா 
உஞ்சவிருத்தி - உதிர்ந்த தானிய 

ங்கொண்டு சீவித்தல் . ( காஞ் ) உண்டை - படைவகுப்பு , திரட்சி . 
உஞ்சை - அவந்திகர் . 

உணக்குதல் - உலர்த்தல் . 
உஞற்றுதல் - செய்தல் , முயலல் . உணங்கல் - உலர்தல் , உலர்ந்தது . 
உட்கு - அச்சம் , நாணம் . உணர்த்தல் - அறிவித்தல் , ஊட 
உட்குதல் - அஞ்சுதல் ,நாணுதல் . 

வைநீக்கல் , துயிலெழுப்பல் . 
உட்கொள்ளுதல் - உண்ணல் , ம உணர்தல் - அறிதல் ,ஊடறீர்தல் , 
னத்தில்வைத்தல் . 

2.ணர்ப்பு - ஊடறீர்த்தல் , 
உட்கோள் - கருத்து . ( வள் ) உத்தமம் - மேன்மை , உயர்ச்சி . 
உட்டிணீடம் - தலைப்பாகை . உத்தமர்ணன் 

கடன் கொடுத்த 
உடங்கு - உடன் , ஒருங்கு . (தணி ) 

வன் . 
உடசம் பன்னசாலை , வெட் உத்தமாங்கம் - தலை . 

உத்தமி - உத்தமஸ்திரி . 

. 
உடம்பிடி - வேலாயுதம் . உத்தரக்கிரியை - அந்தியேட்டி 
உடம்பொடு புணர்த்தல் - சொல் முதலிய அபரக்கிரியை . 
லப்படுஞ் சொற்களிலே விசே உத்தரம் - வடக்கு , வடவாமுகா 
டணவலியால் உள்ளுறையாக 

க்கி , பின் , பின்னையது . மறு 
வேறும் ஒருபொருள் தோன்ற 

மொழி . 
வைத்தல் . 

உத்தரமீமாஞ்சை - வேதாந்தக 
உடல் - உடம்பு , பொன் . த்திரம் . 
உடலல் - பொருதல் , சினத்தல் , உத்தரமீன் - அருந்ததி . 
வருத்தல் . ( பார ) 

உத்தராசங்கம் - உத்தரீயச்சீலை. 
உடற்றல் - சீறுதல் , வருத்தல் , உத்தராயணம் - தைமாதப்பிறப்பு 
பொருதல் . 

உத்தரி - குதிரை . ( இரகு ) 
உடு - அம்பு , அம்புத்தலை , விண் உத்தா நம் - அடுப்பு , வடவாக்கிதி , 
மீன் , மரக்கலமியக்குங்கோல் , உத்தி - சொல்லல் , புணர்ப்பு : 
அகழி . 

பொருந்துமாறு , சீதேவி என 
உடுக்கை - சீலை , உடுத்தல் . ப்படுந் தலைக்கோலம் , தேமல் , 
உடுபதி - சந்திரன் . 

பாம்பின் படப்பொறி . 
உடும்பு - ஒருசெந்து . 

உத்தியாகம் - சோலை . 
உடை - சீலை , குடைவேல் , சூரி உத்தியாபகம் - முடித்தல் 

யன் மனைவிகளுள் ஒருத்தி . உத்தியோகம் - முயற்சி . 
உடைகுளம் - பூராடம் . உத்துங்கம் - உயர்ச்சி , 
உடைதல் - தளர்தல் , தோல்வி , உத்தேசம் பெயரளவிற்பொ 
தகர்தல் , அழிதல் . 

ருள்கூறல் : 


உதக்கு 


ச 


உபரர் 


ன்மை . 


உதக்கு - வடக்குத்திசை . உப - அருகு , ஆரம்பம் , அதிகம் , 
உதகம் - நீர் . 

நிந்தை , அலங்காரம் முதலிய 
உதடு - வாய் . 

பொருள்களை உணர்த்தும் ஒரு 
உதண் - மொட்டம்பு . 

வடமொழியிடைச்சொல் . ( சப் ) 
உததி - கடல் . 

உபக்கிரமணியை 

முகவுரை 
* உதந்தம் - சரித்திரம் . உபக்கிரமம் - ஆரம்பம் , அணுகு 
உதரம் - வயிறு . 

தல் , 
உதவகன் - நெருப்பு . 

உபகரணம் - துணைக்காரணம் . 
உதவுதல் - கொடுத்தல் , துணைச் உபகாரம் - உதவி , கொடை . 
செய்தல் . 

உபகாரி - கொடையாளி . 
உதள் - ஆடு , மேடராசி . உபசங்காரம் - முடித்தல் , சுருக் 
உதாசநன் - அக்கிரி, கண்குத்திப் கல் . 
பாம்பு . 

உபசர்க்கம் - அதி அபி முதலிய 
உதாசீநம் - விருப்பு வெறுப்பி வடமொழியிடைச்சொல் . 

உபசரித்தல் - வழிபாடு செய்தல் . 
உதாத்தம் - எடுத்தலொலி , பெ உபசாரம் - தொண்டுசெய்தல் , முக 
ருமை . 

மன்வார்த்தைகூறல் . 
உதாரணம் - எடுத்துக்காட்டு . உபதாநம் - தலையணை . 
உதாரம் - கொடை , மேன்மை . உபதேசம் - நற்புத்திகூறல் , நன் 
உதி - உலைத்துருத்தி , கல்வி . மைகூறல் . 
உதிட்டிரன் - தருமன் . உபதை - பரீக்கை , காணிக்கை . 
உதியன் - சேரன் . 

உபாயநம் - பூணு நூற்கிரியை . 
உதிர்த்தல் - சொரிதல் . * உபநிட்கிரமணம் - பெருந்தெரு: 
உதிரம் - இரத்தம் 

* உபநிட்டா நம் - பெருந்தெருவிற் 
உதீசி - வடக்குத்திசை . 

குழந்தையைக் கொண்டுபோ 
உதும்பரம் - அத்திமரம் , செம்பு. தல் . ( கந் ) 
உந்தல் - யாழின் நரம்புகளைத்தெ உபநிடதம் - வேதாந்தம் . 
றித்தல் , ( கந் ) செலுத்துதல் , உபநிதி - அடைக்கலப்பொருள் . 
தள்ளுதல் . 

உபநியாசம் - 

- முகவுரை , சொல் 
உந்தி - கொப்பூழ் , யாறு , நீர்ச்சுழி , லத்தொடங்கல் , அணுகவைத் 

வயிறு , தேர்த்தட்டு , கடல் . தல் , ஆஞ்ஞை. 
உந்திபூத்தோன் - விட்டுணு . உபமாநம் 
உந்துரு - எலி , பெருச்சாளி. உபமிதி - உபமானவறிவு . 
உந்நதம் - உயர்ச்சி . 

உபமேயம் - உபமிக்கப்படும்பொ 
உப்பளம் - உப்புவிளைநிலம் . ருள் . 
உப்பு - கடல் , உவர்ப்பு , இனிமை , உபயம் - இரண்டு . 
மகளிர்விளையாட்டு . ( பிங் ) உபராகம் - கிரகணம் . ( சேது ) 


உ 


- உவமை . 


. 


உபரி 


உருவா 


} 


உபரி - மேல் . 

உயவுதல் - வருந்துதல் . 
உபரிகை - மேல்வீடு : 

* உயா - வருத்தம் . ( இரா ) 
உபலம் - கல்லு , இரத்தினக்கல் . உயவை - கான்யாறு , கருவிளை . 
உயலாளநம் - சுத்திசெய்தல் , உயிர்த்தல் . மூச்சுவிடல் , விடு 
உபவரும் - ஊர்சூழ்சோலை . தல் , ஈனுதல் , மோத்தல் , ஒலி 
உபவாசம் -உணவின்றியிருத்தல் . த்தல் . 

. 
உபவீதம் - பூணு நூல் . உயிர்நிலை - உடம்பு , உயிர்நிற்குமி 
உபாங்கம்- துணைக்கருவி . ( இரகு ) டம் . 
* உபாத்தியாயி | உபாத்தியாய உயிர்ப்பு - காற்று , மணம் , சுவா 
உபாத்தியாயாநி ன் மனைவி . 

சம் . 
உபாதி - இடையூறு , தடை . உரகம் - பாம்பு , ஆயிலியநாள் . 
உபாநகம் - பாதரட்சை : 

உரங்கம் - பாம்பு . ( பார ) 
உபாலம்பகம் - நிந்தை . 

உரம் - மார்பு , ஊக்கம் , வலி , 
உபேந்திரன் - விட்டுணு. 

அறிவு , திடம் . 
* உபோற்காதம் - பாயிரம் . 

உரவு - அறிவு , வலி , பரத்தல் . 
உம்பர் - மேலுலகம் , தேவர் , உரவோர் - அறிஞர் , வலியர் , 
மேல் , உவ்விடம் . 

உரற்றல் - ஒலித்தல் . 
உம்பல் - யானை , வலி , புத்திரன் , உரறுதல் - முழங்குதல் . 
குடி , எழுச்சி . 

* உராவுதல் - பரத்தல் . ( சிம் ) 
உம்மை - முற்பிறப்பு , வருபிறப்பு . உரிஞ்சல் - தேய்த்தல் . 
உமணர் - உப்பு விளைவிப்போர் . உரிமை - மனைவி . 
உமாபதி - சிவன் . 

உரியோன் கணவன் , 
உய்த்தல் - செலுத்தல் , கொண்டு உரிவை - தோல் . 
போதல் , சேர்த்தல் . 

உரு - அச்சம் , அட்டை , உடம்பு : 
உய்த்துணர்தல் - ஆராய்ந்தறிதல் . உருக்கம் - அன்பு . 
உய்தல் - சீவித்தல் . 

* உருடை - பண்டி . ( சேது ) 
உய்தி - ஈடேறல் . 

உருத்தல் - முளைத்தல் , கோபித்தல் 
உயக்கம் - வருத்தம் . 

உருத்திரம் - பெருங்கோபம் , 
உயங்குதல் - வருந்துதல் , உருத்திரை - உமாதேவி . 
உயர்த்தல் - உயர்வாக்கல் . 

உருப்பம் - வெப்பம் , கோபம் , 
உயர்திணை - உயர்ந்தசாதி , 

உருப்பு - வெப்பம் , கோபம் . 
உயர்ந்தோர் - அறிஞர் , தேவர் , உரும் - அச்சம் , இடியேறு . 
மேலோர் . 

உருவம் - உடம்பு , அழகு , நிறம் . 
உயர் நிலை - தேவலோகம் . * 

* உருவரை - எல்லாம் விளையும் 
உயல் - ஒழிதல் . (வள் ) 

நன்னிலம் . இது உர்வரா !) 
உயவல் - வருத்தம் , நினைவு . என்னும் வடமொழி . 
உயவு - வருத்தம் 

உருவாரம் - வெள்ளரிக்கொடி, 


உருவி 


கூர் 


உவர் 


வ 


உருவிலி மன்மதன் , உருவி உலா - 

பவனி . 
லான் . 

உலாவுதல் - சஞ்சரித்தல் . 
உருவு தல் - உறைகழித்தல் , துளை உலுப்பை - உணவுப்பொருள் . 
த்தல் , 

உலூகம் - கூகைப்பறவை . 
உருள் - சில்லு , உரோகிணி நாள் . உலூகலம் - உரல் . ( பார ) 
உருளரிசி - கொத்துமல்லி . 

உலூதை - எறும்பு . 
உரை - சொல் , சொற்பொருள் , உலைவு - அலைவு , வறுமை . 
புகழ் . 

உலோகம் - சனம் , உலகம் , பொ 
உரைத்தல் - தேய்த்தல் , சொல் ன் முதலிய தாது . ( சப்த ) 
லுதல் . 

உலோகிதம் - சிவப்பு , ( இரகு ) 
உரையாடல் - சொல்லுதல் . உலோசநம் - கண் . 
உரோதநம் - அழுதல் . 

உலோபம் - பேராசை ,கெடுதல் . 
உல்கு - மரக்கலத்திலும் வண்டி உவ் - உவை , உவ்விடம் . 
யிலும் வரும் பொருட்குக் உவ்வி - தலை . உவ்வு - மேல் . இ 
கொடுக்கும் இறை . 

ஒருவிகுதி . 
உல்லாகன் நோயுற்றொழிந்த உவகை - மகிழ்ச்சி . 
வன் . 

உவச்சர் - சோனகர் . 
உல்லாசம் - உள்ளக்களிப்பு , அத் உவட்டல் - அருவருத்தல் , பெரு 
தவாளம் . 

குதல் . 
உல்லாபம் எழுத்து நிரம்பா உவட்டு - அருவருப்பு , பெருக்கு : 
மொழி . 

உவண் உவ்விடம் . 
உல்லியர் - கிணறு குறிக்கும் உவணம் - கருடன் , கழுகு . 
நூலோர் . 

உவணி 

வாட்படை . 
உலகம் - உயர்ந்தவர், பூமி . 

உவணை தேவலோகம் . உவண் 
உலகமாதா - உமாதேவி . 

மேல் . 
* உலகியல் - உலகநடை . ( வள் ) உவதை - மலையருவி. 
உலகு - உலகம் , திக்கு , நாடு . உவப்பு - மகிழ்வு , பொலிவு . 
உலங்கு - கொசுகு , திரண்டகல் . உவர் - உப்பு , உவர்ப்பு . 
உலண்டு - பட்டு நூற்புழு . உவர்த்தல் - வெறுத்தல் . 
உலத்தல் - சாதல் , குறைதல் . உவரி கடல் , மகளிர்விளையா 
உலப்பு - முடிவு , ( இரா ) அழிவு , 

ட்டு . 
குறைவு . 

உவலை - தழை , ( வெண் ) பொய் . 
உலம் - திரண்டகல்லு . 

உவளகம் 

மதில் , பள்ளம் , 
உலமரல் - துன்பம் . 

நிலை , காவற்சாலை . ( பிங் ) 
உலவல் - குறைதல் , உலாவல் . உவளித்தல் - சுத்திசெய்தல் . 
உலவை - காற்று , தழை , கொம்பு . உவா - யானை , இளைஞன் ,பூரணை ; 
உலறுதல் - காய்தல் , 

அமாவாசை : 


- 


e 


உவித் 


உறழ்வு 


உவித்தல் - அவித்தல் . ( புற ) உளவு - இரகசியம் . (தாயு ) உள் + 
உழக்கு - காற்படி . 

அ + வு 
உழத்தல் - செய்தல் , பயிலல் , உளியம் - கரடி .. 

வருந்தல் , அநுபவித்தல் . * உளுக்குதல் - சுருங்குதல் . 
உழத்தி - மருதநிலப்பெண் . உளை - மயிர் , ஒரிசை , 
உழப்பு - முயற்சி , வருத்தம் . உளைத்தல் - வருத்தல் , அழைத் 
உழலல் - சுழலல் , தடுமாறல் . தல் , ஒலித்தல் . 
உழலை உழலைகோத்தமரம் , உளைதல் - வருந்தல் . 

( தணி ) கணையமரம் . ( வெண் ) உளைவு - வருத்தம் . 
உழவர் - உழுந்தொழிலாளர் . உற்கம் - எரிகொள்ளி , அனற்றி 
* உழாஅல் - உழுதல் . ( தணி ) 

ரள் . ( புற ) 
உழி - இடம் . 

உற்காதா - சாமவேதம்பாடு 
உழிஞ்சில் - வாகைமரம் . 

வோன் . 
உழிஞை - சிறு பூளை . 

உற்காரம் - வாந்தி செய்தல் . 
உழிதரல் - சுழலல் . 

உற்குரோசம் - நீர்வாழும்பறவை . 
உழுதல் - உழக்கல் . ( சூடா ) உற்கை - விண்மீன் , விண்வீழ் 
உழுபடை- - கலப்பை . 

கொள்ளி . 
உழுவல் - இடைவிடா அன்பு . உற்சவம் - திருவிழா , விருப்பம் . 
உழுவை - புலி . 

உற்சாகம் - முயற்சி . 
உழை - மான் , பக்கம் , இடம் . உற்பந்தம் - பிறவி . 
உழையர் - பரிசாரகர் , மந்திரி உற்பலம் - குவளை , செங்கழுநீர் . 
மார் . 

உற்பவம் - பிறப்பு . 
உள் - உள்ளிடம் , மனம் . உற்பாதம் - பன்மை தீமைகளை 

ள் குதல் - நினைத்தல் . ( இரா ) வருமுன் அறிவிக்குங் குறி . 
உள்ளம் - ஊக்கம் , மனம் . உற்பிச்சம் - மரம் கொடி முத 
உள்ளல் - உள்ளான் பறவை , கரு லிய தாவரங்கள் . 
தல் , 

உற்றறிதல் - ஆராய்ந்தறிதல் 
உள்ளாள நம் - கூத்தின் விகற்பம் . உறப்பு - நெருக்கம் . 
உள்ளீடு - உறுதியான உட்பாகம் . உறத்தல் நுணுகுதல் , நெருங் 
உள்ளுறை - உள்ளிருக்கும் பொ குதல் . 
ருள் . 

உறவி - எறும்பு , ஊற்று , உறவு : 
உளகு - யாழினோருறுப்பு . உறழ்தல் - மாறுபடுதல் , இடை 
உளப்படுதல் - உட்படுதல் . யிடுதல் , நிகர்த்தல் , வீணையின் 

உண்மை . (வெண் ) நரம்பை இடைவிட்டுத் தெறி 
உளர்த்தல் - அசைத்தல் , சுழற்றல் . த்தல் . 
உளர்தல் - அசைதல் , சுழலல் , உறழ்வு - மாறுபாடு , இடையீடு , 
தடவல் , 

ஒப்பு , செறிவு . 


2 


* உளமை - 


உவ 


கூ அ 


ஊழ் 


* உறாவரை -முற்றூட்டு. ( திருக் ) ஊகம் - ஆராய்தல் , கருங்குரங்கு , 
உறுக்கல் - அதட்டல் . ( இரா ) குரங்கு , நியாயம் . ( சப்த ) 
உறுகண் - அச்சம் , வறுமை, துன் ஊங்கல் - ஊஞ்சலாடல் . 
பம் . 

ஊங்கு - உவ்விடம் , மிகுதி . 
* உறுகோள் - நிகழ்ச்சி . ( இரா ) ஊசல் - அசைவு , ( பொரு ) உஞ்சல் . 
உறுத்தல் - அழுத்துதல் , ( சிந் ) ஊசி - எழுத்தாணி . 
சேர்த்தல் , பொருத்துதல் ,மிகு ஊசுதல் - சீவுதல் . ( கலி ) 
த்தல் . 

ஊஞ்சல் - உஞ்சல் . 
உறுதல் - மிகுதல் , சேர்தல் , ஊட்டி - பறவையுணவு , கழுத்து , 
--- பொருந்தல் . 

ஊட்டுதல் - உண்ணுதல் , (இரா ) 
உறுதி - நன்மை ,உறுவது ,கல்வி , உண்பித்தல் . 
மேம்பாடு . 

ஊடாடல் - பழகல் . ( இரா ) 
உறுப்படக்கி - ஆமை . 

ஊடு - உள் , நடு . 
உறுப்பு - அவயவம் , உடல் . ஊடுதல் - பிணங்குதல் , வெறுத் 
உறுவது - வரற்பாலது . 

தல் . 
உறுவர் - முநிவர் , மிக்கவர் . (சிந் ) ஊடுருவல் - துளைத்தல் . 
உறை - துளி , மருந்து , போர்வை , ஊதம் - யானைத்திரள் . ( இரா ) 
வெண்கலம் , இலக்கங்குறித் ஊதிகை - முல்லைக்கொடி . 
தற்கிடுங் குறி , வாழ்நாள் , ஊதியம் - இலாபம் , கல்வி . 
பொருள் , உறைப்பு , நகரம் , ஊதை - காற்று , குளிர்காற்று . 
மழை . 

- ஊமை . ( சில ) 
உறைத்தல் - கார்த்தல் , துளித்தல் , ஊமன் ஊமை, கூகை . 
உறைப்பு - கார்ப்பு , கொடுமை , ஊர்கோள் பரிவேடம் . 
மழை . 

* ஊர்ணம் - சிலம்பி . ( திருவி ) 
உறையுள் - வீடு , நகரம் . ( பிங் ) ஊர்ததுவம் - மேல் . 
உன் மத்தம் - மயக்கம் , ஊமத்தை. ஊர்தல் - செலுத்தல் , பரத்தல் , 
உன்மத்தை - ஊமத்தை . 

மேற்படுதல் . 
உன்னம் - மநம் , நீர்வாழ்பறவை . ஊர்தி - வாகநம் . 
உன்னல் - நினைத்தல் . 

ஊர்மி - கடற்றிரை . 
உன்னி - குதிரை , அழிஞ்சில் . ஊரல் - கிளிஞ்சில் , பரத்தல் . 

ஊராண்மை - மிக்கசெயல் . 

* ஊரி - குருவிச்சை . ( கல்லா ) 
ஊ - இறைச்சி . 

ஊரு - தொடை . ( பார ) 
ஊக்கம் 

உள்ளக்கிளர்ச்சி , ஊருணி - ஊராருண்ணும் பொது 
வலிமை , உற்சாகம் . ( பிங் ) 
ஊக்சல் - மிகுதி , முயலல், செய் ஊழ் - பழமை , நியதி , பகை , 
தல் , ஆட்டுதல் . 

முறை . 


DET LD 


ஊள 


நீர் . ( திவா ) 


ஊழ்த் 


எய்து 


ஊ 


தீண்டல் , எண்கு - கரடி . 


ஊழ்த்தல் - பதங்கெடல் , மலர் எச்சன் - அக்கினி, விட்டுணு . 
தல் , இறைச்சி , உதிர்த்தல் . எச்சில் உச்சிட்டம் , உண்டசே 

டம் . 
ஊழ்வினை - பழவினை . 
ஊழல் - நரகம் . ( சூடா ) எஞ்சுதல் - குறைதல் , இறத்தல் 
பழி - உகமுடிவு : 

எஞ்சாமை - குறைவு படாமை . 
ஊழித்தீ - வடவாமுகாக்கிரி. 

மங்கலபாடகர் : 
ஊழியம் - முறை . 

எட்டுதல் - கிட்டு தல் , தூரமாதல் : 
ஊற்றம் - இடையூறு , பற்றுக் எடுத்தல் - எழுப்புதல் , சுமத்தல் , 

சோடு , முயற்சி , வலி . எடுத்துக்காட்டு - உதாரணம் . 
ஊற்றால் - உரோகணி நாள் . எண் - எண்ணம் , கணிதம், எள்ரூ; 
ஊற்று - ஊறுதல் ,பற்றுக்கோடு . தர்க்கம் , சோதிடம் . 
ஊறல் -ஊறுதல் ,ஊறுநீர். (திவா) எண்கணன் - பிரமன் . 
ஊறு - இடையூறு , குற்றம் ,உறற் எண்காற்புள் - சரபப்பறவை . 
பாலது , கொலை , 
தீமை . 

எண்குணன் - அருகன் , சிவன் . 
ஊறுகோள் - கொலை . 

எண்சிறப்புள்ளோன் - அருகன் 
ஊறுபாடு - தீங்கு , துன்பம் . 

எண்டோளன் - சிவன் . 
ஊன் - உடம்பு ,உவ்விடம் ,இறை எண்டோளி - காளி , துர்க்கை . 

எண்ணம் சூழ்ச்சி , கருத்து ; 
* ஊன் கணார் - மாநுடர் . ( சிந் ) 
ஊன்றுதல் - அமுக்குதல் , பதித் 
தல் , அழுத்துதல் . 

எண்ணர் - அமைச்சர் , கணிதர் . 
ஊனம் - பிணம் , குறைவு . 

எண்ணலார் - பகைவர் . 
எண்மை எளிமை . 

எதிர் - மாறு , ஒப்பு , முன்னிடை 
எஃகம் - ஆயுதம் , கூர்மை , வேற் 

எதிர்கோள் - எதிர்கொள்ளல் . 
படை , வாட்படை . 

எது குலம் - யதுகுலம் . 
எஃகு - ஆயுதம் , உருக்கு , கூர்மை , எந்திரம் - யந்திரம் , தேர் , தேர்ச் 
வேற்படை , 

சில்லு , ஆலை . 
எக்கர் - மணற்குன்று , ஏறுதல் . * எம்பி - தம்பி . ( வாதவூ ) 
எக்கல் - குவித்தல் , உயர்த்தல் . எம்மை - எப்பிறப்பு . 
எகின் - புளியமரம் , அன்னப் எமன் - இயமன் . 
பறவை . 

* எமி - தமியனல்லாதவன் . 
எகினம் - அன்னப்பறவை , நாய் , எய் - முட்பன்றி . 

கவரிமா , புளிமா , புளியமரம் . எய்த்தல் - அறிதல் , இளைத்தல் 
எங்ஙனம் - எத்தன்மை , எவ்விடம் 

வருந்தல் . 
எச்சம் - குறை , யாகம் , சந்ததி . எய்துதல் - அடைதல் . 


நினைவு 


எய்ப்பி 


ஏக்கழு 


எய்ப்பில்வைப்பு - ஆபத்திலுதவும் எழு - தூண் , வளை தடி . 

பொருள் . ( தாயு ) வைப்பு நிதி . எழுதல் - எழுதுதல் , எழும்புதல் , 
எய்ப்பு - இளைப்பு . 

உயர்தல் . 
எய்யாமை - அறியாமை , வருந் எழுத்து - கணக்கு , கல்வி . 
தாமை . . 

எழுதாக்கேள்வி - வேதம் . 
எயில் - மதில் , நகரம் . 

எழுநா - அக்கினி. 
எயிற்றி - பாலைநிலப்பெண் . * எழுநிலைமாடம் - மேலேமேலே 
எயிறு - பல்லு , மிருகக் கொம்பு . ஏழு நிலத்தளமுடைய வீடு , 
எயினன் வேடன் . 

நிலை - நிலம் . 
எரி - நெருப்பு , கேட்டை . எழுமை - உயர்ச்சி , எழுபிறப்பு . 
எரிகரும்பு - விறகு . 

எழுவாய் - தொடக்கம் , முதல் . 
எரிகாசு - காசுக்கட்டி . எழுவுதல் - எழுப்புதல் . 
எரிமணி மாணிக்க மணி . எள்குதல் - இகழ்தல் , அஞ்சு தல் , 
எருக்கல் - வருத்தல் , ( கலி .) அடி எள்ளல் - இகழ்தல் , நிந்தை . 
த்தல் , அழித்தல் . 

எளித்தல் - எளிமையாக்கல் . 
எருத்தம் - கழுத்து , பிடர் . எளிமை - தரித்திரம் , தாழ்வு ,வலி 
எருந்து - கிளிஞ்சில் . 

யின்மை . 
எருவை - இரத்தம் , கழுகு , செம்பு , எற்பாடு - காலை . எல் - சூரியன் , 
பருந்து . 

பாடு - தோன்றுதல் . 
எல் - ஒளி , சூரியன் , பகல் , இக எற்றல் - எற்றுதல் . 
ழ்ச்சி 

எற்றுதல் - அடித்தல் , குத்துதல் , 
எல்லரி கைம்மணி . 

எறிதல் , துணித்தல் , கொல்லல் . 

எறித்தல் - உறைத்தல் , ( புற ) பர 
எல்லை - அளவு , இடம் , சூரியன் , த்தல் , ஒளிவிடல் . 
முடிவு . 

எறிதல் - எற்றல் , அடித்தல் , வீசு 
கரடி 

தல் , முறித்தல் . 
எலுவன் - தோழன் , 

எறும்பி 
எலுவை தோழி . 

எறுழ் - தண்டு , வலி .. 

எறுழி - பன்றி . 
எவ்வம் - இளிவு , குற்றம் , வருத் என்பு - எலும்பு . 
தம் , வெறுப்பு. என்று - எந்தாள் , சூரியன் . 

. 
எழா அல் - யாழ் , யாழினொலி , என் றூழ் - கோடை , வெய்யில் , 
எழுச்சி . 

சூரியன் . 
எழில் - அழகு, எழுச்சி ,பெருமை , என்னும் - சிறிதும் . ( சிந் ) 

வலி . 
எழிலி - மேகம் . எழில் + இ. ஏ - அம்பு , உயர்ச்சி . 
ழினி - திரைச்சீலை, ஒருவள்ளல் . ஏக்கழுத்தம் - இறுமாப்பு . 


எல்லி - இரவு . 


எலு 


- 


யானை . 


எவ் 


எவை : 


ஏக்கறு 


ஏறங் 


ஏக்கறுதல் - தாழ்தல் . 

தாழ்தல் . ( வள் ) * ஏமரல் - மயங்குதல் . ( வள் ) 
ஏக்கு + அறுதல் . 

ஏமாப்பு - களிப்பு , மயக்கம் . 
* ஏக்கு - உயர்ச்சி . ( சிங் ) ஏமுறல் - மயங்குதல் , மகிழ்வு 
ஏகதந்தன் - விநாயகன் . 

றல் . 
ஏகதேசம் - ஒருசார் ,சிறுபான்மை ஏய்த்தல் - ஒத்தல் , வஞ்சித்தல் . 
ஏசுபிங்கலன் - குபேரன் . ஏய்தல் - ஒத்தல் , பொருந்தல் , 
ஏகம் - தனிமை , ஒன்று . எயெனல் - ஒருவிரைவுக்குறிப்பு . 
ஏகவேணி - மூதேவி. ஏர் - அழகு , உழவு , எழுச்சி . 
ஏகாசம் - உத்தரீயம் . 

ஏர்பு - எழுச்சி . ( சூடா ) 
ஏகாதசம் - பதினொன்று . ! இரா ) ஏரண்டம் - ஆமணக்கு , சித்திரம் . 
ஏகாந்தம் - தனியிடம் , தனிமை . ஏரம்பன் - விநாயகன் . 
ஏகாலி - வண்ணான் .. 

ஏரல் - கிளிஞ்சில் . 
எகுதல் - போதல் . 

ஏரி - பெரிய நீர்நிலை . ( விநாய ) 
ஏகை - உமாதேவி . ( புலி ) ஏரின் வாழ்நர் - வேளாளர் . 
ஏங்கல் - மயிற்குரல், ஏங்குதல் . ஏல்வை - காலம் , நீர்நிலை , நாள் . 
ஏங்குதல் - ஒலித்தல் , அழுதல் , ஏலம் - ஏலமரம் , மயிர்ச்சாந்து . 

திகைத்தல் , இரங்குதல் . ஏலுதல் - இயலுதல் , பொருந்து 
ஏசறவு - துக்கம் ,நாணம். ( பெரி ) தல் . 
ஏட்டை -விருப்பு , தளர்வு ,வறுமை ஏவம் - இகழ்ச்சி , குற்றம் . (இரா ) 
ஏடகம் - பட்டு , ஒருசிவஸ்தலம் . ஏவு - அம்பு . ( பார ) 
ஏடன் - செவிடன் , தோழன் . ஏவுதல் - ஆஞ்ஞைசெய்தல் , சொ 
ஏடு - பூவிதழ் , பனையோலை . ல்லுதல் . ( இரா ) 
ஏண் -பெருமை ,வலி, நிலை . (திவா ) ஏழ்பரியோன் - சூரியன் . 

. 
மான் . ( சேது ) * ஏழ்பொழில் - ஏழுதீவு . ( இரா ) 
ஏணி - மான் , எல்லை , உலகம் . ஏழகம் - ஆடு , செம்மறிக்கடா . 
ஏத்துதல் - உயர்த்தல் , துதித்தல் . * ஏழிலைப்பாலை - ஒருவகைப்பாலை 
ஏதம் - குற்றம் , கேடு , துன்பம் . மரம் . 
ஏதி - ஆயுதம் , வாள் . ( கந் ) ஏழை - அறிவிலான் , வறிஞன் , 
ஏதிலார் - அயலார் , வறிஞர் . பெண் . 
ஏது - காரணம் , குற்றம் . ( கந் ) ஏழைமை - அறியாமை . ( இரா ) 
ஏதும் - சிறிதும் . ( கந் ) ஏளனம் - இகழ்ச்சிச்சொல் . 
ஏந்தல் - பெருமை , உயர்ச்சி , அர ஏற்றம் - புகழ் , உயர்ச்சி , அதிகம் . 

சன் , ( பிங் ) மேடு , ஏந்துதல் . ஏற்றல் - கொள்ளுதல் , யாசித் 
ஏம்பல் - களிப்பு , வருத்தம் . தல் , அடுக்குதல் , எதிர்தல் . 
சமந்தாசலம் - இமயமலை . ( பிங் ) ஏற்றார் - பகைவர் . 
ஏமம் - மகிழ்ச்சி , மயக்கம் , கா * ஏற்றிழிவு- உயர்வு தாழ்வு . (விநா 
வல் , பொன் , விபூதி , களிப்பு . ஏறங்கோள் - முல்லைப்பறை : 


எணம் 


சஉ 


ஒய்யெ 


ஏறு - விலங்கினாண் , எருது , அச் ஐவனம் - மலைநெல்லு . ( இரா ) 

சுவிநிநாள் , இடியேறு . ( பிங் ) ஐவிரல் - அத்தநாள் . 
ஏறுகோள் - முல்லைப்பறை . 
ஏனம் - பன்றி , ஓலைக்குடை . ஒஃகுதல் - குறைதல் . ( இரா ) 
ஏனல் - தினை , தினைப்புனம். ( பிங் ) ஒக்கல் - சுற்றம். 
எனாதி - நாவிதன் , படைத்தலை ஒக்கலை - மருங்கின் பக்கம் . 
வன் , அமைச்சன் . ( பிங் ) ஒகரம் - மயில் . ( சூடா ) 

ஒசித்தல் - முறித்தல் . 
ஐ - தலைவன் , பிதா , சிலேட்டு ஒசிதல் - முறிதல் , துவளல் . 
- மம் , அழகு , வியப்பு . ஒட்டம் - உடம்பாடு , பந்தயப் 
ஐக்கியம் - ஒற்றுமை . 

பொருள் . ( பார ) 
ஐங்கணைக்கிழவன் - மன்மதன் . ஒட்டலர் - பகைவர் . 
ஜங்கரன் - விநாயகன் . 

ஒட்டு - படைவகுப்பு , மறைவு . 
ஐசுவரியம் - செல்வம் , ஆண்மை . ஒட்டுதல் - உடன்படுதல் , சாரு 
ஐதிகம் - பரம்பரைக் கேள்வி . தல் , பந்தயமிடல் . 
ஐது - அற்பம் , அழகியது , மெல் ஒட்பம் - அழகு , அறிவு ,நன்மை . 

* ஒடி - வலை . 
ஐந்திரம் - இந்திரவியாகரணம் . ஒடிசில் - கவண் . 
ஐந்திரி - இந்திரன் மகன் ,கிழக்கு . * ஒடியெறிதல் - வலைவீசல் . ( இரா ) 
ஐப்பசி - அச்சுவினிநாள் . ஒடிவு - கேடு , முரிவு . 
ஐம்படை - பஞ்சாயுதம் . ( இரா ) ஒடுக்கம் - அடக்கம் , பதுக்கம் , 
ஐம்பால் - பெண்மயிர் . 

சுருக்கம் . 
ஐம்மீன் - அத்தநாள் . ஒடுங்கல் - ஒதுங்கல் , கூம்புதல் , 
ஐம்முகன் - சிவன் . 

அடங்குதல் , முடிதல் . 
ஐம்மை - தகட்டுவடிவம் . ஒண்மை - அழகு , அறிவு , ஒளி , 
ஐயங்கவீநம் - வெண்ணெய் . நன்மை , மேன்மை . ( பிங் ) 
ஐயம் - சந்தேகம் , பிச்சை , இடுங் ஒத்தல் - சமமாதல் , இசைதல் . 
கலம் . 

ஒத்தறுத்தல் - தாளம்போடல் . 
ஐயர் - வேதியர் , முநிவர் . ஒதுக்கம் - மறைவு , நடை . 
ஐயவி - கடுகு . ( கந் ) 

ஒதுங்கல் - நடத்தல் , விலகுதல் . 
ஐயன் - அரசன் , பிதா , கடவுள் , ஒப்பல் - உடன்படல் . ( கந்தபு ) 

தமயன் , குரு , சாத்தன் . ( பிங் ) ஒப்பனை - அலங்காரம் , உவமை . 
ஐயுறவு - சந்தேகித்தல் . ( இரா ) * ஒப்பித்தல் - அலங்கரித்தல் . 
ஐயெனல் - விரைதல் . (தணி ) ஒப்பு - அழகு ,உவமை ,உடன்பாடு . 
ஜயை - உமாதேவி , துர்க்கை , ஒப்புரவு - உபகாரம் , சமம் . 

காளி , தலைவி. ( பிங் ) * ஒய்தல் - செலுத்துதல் . (இரா ) 
ஐராவணம் - அயிராவதயானை . ஒய்யெனல் - விரைதல் . ( சிர்) 


ஒரா அல் 


ஓடுதல் 


னாண் . 


ஒராஅல் - ஒருவு தல் . ( வள் ) ஒளித்தல் - மறைதல் ,மறைத்தல் 
ஒரு - செம்மறியாடு . ( பிங் ) ஒளியிருத்தல் - மதைவிடத்திருத் 
ஒருக்கல் - அழித்தல் , ( இரா ) ஒற் தல் . ( இர ) 
றுமையாக்கல் . 

ஒளிவட்டம் - கண்ணாடி சக்கரம் , 
ஒருங்கல் - ஒருவழிப்படல் , கெடல் ஒளிறுதல் - விளங்குதல் . 
ஒருசிறை - ஒதுக்கிடம் , ஒருபக்கம் . ஒற்கம்- தளர்வு ,வறுமை , ( சேது ) 
ஒருத்தல் - யானை , சிலவிலங்கி ஒற்றன் -தூதுவன் ,ஆராய்வோன் 

ஒற்றுதல் - ஆராய்தல் , திண்தேல் , 
ஒருதலை - நிச்சயம் , ஓரிடம் . 

துடைத்தல் , சேர்த்தல் , 
ஒருப்படுதல் - துணிதல் . ( சிந் ) ஒற்று - து தன் ,உளவுபார்ப்பவன் 
உடன்பாடு . 

ஒறுத்தல் - வருத்தல் ,வெறுத்தல் 
ஒருப்பாடு - துணிவு , சம்மதம் . கடிதல் , 
ஒருமை - ஒருபிறப்பு , ஒற்றுமை . ஒன்றுதல் - நெருக்குதல் , பொரு 
ஒருவந்தம் - நிச்சயம் , தனியிடம் . ந்தல் . 
ஒருவுதல் - நீங்குதல் , விடுதல் . ஒன்னலர் - பகைவர் . ( கர் ) 
ஒரூஉ - ஒருவுதல் , 

ஒன்னார் - பகைவர் . ( வள் ) 
ஒல்குதல் - ஒதுக்குதல் , குழைதல் , 
சுருங்குதல் , தளருதல் . 

ஓ 
* ஒல்லாங்கு - பொருந்துமாறு , ஓ - நீக்கம் , மதகடைக்குங்க தவ : 
ஒல்லாமை - இகழ்ச்சி , வெறுப்பு . ஓக்கம் - உயர்ச்சி , பெருக்கம் . 
ஒல்லார் - பகைவர் . 

* ஒக்குதல் - ஒச்சுதல் . (சில 
ஒல்லுநர் - மித்திரர் . 

ஓகை உவகை . ( கந் ) 
ஒல்லை - விரைவு , பழமை . ( கர் ) ஒங்கல் - உயர்வு , எழுச்சி , மத , 
ஒலி - இடி , காற்று ,சத்தம் . ( பிங் ) மூங்கில் , மேடு , தலைவன், வலி 
ஒலித்தல் - தழைத்தல் , ஆடைமா 

யோன் . ( பிங் ) 
சகற்றுதல் . 

ஓங்காரம் - பிரணவம் . ( பார ) 
ஒலியல் - சீலை , மாலை , தெரு , ஓங்குதல் - உயர் தல் , வளர்தல் , 

தோல் , யாறு . ( பிங் ) ஓச்சுதல் - செலுத்தல் , 2.பர்த்து 
ஒழிதல் - அழிதல் ,தவிர்தல், நீங்கல் தல் , வீசுதல் , ஓட்டுதல் , 
ஒழிபு - எஞ்சியது . 

ஓசம் - ஒளி , வலி ,சாமர்த்தியம், 
ஒழுக்கம் - உயர்வு , ஒழுகுதல் , ஓசன் - உபாத்தியாயன் , 
நெறி , மேன்மை , 

ஓசனித்தல் - பறவைசிறகடித்தல் . 
ஒழுகல் - நடத்தல் , நீளுதல் , உயர்வு ஓசனை - நான்குகாதம் . 
ஒழுகை - வண்டி . (சிறுபா ) ஒட்டம் - ஒடுதல் ,உதடு ,தோல் , 
ஒளி - சூரியன் , சந்திரன் , நெரு ஓடதி - பருத்துப்பூன் . இரா ) 
ப்பு , புகழ் , விளக்கு , மறைவி ஓடம் - தோணி , 
டம் , பிரபை , 

ஒடுதல் - கெடுதல் , குலைதல் ( கன் 


ஓடை 


கங்கண 


ஓணம் 


ஔ 


ஓடை - நீர்நிலை , அகழி , மலைவழி , ஒலம் - அடைக்கலம் , ( கந் ) ஒலி , 
நெற்றிப்பட்டம் . ( பிங் ) பாம்பு . ( பிங் ) 

யாறு . ( சேது ) ஒலமிடல் - முறையிடல் . ( திருக் ) 
இத்தி - ஒந்தி . 

ஒலிடடல் - அலறுதல் , முழங்குதல் . 
ஒத்து - வேதம் , ஓதப்படுவது . ( ஓலை தீட்டும்படை - எழுத்தாணி . 
ஒத்துரைப்போர் - வேதம்படிப் ஓவம் - சித்திரம் . ( பட் ) 
பிப்பவர் . 

ஓவர் - பாணர் , சித்திரகாரர் , கம் 
ஓதா - இருக்குவேதஞானி . மியர் . 
ஓதாம் - சோறு , உண்டி . 

ஓவாமை 

நீங்காமை . 
ஓதம் - கடற்றிரை , வெள்ளம் . ஓவியம் - சித்திரம் . 
ஓதி - மலை , பெண் மயிர் , ஞானம், ஓவியர் - சித்திரகாரர் . 
கல்வி . 

ஓவுதல் - நீங்குதல் , ஒழிதல் . 
ஓதிமம் - அன்னப்பறவை , மலை , ஒளி - வரிசை , யானைப்பந்தி . 

கவரிமா . 
ஓது - பூஞை. (சப்த ) 

* ஔசித்தியம் - தகுதி . 
ஓதை - ஒலி , காற்று , மதில் , மதி ஔடதம் - மருந்து . 

லுண்மேடை , எழுத்தொலி . ஔதாரியம் - கொடைக்குணம் . 
ஒப்புதல் - ஒட்டுதல் , நீக்குதல் . * ஔாசன் - தன் மகன் . ( ஏலா ) 
ஒம்படை - பாதுகாப்பு . ( சிந் ) ஔவியம் - பொறாமை . 
ஒம்புதல் - பாதுகாத்தல் , பேணு ஔவை - தாய் . 

தல் . 
ஒமான் - ஓந்தி . 

* 5 - பிரமன் , வாயு , உயிர் , 
ஓய்தல் - உள்ள தனிற்குறைதல் , 

உடல் . 
தளர்தல் , சோர்தல் . 

கஃசு - காற்பலம் . ( வள் ) 
ஓர்க்கோலை - கடல்படுதிரவியத் * கஃறெனல் - கறுப்பாதல் . , 
துள் ஒன்று ; இதனை அம்பர் 

ககபதி - கருடன் . ககம் - பறவை . 

அம்பு , பறவை , வாயு . 
ஓர்குண்டலன் - பலராமன் . 

ககனம் - ஆகாயம் , காடு , சேனை . 
ஓர்தல் - ஆராய்தல் , நினைத்தல் . 

* ககுத்து - எருத்துத்திமில் , பிர 
* ஓர்மை - ஒற்றுமை . ( சல் ) 

தாநம் . 
ஓரம் - பக்கம் , பக்கபாதம் . 

* ககுத்தன் - சூரியமரபிலுள்ள 
* ஓராங்கு - ஒருதன்மை . ( ஞானா) 

ஓரரசன் . 
ஓரி - மயிர் , ஆண் மயிர் , நரி , ஆண் ககுபம் - திக்கு , மருதமரம் . ( சப் ) 
முசு , விலங்கின் படுக்கை . 

* ககேசன் - கருடன் . ( கந்த ) 
ஓரை - இராசி , மகளிர்கூட்டம் , ககோளம் - ஆகாயமண்டலம் . 
மகளிர்விளையாட்டு . ( பிங் ) 

கங்கணம் 

கைவளையல் . 


க 


என்ப . 


ககம் 


- 


கங்கடா 


கட்டில் 


ன் , 


கங்க பத்திரம் - அம்பு ,பருந்திறகு . கஞ்சம் - கைத்தாளம் , வெண்க 
கங்கம் - பருந்து , கழுகு , சீப்பு . லம் , தாமரை , ஒருவகையப் 
* கங்காசன் - முருகக்கடவுள் , 

பம் . ( பிங் ) 
வீடுமன் . (சப் ) 

கஞ்சரீடம் - வலியான் குருவி . 
கங்காதரன் - சிவன் . ( பிங் ) கஞ்சன் - பிரமன் , முடவன் . 
கங்காளம் - தசை நீங்கிய எலு கஞ்சனம் - கரிக்குருவி , வலியா 
ம்பு . 

கண் 

னாடி . 
* கங்காளமாலி - சிவன் , ( சப் ) கஞ்சனை - கண்ணாடி , சிறுபானை . 
கங்கு - கரை , ( பார ) கருந்தினை , கஞ்சிகை - திரைச்சீலை , இராசவா 
வரம்பருகு . ( பிங் ) 

கநம் . 
கங்குல் - இரா , இருள் . கஞ்சுகம் - சட்டை , சீலை . 
கச்சபம் - ஆமை . ( கந்த ) * கஞ்சுகன் - வைரவன் . ( பிங் ) 
கச்சம் - அளவு , மரக்கால் , யானை கஞ்சுகி - காவலாளன் , பாம்பு . 
க்கழுத்திடு கயிறு , ( பிங் ) மரம் , கஞ்சுளி - சட்டை . 
பக்கம் . ( சப் ) 

கஞலல் - எழும்புதல் , நெருங் 
கச்சளம் - இருள் , கருமை . 

கல், பொலிதல் . 
கச்சி - காஞ்சிபுரம் . 

கஞறல் - கஞலல் . 
கச்சு - நூற்கயிறு , உத்தரீயம் . கட்கம் - வாட்படை . ( சேது ) 
கச்சூரம் - கழற்கொடி . கட்சி - காடு , மனிதர் துயிலிடம் . 
கச்சை - சீலைக்கயிறு , யானையின் கட்செவி - பாம்பு . ( பார ) 
வயிற்றிற் கட்டும் வடம் , கவ * கட்டகம் - காந்தக்கல் . ( ஞானா 
சம் , தழும்பு , கயிறு . ( சப் ) * கட்டங்கம் - மழு . ( திருவி ) 
கச்சைக்கொடியோன் - கன்னன் , * கட்டதரம் - கடுந்துயர். ( சிவ ) 
( கச்சை - யானையின் வயிற்றிற் கட்டம் - பீடை , பீடைகொடுப் 
கட்டும் வடம் . 
கச்சோதம் - மின்மினி . ( கர் ) கட்டல் - களவு , ( சூடா ) பிடுங் 
கசடர் - கீழ்மக்கள் . கசடு - குற் கல் , பிணித்தல் . 
றம் . 

கட்டழகு - பேரழகு . ( கந் ) 
கசடு - குற்றம் , அழுக்கு , ஐயம் . கட்டழித்தல் - முற்றாயழித்தல் . 
கசம் - யானை , கட்டு , மயிர் . ( சப் ) கட்டளை - துலாம் , நிறையறிக 
கசாக்கிரம் - மயிர் நுனி . 

ருவி , உரைகல் , உவமை, முறை . 
கசிதல் - இரங்கல் , நெகிழ்தல் . * கட்டாண்மை பேராண்மை . 
கசிவு - இரக்கம் , நெகிழ்வு , வரு கட்டாரி - குற்றுவாள் . ( கந்தா ) 
த்தம் , 

கட்டி - திரளை , சர்க்கரை , கற் 
கசை - குதிரைசெலுத்துங்கோல் . கண்டு . 
கஞ்சகம் - சருவேம்பு . ( பெரும் ) கட்டியம் - புகழ்ச்சி வார்த்தை . 
கஞ்சகாரர் - கன்னார் . ( சில ) கட்டில் - சிங்காதனம் . (சிந் ) 


கட்டு 


கடுவாய் 


- 


* கட்டு - பொய் , ( இரா ) பிணி * கடாமலை யானை . ( இரகு ) 
ப்பு , காவல் , வரம்பு , கற்பித் கடாவுதல் - வினாவுதல் , செலுத் 
தல் . 

தல் . 
கட்டுரை - உறுதிவார்த்தை , பொ கடி - விரைவு , கூர்மை , புதுமை , 

ருள் பொதிந்தவுரை , ( சில ) காவல் , நீக்கம் , சிறப்பு , விவா 
* கட்டுவாங்கம் மழு . 

கம் , விளக்கம் ,மிகுதி , வாசனை , 
* கட்டுவை - கட்டில் . ( சிவத ) பேய் , அச்சம் , ஐயம் , அதிச 
* கட்டூர் - பாசறை . ( வெண் ) யம் . 
கட்டோசை - பேரொலி . கடிகை - நாழிகை, துண்டு , தாழ் : 
* கட்பு - களைதல் . ( மதுரை ) கடிகைமாக்கள் - அரசனுக்கு நா 
கடகம் - யானைத்திரள் , சேனை , ழிகையறிவிப்போர். 
கங்கணம் , மதில் , வட்டம் , கடிகையர் - மங்கலபாடகர் . ( சிந் ) 
கேடகம் , வாகுவலயம் , இரா கடிஞை - ஏற்குமட்கலம் . (மணி ) 
சதாமி . 

கடிதடம் - நிதம்பம் . 
கடப்பாடு - கொடை , செய்கடன் . கடிதல் - தண்டித்தல் , நீக்குதல் , 
கடப்பு - கவரிறுக்கி . ( பிங் ) விலக்குதல் . 
கடம் - குடம் , காடு , சரீரம் , அரு கடிந்தோர் - முனிவர் . 
வழி , யானை மதம் , கயிறு, முறை கடிப்பகை - கடுகு . ( மணி ) 
மை , யானைக்கதுப்பு , சுடலை . கடிப்பம் - ஆபரணச்செப்பு , கா 
கடம்பன் - குமாரக்கடவுள் . தணி , கெண்டி . 

யானை . ( இரா ) கடிப்பிணை - குதம்பை என்னுங் 
கடமான் 

காட்டுப்பசு . ( கந் ) காதணி . (சிலப் ) 
முறை , காட்டுப்பசு . 

கடிப்பு - குறுந்தடி , குதம்பை . 
கடலர் - நெய்தனிலமாக்கள் . 

கடிவை 

யானை . ( பிங் ) 
* கடவம் - கடத்தற்பாலது . கடினம் - கொடுமை . ( பிங் ) 
கடவு தல் - செலுத்துதல் , வினா கடு - கடுமரம் , நஞ்சு , உறைப்பு , 
வுதல் . 

முள் . 
கடவுள் - தெய்வம், நன்மை . 

கடுக்கை - கொன்றை . 
கடவை - கடப்பு , ஏணி , குற்றம் . கடுகம் - சுக்கு , திப்பலி , 
கடற்குட்டம் - கடற்கிடங்கு . கடுங்கண் - கொடுமை . ( இரா ) 
கடற்பிறந்தாள் - இலக்குமி . * கடுங்கதிர் - சூரியன் . ( சில ) 
கடற்பிணா - நெய்தனிலப்பெண் . கடுத்தல் - கோபித்தல் , ஒத்தல் , 
கடறு காடு . ( மதுரை ) 

ஐயங் கொள்ளல் . ( சில ) 
கடா - வினா , எ) , எருமையாண் . 

கடுத்தலை - வாள் . ( இரகு ) 
கடாகம் - ஒருவகைப்பாத்திரம் . கடும்பு - சுற்றம் . ( வெண் ) 
கடாட்சம் - கடைக்கண் . * கடுவளி - பெருங்காற்று . 
கடாம் - யானை மதம் . ( புற ) கடுவாய் - ஒருவகைப்புலி . (இரகு ) 


* கடமா 


கடமை - 


ளகு . 


கடை 


கணக்கர் 


கடை - இடம் , வாயில் , அங்காடி , கண்டிகை - உருத்திராக்கம், பத 

க்கம் . 
முடிவு . ( பிங் ) 
கடைக்கணித்தல் - கடைக்கண் கண்டித்தல் - வெட்டுதல் , கடிந்து 
னாற் பார்த்தல் . 

கூறல் . 
* கடைக்கோள் - முடிவு . (சில ) கண்டில்வெண்ணெய் - இலவங் 
கடைக்குளம் - உத்தராடம் . கம்பச்சிலை முதலிய முப்பத்தி 
* கடைக்கூட்டல் 

முடிவாக் 

ரண்டு ஓமாலிகைகளுள் ஒன்று 
கல் . 

கண்டீர்வம் - சதுரக்கள்ளி . 
கடைச்சி - மருதநிலப்பெண் . கண்டீரவம் - சிங்கம் . 
கடைஞர் - மருதநிலமாக்கள் . கண்டுதி - காஞ்சொறி , தினவு : 
கடைநாள் - இரேவதி . * கண்ைேய - சொறி . ( சேது ) 
கடைப்பிடி - தேற்றம் , மறவாக் கண்டை - பெருமணி , யானைமணி , 
கடன் . (திவா ) 

* கண்ணடி - கண்ணாடி . (திருவி ) 
கடைமணி - பூண் . ( திரிகடு ) கண்ணல் - கருதல் , குறித்தல் . 
கடைமீன் - இரேவதி நாள் . (பிங் ) கண்ணழித்தல் - பாட்டுக்களில் 
கடையம் - இந்திராணிகூத்து . வரும் பதங்களின் பொருத்து 
கடையனல் ஊழித்தீ . ( பிங் ) களைப்பிரித்தல் . கண் - கணு . 
கடையுவா - அமாவாசி . ( இரா ) கண்ணறை - அகலம் . 

. 
கடையெழுஞ்சனி - உத்தராடம் . கண்ணாளர் - கம்மியர் , சித்திர 
கண் - இடம் , கணு, மூங்கில் ,கண் 

காரர் . 
ணோட்டம் , துவாரம் . 

கண்ணி மாலை , பசுக்கட்டும் . 
கண்கட்டு - எதிரேகாண்டல் . கயிறு , வலை , போர்ப்பூ . 
கண்டகம் - காடு , முள்ளு, முள்ளி, * கண்ணிலி - குருடன் . ( பார ) 
வாள் , 

கண்ணுள் - கூத்து . ( சூ ) 
சண்டகர் - கீழோர் , ( இரா ) அசு கண்ணுளர் - நாடகர் ,கண்ணாளர் , 

ணுறல் - காண்டல் . ( வெண் ) 
* கண்டகி - இலந்தை , ( சிவத ) கண்ணேணி-மூங்கிலேணி . கண் 
ஒருவகை மூங்கில் . ( சப்த .) 

மூங்கில் . 
சண்டபேரண்டம் - இருதலைப்ப * கண்ணொடையாட்டியர் 

கள் 
றவை . (சீகா ) 

விற்போர் . ( சில ) 
கண்டம் - கழுத்து , 

கவசம் . 

கண்ணோட்டம் - பார்வை ,உவகை ) 
கைவாள் , காடு , திரைச்சீலை, சண்படை - நித்திரை, படுக்கை :, 
சருக்கரை , நாடு , துண்டம் , * கண்மணி - உருத்திராக்கம் . 
எழுத்தாணி . 

கண்மை - கண்ணோட்டம் . ( இரா ) 
கண்டல் தாழை , நீர்முள்ளி. 

கண்வளர்தல் - நித்திரைசெய்தல் , 
கண்டன் - கணவன் . ( சூடா ) கணக்கன் - எழுத்தாளன் , புதன் , 
* கண்டி - கழுத்துடையவன் . கணக்காயர் - ஓதுவிப்போர் . 


கணக்கு 


கப்பம் 


கணக்கு - எழுத்து ,எண் ,கருத்து . கதிரம் - அம்பு , கருங்காலி . 
கணப்பிரான் - விநாயகன் . 

கதிரவன் புதல்வி - யமுனை . ( பிங் ) 
கணம் - அற்பம் , நட்சத்திரம் , திர கதுப்பு - பெண் மயிர் , கன்னம் . 

ட்சி , பிசாசம் ; வட்டம் . ( பிங் ) * கதுமெனல் - விரைதல் . ( இரா ) 
கணவம் - அரசமரம் . 

கதுவாய் - வடுப்படல் . ( சூடா ) 
கணவீரம் - அலரிமரம் . ( திருமு ) கதை - பொய்வார்த்தை , ( இரா ) 
* கணாத்தியக்கர் - கணேசர் . 

சரித்திரம் , தண்டாயுதம் , சொ 
கணி - வேங்கைமரம் , சோதிடம் ல் , காரணச்சொல் . 

வல்லவன் . ( வெண் ) * கந்தசாரம் - பனி நீர் . ( இரகு ) 
* கணிகாரம் - கோங்கு . ( கலி ) கந்தம் - நாற்றம் , கிழங்கு, கழுத் 
கணிச்சி - தோட்டி ,மழு , தறிகை . தடி , இந்திரியம் , கருணைக்கிழ 
கணித்தல் - வரையறுத்தல் , (சிந் ) ங்கு , அணுத்திரள் , பகுத்தல் . 
எண்ணுதல் . 

கந்தர்ப்பன் - மன்மதன் . 
கணிதம் - எண் , சோதிடம் . கந்தரம் - கழுத்து , மேகம் , மலை 
* கணிப்பு - கணித்தல் . ( சிந் ) முழை . 
கனை - அம்பு , திரட்சி , பூரநாள் . கந்தருவம் - இசை , குதிரை, தலை 
கணையம் - யானை த்தூண் , வளைதடி . வனுந்தலைவியுந்தாமே கூடும் 
* கத்தணம் - சட்டை . ( இரகு ) விவாகம் . 
கத்திகை - மாலை , துகிற்கொடி . கந்தவாகன் - காற்று . 
கத்தியம் - வசன வடிவம் . ( சப் ) கந்தவாரம் - அரசன்றேவிமனை . 
கதகம் - வேகம் , நெருக்குதல் , கந்தழி - பரப்பிரமம் . ( தொல் ) 
கடுப்பு . 

கந்தளம் - சட்டை . ( இரகு ) 
கதம் - கோபம் , ( இரா ) அடைந் * கந்தாவகன் - காற்று . ( பார ) 
தது , சென்றது , வேகம் . 

கந்தி - கமுகு , பரிமளவஸ்து . 
சதம்பம் - கூட்டம் ,கடப்பமரம் . கந்தித்தல் - பரிமளித்தல் . 
கதலி - வாழை , விருதுக்கொடி , கந்து - உடம்பின் பொருத்து , 

தேற்றுமரம் , காற்றாடி . தூண் , பற்றுக்கோடு , பண்டி 
கதலிகை - துகிற்கொடி . ( கந்த ) யுள்ளிரும்பு . ( பிங் ) 
* கதழ்தல் - மிகுதல் . ( சிந் ) கந்துகம் - குதிரை, பந்து . 
சதழ்வு - கடுப்பு , மிகுதி . கந்துள் - கரி . 
* கதாரவம் - தண்டினொலி . * கநகன் - வியாழன் . ( கந் ) 
கதி - போதல் , வழி , நிலை , அறிவு , கநசாரம் - கர்ப்பூரம் . 
உபாயம் , அடைதல் , வேகம் , * கநகம் - புதைத்தல் , கிண்டல் . 

கநிட்டன் - பின் பிறந்தோன் . 
கதித்தல் - சொல்லல் , எழுச்சி , கப்பணம் - கைவேல் , இரும்பா 
கதியடைதல் . 

லாய நெருஞ்சின் முள்ளு. 
கதிர் - சூரியகிரணம் . ( பிங் ) கப்பம் - அரசர்கொடுக்கும் இறை . 


கப்பு 


கயினி 


* கப்பு - பிளவு . ( இரா ) 

கமடம் 

ஆமை , துறவோர்சல 
* கபர்த்தி - சிவன் . ( சப் ) பாத்திரம் . 
கபாடம் கதவு . ( வாதவூ ) * கமண்ட 

கமண்டலம் . 
கபாலம் - தலையோடு , சமுகம் . கமநம் - போதல் , கதி . 
கபாலி - சிவன் , வைரவன் . (பிங் ) கமம் - நிறைவு . ( இரா ) 
கபிஞ்சலம் - காடை . ( பிங் ) கமலம் 

தாமரை , செம்பு , நீர் . 
கபித்தம் - விளாமரம் . 

கமலயோகி - பிரமன் . 
கபிலம் - புகர்நிறம் , கரிக்குருவி . கமலாலயம் - திருவாரூர் . 
கபிலை - பசு , தெய்வப்பசு . கமலை - இலக்குமி , திருவாரூர் . 
கபோதகநியாயம் - புறாப்பறவை * கமழ்தல் - தோற்றுதல் . 
கள் பிரிவின்றி ஒருங்கே ஓரி கமித்தல் - போதல் , ( இரகு ) 
டத்திலே இறங்குதல்போல பொறுத்தல் . 
ஓரினப் பொருள்களெல்லாம் கமை - பொறுமை , பூமி . 
ஓரிடத்திற்போய்த் தங்குவதா * கமைத்தல் - பொறுத்தல் . 
கிய ஒருநெறி . " கபோதக நியா * கமைவு - பொறுமை . ( இரா ) 
யமே கடுப்ப ” ( பூவாளூ ) 

கயக்கம் - கலக்கம் , (சிந் ) சோர்வு 
கபோதம் - பறவை , புறாப்பறவை . கயத்தி - கொடியபெண் . ( சிந் ) 
கபோலம் - கதுப்பு . 

கயந்தலை - யானைக்கன்று , மனத் 
கம்- தலை , நீர் ,வெண்மை ,ஆகாயம் . துயர் . 
கம்பம் - நடுக்கம் , தூண் , விளக் கயப்பு - கசப்பு . ! இரா ) 
குத்தண்டு . 

கயம் - குளம் , ஆழம் , யானை , 
* கம்பமா - யானை . ( வெண் ) பெருமை , நீர் , தேய்வு , மென் 
கம்பலம் . மேற்கட்டி ,கம்பளம் . மை , காசரோகம் , 

நாசம் , 
கம்பலை - துன்பம் , ஒலி , நடுக்கம் , கீழ்மை . 
பயம் . 

கயமுனி - யானைக்கன்று . ( பிங் ) 
கம்பளர் - மருதநிலமாக்கள் . * கயவர் - கீழோர் . ( நாலடி ) 
* கம்பித்தல் - நடுங்கல் . ( கம்பர ) கயவாய் - எருமை , ( பிங் ) கரிக் 
கம்பிதம் - சஞ்சலம் , நடுக்கம் . குருவி , கழிமுகம் , பெரிய 
கம்பீரம் - ஆழம் , தா மரை . 

வாய் . 
கம்பு - தூண் . ( சிந் ) சங்கு , மரக் கயவு - மென்மை , பெருமை ,சழி 
கிளை , 

முகம் . 
கம்புள் - சம்பங்கோழி . ( இரா ) * கயாசுரன் - கயமுகன் . 
* கம்மி - தொழில்செய்வோன். * கயா மயம் - கயரோகம் . 
கம்மியர் - தொழிலாளர் . ( கந் ) கயிரவம் - வெள்ளாம்பல் . 
* கமகன் 

அரும் பொருளைச் கயில் ஆபரணக்கடைப்புண 
செம்பொருணடையிற் காட்டி 

ர்வு , பிடர் . 
ப்பாடுவோன் . ( தணிகை) கயினி - அத்தநாள் , கைம்மை . 


கயை 


50 


கருமர் 


கயை - 


சுவடு . 


- 


ஒரு புண்ணிய தலம் . கரா - முதலை . 
கர்க்கசம் கடியது , கொடுமை . 

* கராசலம் - யானை . ( திருவி ) 
கர்க்கடகம் நண்டு . 

* கராளம் - தீமை . ( சிவத ) 
கர்க்கரி - கரகம் , தயிர்கடைதாழி . கரி - மரவயிரம் , ( திவா ) யானை , 
கர்ச்சூரம் - கழற்கொடி , பேரீ சாட்சி . ( இரா ) 
ந்து . 

* கரிசனம் - யானைக்கொம்பு . 
கர்த்தபம் - கழுதை . 

கரிசு - குற்றம் . ( தணி ) 
கர்த்தரிகை - மயிரெறிகருவி . 

கரிணி 

யானை , பெண்யானை . 
* கரக்கம் 

கபடம் . (இரா ) கரிமா - ஒரு சித்தி ; அதுபாரமா 
* கரக்குன்று - யானை . 

தல் . 
கரகம் - நீர்த்துளி , ஆலங்கட்டி , கரியவன் - இந்திரன் . ( இரா ) 

கமண்டலம் , குடம் , கெண்டி . கரில்- குற்றம் , கார்ப்பு , கொடுமை 
கரசம் - யானைக்கரணம் , நகம் . கரீரம் - அகத்தி , யானைப்பல்லி 
கரடம் - காகம் , யானை மதம்பாய் 

னம் , குடம் . ( பிங் ) 

* கருங்கை - கொலைத் தொழில், 
கரண்டகம் பூங்கூடை. 

வன்றொழில் பயின்றதொழில் . 
கரண்டம் - கமண்டலம் , ( இரா ) கருங்கொல் - இரும்பு . 

ஆபரணச்செப்பு , நீர்க்காகம் . * கருஞ்சனம் - முருங்கை.(பில் ) 
கரண்டை முனிவர்வாசம் , * கருணம் - காது . ( சூளா ) 

( சூடா ) கமண்டலம் . ( மணி ) * கருணன் - கன்னன் . ( பார ) 
கரணம் 

செயல் , காரணம் , இந் * கருணாலயன் - சிவன் . ( பிங் ) 
திரியம் , உடம்பு , கணிதம் , கருணை - தயவு , பொரிக்கறி .. 
கூத்தின் விகற்பம் . 

கருத்து - கருதப்பட்டது . 
* கரப்பு - மறைவு . ( சிந் ) கருதல் - குறித்தல் , நினைத்தல் .. 
கரபத்திரம் - ஈர்வாள் . ( இரா ) கருந்தாது - இரும்பு . ( சேது ) 
கரபம் - யானை . ( கந் ) கருநெறி - நெருப்பு . ( சூடா ) 
* கரபல்லவம் விரல் . ( சப் ) 

கருப்பாசயம் - கருத்தங்குமிடம் . 
கரம் - கை , கழுதை , கிரணம் , * கருப்பு - பஞ்சம் . (சேதுபு ) 
குடிகள் கொடுக்கும் இறை , கருப்பை - காசெலி, எலி . ( விநா ) 
நஞ்சு , ( பிங் ) யானைக்கை, கரும்பிள்ளை - காகம் . ( சிந் ) 
செயல் . ( சப் ) 

கரும்புள் - காகம் , வண்டு . 
கரம்பு - பாழ்நிலம் . ( பிங் ) * கரும்புறம் - பனை . ( பிங் ) 
கரம்பை - பாழ்நிலம் . ( பெரும் ) கரும்பொன் - இரும்பு . 
கரமஞ்சரி - நாயுருவி . ( பிங் ) * கருமகன் - கொல்லன் . 
கரவாளம் - வாள் . 

கருமம் - வெம்மை , ( பிங் ) செ 
கரவீரம் - அலரி , மயா நம் . ( சப் ) யல் . 
கரளம் - நஞ்சு , பாம்பினஞ்சு. | * கருமர் - கொல்லர் . 


கருமா 


கலுழ் 


ணம் . 


கரேணு 


கருமா - பன்றி . ( சேது ) கலதி - மூதேவி , ( கந் ) தீவினை . 
கருமுகை - சிறுசெண்பகம் . 

கலந்தருநர் - பணித்தட்டார் . 
கருமை - வலிமை , பெருமை , கலப்பை - கலம் வைத்திருக்கும் 
கொடுமை . 

பை , ( மலை ) உழுபடை . 
கருவடம் - மலையும்யாறுஞ் சூழ் கலம் - பாத்திரம் , யாழ் , ஆபர 

ந்தவூர் . 
கருவரி - இருள் . ( சேது ) * கலவம் 

மயிலின் தோகை . 
கருவி - கைத்தாளம் , ( சிந் ) துணை கலவர் - பரதவர் , படைவீரர் . 
க்காரணம் , சட்டை , யாழ் , கலவல் - கலத்தல் . 
ஆயுதம் , தொகுதி , மேகம் . கலவி - புணர்ச்சி . 
கருவிளை - காக்கணஞ்செடி . * கலவிருக்கை - பண்டசாலை . 
கருவுயிர்த்தல் - ஈனுதல் . ( தணி ) கலன் - கீழ்மகன் , கொடியவன் . 
கருவூலம் - திரவியசாலை . கலனை கலப்பை . ( பிங் ) 
கருள் - மயக்கம் . ( சேது ) கலாநிதி - சந்திரன் . ( விநா ) 
* கருளன் - கருடன் . ( இரா ) கலாபம் - மயிற்றோகை . 

யானை , பெண்யானை . கலாம் - மாறுபாடு , ( சிந் ) வெ 
கரைதல் - அழுதல் , அழைத்தல் , குளி , கொடுமை . ( பிங் ) 
சொல்லல் . 

கலாய்த்தல் - கலகஞ்செய்தல் . 
கரோடி - தலையோடு , முடிமாலை . * கலாவல் - கூடுதல் . ( குறி ) 
கரோருகம் - நகம் . ( சப்த ) | கலி - எழுச்சி , வலி , ஒலி , கலியு 
கல்லகம் - மலை . ( திவா ) 

கம் , கலிப்பா , வறுமை , செரு 
கல்லணை - குதிரைமெற்றவிசு. 

க்கு , கலகம் . 
கல்லல் - தோண்டுதல் . ( இரா ) கலிகை - பூவரும்பு . 
கல்லாரம் - செங்கழுநீர் , நீர்க் கலிங்கம் - ஊர்க்குருவி , சீலை , 
குளிரி . 

வானம்பாடி , வாகைமரம் . 
கல்லூரி - கல்விபயிலிடம் . * கலிங்கு - மதகு . ( சிந் ) 
கல்லை - இலைக்கலம் . (சீகா ) கலித்தல் - செருக்கி வளர்தல் , 
கல்லோலம் - நீர்த்திரை , மகிழ் ( மலை ) மகிழ்தல் , ( மது ) ஒலித் 
ச்சி . 

தல் , தழைத்தல் , எழுதல் . 
கலக்கம் - துன்பம் , அழுகை , கலித்துருமம் - தான் றிமரம் . 
ஒலி . 

கலியாணம் - மங்களம் , விவா 
கலகம் 

யுத்தம், மாறுபாடு , கம் , பொன் . 
பேரொலி . 

கலினம் - கடிவாளம் . 
* கலங்கரைவிளக்கம் மரக்க கலினை - மிளகு 
லங்களை இடங்காட்டி அழைக் கலுடம் - பாவம் , கலங்கனீர் , 
கும் விளக்கு . ( சில ) கலுவடம் - பூவரும்பு . 
கலசப்பானை சிறுபானை . கலுழ்ச்சி - துக்கம் . ( ஞானா) 


- 


- 


கலுழி 


ரு உ 


கழுவாய் 


கலை . 


கலுழி - முல்லைக்கான்யாறு , கல கவித்தல் - முடுதல் ( சிந் ) 
ங்கனீர் . 

கவிதை - பாட்டு , காவியம் . 
கலுழ்தல் - அழுதல் , கலங்குதல் . கவிப்பு - குடை , மூடுகை . 
கலை - சரீரம் , ( சில ) மகரமீன் , கவிர் - முண்முருக்கு . ( சேது ) 
சீலை , மரக்கொம்பு , மான் , கவின் 
ஆண்மான் , கல்வி , மரவயி கவீரம் - அலரிச்செடி . 
ரம் , சாமர்த்தியம் , அவயவம் , * கவுடி - பறையலகு . ( இரா ) 
காலநுட்பம் , சாஸ்திரம் , மே கவுள் - கதுப்பு , யானைக்கதுப்பு . 

* கவேரகன்னி காவேரி . 
கலைமகள் - சரச்சுவதி . கவை - ஆயிலியம் , மரக்கப்பு , காடு . 
* கலையறிபுலவன் - முருகக்கட * கவைத்தல் - பிளவாதல் . 
வுள் . ( பிங் ) 

கவைத்தாள் - நண்டு . ( சேது ) 
கலையாநத்தி - துர்க்கை . கழகம் - கல்விபயிலிடம் . 
கவ்வியம் - பசுப்பால் முதலியன . கழங்கு - கழற்கொடி , வெறியா 
* கவ்வியூதி இரண்டுகுரோ 
சம். ( தணி ) 

கழல் - கால் , செருப்பு , கழற் 
கவ்வை - காரியம் ,துன்பம் , ஒலி . கொடி , ஆடவர் காலணி . 
கவசம் - சட்டை , தோல் . கழறல் - இடித்துரைத்தல் , சொல் 
கவடு - கப்பு , பிரிவு . ( பிங் ) லுதல் . ( சேது ) 
கவந்தம்- தலைபோனவுடம்பு , நீர் . கழனி - மருதநிலம் , வயல் . 
கவயம் - காட்டுப்பசு . ( சேது ) * கழாய் - மூங்கில் . ( சிந் ) 
* கவரயில் - சூலம் . (இரா ) கழாயர் - கழைக் கூத்தர் . 
* கவரெஃகம் - சூலம் . ( இரா ) கழி - உப்பளம் , மிகுதி , கோல் . 
கவலை - கவர்வழி , துயர் , கம்பு . கழிதல் - காதல் , போதல் , பிரிதல். 
கவவு - அகத்திடுதல் , முயங்கு கழியர் - நெய்தனில மாக்கள் . 
தல் , 

கழிவு-உள்ளதின்மிகுதல் , கழிதல் 
* கவவுதல் - விரும்புதல் . ( சிந் ) கழுக்கடை - சிற்றீட்டி , சூலம் . 
* கவளிகை - உறைச்சீலை . கழுது - பிசாசம் , வண்டு , பரண் . 
கவற்சி - வருத்தம் . 

கழுந்து - தேய்வு . ( கந் ) பொரு 
* கவற்றல் - வருத்துதல் . த்து , கழுத்து . 
கவனம் - வேகம் , விரைவு . கழுமல் - மயக்கம் . ( பிங் ) 
கவான் - தொடை . ( சேது ) கழுமலம் - சீகாழி 

சீகாழி . ( கந் ) 
கவி - பாட்டு , புலவன் , குரங்கு , கழுமுதல் - நிறைதல் , ( சிந் ) திர 
வியாழன் . 

ளுதல் , மயங்கல் . 
கவிகை - குடை , கொடை , கவி கழுமுள் - ஈட்டி , சூலம் ,மாதுளை . 
தல் . 

* கழுவாய் பிராயச்சித்தம் ; 
கவிஞர் - கலைவல்லோர் , புலவர் . சுத்தி . 


கழுவு 


ருகூ 


கன்னபூ 


கள 


கரிய 


ளவன . 


கழுவு - சூலம் . ( பிங் ) 

கற்கி - குதிரை, விட்டுணுவவதா 
கழை - கரும்பு , மூங்கில் , புநர் ரத்தொன்று . 
பூசம் . 

கற்சிறை - மதகு , ( சிந் ) கல்வர 
கள் - பூந்தேன் , மது , வண்டு , ம்பு . ( வெண் ) 
சவு . 

கற்படை - கோட்டையிற் சுரங்க 
கள்வன் திருடன் , முசு , 

வழி . 
வன் . 

கற்பம் 

தேவுலகம் , பிரமன் 
களகண்டம் - குயில் , அன்னம் . வாழ்நாள் . 
களதம் - பெருச்சாளி. 

கற்பனை - புனைந்துரை , கட்டளை , 
களங்கன் - சந்திரன் , குற்றமுள் கற்பு - கல்வி , முல்லைக்கொடி . 

கற்புழை - மலைக்குகை . ( இரகு ) 
* களங்கு - குற்றம் . ( கந் ) கற்ற - கன்றை யுடையபசு . 
களத்திரம் - மனைவி , நிதம்பம் . கற்றை - மயிர்த்தொகுதி போல 
களதௌதம் - வெள்ளி , பொன் . ஒன்றொடொன்று செறிந்திருக் 
களபம் 

யானைக்கன்று , கலவை குந் தொகுதி . 
ச்சாந்து . 

கறங்கு - கழற்சி , காற்றாடி , ஒலி . 
களம் - கறுப்பு , கழுத்து , மனைவி , கறங்குதல் - ஒலித்தல் , சுழலல் . 
நஞ்சு , இடம் , உருவம் , நெற் * கறவை - கறக்கும்பசு. ( இந் ) 

கறி - கடித்தல் , ( சிந் ) மிளகு . 
களமர் - மருதநிலமாக்கள் , வே கறுத்தல் - கறுப்பாதல் , கோபித் 
ளாளர் . 

தல் . 
களர் - சவர்நிலம் , கறுப்பு . கறுப்பு - கோபம் , கறை . 
களரவம் - புறாப்பறவை . ( பிங் ) கறை - குடியிறை , கறுப்பு ,உரல் , 
களரி 

தொழில்செய்யுமிடம் , இரத்தம் , குற்றம் , நஞ்சு , நிறம் : 
( திவா ) காடு , போர்க்களம் . கறையடி - யானை . ( சேது ) 
களவன் நண்டு , கள்ளன் . கன் - கல்லு , தராசுத்தட்டு . 
* களன் - மதுரம் . ( இரா ) * கன்மடம் - பாவம் . ( சப்த ) 
களி - கஞ்சி , ( சிந் ) செருக்கு , கன்மம் . செயல் , செயப்படு 
மயக்கம் , களிப்பு , களிப்புள் பொருள் . 
ளவன் . 

* கன்மிட்டன் 

கன்மமுடைய 
* களிந்தை - காளிந்தி . ( இரா ) வன் . ( சப் ) 
களிப்பு இன்பம் , மயக்கம் , * கன்மேய்வு - புறா . ( பிங் ) 
செருக்கு . 

கைவளையல் . 
களிறு - ஆண்யானை , அத்தநாள் . கன்று தல் - அடிப்படுதல் , ( சிந் ) 
களேவரம் - உடம்பு , பிணம் . கோபித்தல் , நைதல் , இரங்கல் , 
களைகண் - புகலிடம் , பற்றுக் கெருங்கல் , மிகுதல் . 
கோடு , ( இரா ) காப்பவன் . கன்ன பூரம் - காதணி . ( பார ) 


களம் . 


- 


கன்று 


சிறுமை , 


கன்னம் 


காட் 


கன்னம் - கதுப்பு , காது , தராசு , காகாதி காவிரிப்பூம் பட்டி 
சுவரகழுங் கருவி . 

னம் . ( பிங் ) 
கன்னல் கரும்பு , சர்க்கரை , காகப்புள் - அவிட்டநாள் . 
நாழிகை, நாழிகைவட்டில் , * காகு - துயர் பயம் முதலிய 
கரகம் . 

வற்றால் உண்டாகும் விகா 
கன்னி பெண் , அழிவின்மை , ரத்தொனி. ( சப் ) 
கற்றாழை , கருவிளை , மணம் காகுத்தன் - ககுத்தன் வழித் 
புணராப்பெண் . 

தோன்றல் , விட்டுணு , இரா 
கன்னிகாரம் - கோங்கமரம் . 

மன் . ( இரா . ) 
கன்னிகை - தாமரைப் பொகு காகுளி - மந்தவிசை , 
ட்டு , பெண் , யானைக் கைந் போலக் கத்துதல் , மெத்தை. 

காகோதரம் - பாம்பு . ( பூவா ) 
கன்னி நாடு - பாண்டிநாடு . காகோளி - அசோகமரம் . ( பிங் ) 
கன்னுவர் - கன்னார் . 

காங்கேயம் - பொன் . ( இரகு ) 
கானகம் - பொன் , முண் முருக்கு . காங்கேயன் - முருகக் கடவுள் , 
கனம் - மேகம் , நெருக்கம் , திர வீட்டுமன் . 
ட்சி , பாரம் . 

காசம் - பளிங்குமணி , நாணற் 
கனருசி - மின்னல் . ( சூடா ) புல் , இருமல் , கண்ணில்வரும் 
சூரியன் , நெருப்பு , 

நோய் . 
பன்றி . 

காசறை - மயிர்ச்சாந்து . ( கந் ) 
* கனலோன் - சூரியன் . ( பிங் ) காசினி - பூமி . ( இரகு ) 
கனவட்டம் - குதிரை , பாண்டி காசு - குற்றம் , இரத்தினம் , மாத 
யன் குதிரை . 

ரணிவடம் . 
கனவு - நித்திரை , கனா . 

காயா , நாணல் , புற்பிடி . 
* கனவு தல் - கனாவிற்காணு தல் . காஞ்சனம் - சம்பக மரம் , பொன் :. 
* கனி - செறிவு . ( இரா ) காஞ்சனி - மஞ்சள் . 
கனி தல் - பழுத்தல் , பெருங்கோ காஞ்சி - காஞ்சிமரம் , எண்கோ 
பம் . 

வைமணி , ஒரிசை , காஞ்சி 
கனை - ஒலி , நெருக்கம் , திரட்சி . புரம் . 
* கனை தல் - நெருங்குதல் . ( சிந் ) காஞ்சிரை - எட்டிமரம் . ( பிங் ) 
கனோபலம் - ஆலங்கட்டி . காஞ்சுகம் - சட்டை . 

* காஞ்சுகி - கவசந்தரித்தவன் . 
கா 

* காட்சி - அறிவு . ( திருமு ) 
கா - சரசுவதி , (காஞ்) சோலை , காட்டம் - விறகு . 

தோட்சுமை , நிறை , காத்தல் . காட்டு - உதாரணம் , காண்பித் 
காக்கணம் - கருவிளை . 

தல் . 
காகதுண்டம் - அகில் . (இரா ) காட்டை - திக்கு , முடிவிடம் , 


கனலி 


காசை 


காடம் 


காம்பி 


பதினெட்டிமைப் பொழுது காதிகாதலன் - விசுவாமித்திரன் , 
கொண்டகாலம் , மேன்மை , * காதிரயூபம் - கருங்காலியூபம் . 
எல்லை . 

காதிவென்றோன் - அருகன் . 
* காடம் - அதிசய திடம் . 

காதுகன் கொலையாளி . 
காடி - கழுத்து , ( கந் ) கஞ்சி . * காதுகை - கொலை . ( கந் ) 
காடிகம் - சீலை . 

காது தல் - கொல்லுதல் . 
* காடு - நெருக்கம் . ( இரா ) * காதேயன் - விசுவாமித்திரன் , 
காண்டம் - தூண் , அம்பு , வெகு காதை - சரித்திரம் , சொல் . 
படலங்களடங்கிய நூற்பிரிவு , காந்தம் - அழகு , விருப்பு , காது 
திரைச்சீலை , நீர் , காடு , கமண் தக்கல் . ( சப் ) 
டலம் , அணிகலச் செப்பு , ஆயு * காந்தர்ப்பம் - கந் தருவ மணம் . 
தம் , வஸ்திரம் , கோல் . காந்தருவம் - கந்தருவ விவாகம் , 
காண்டீபம் - வில்லு . 

கந்தருவருலகம் . 
காண்டீபன் - அருச்சுனன் . காந்தன் - தலைவன் , கணவன் . 
காண்டை - கற்பாழி . ( பிங் ) காந்தாரம் - காடு , இசைப்பா 
காணம் - பொற்காசு , கொள்ளு. 
காணல் - குறித்தல் . ( பிங் ) காந்தி - ஒளி , அழகு , விருப்பம் . 
* காணன் - ஒருகண் குருடன் . காந்துகம் - வெண் காந்தள் . 
காணி - உரிமை , ( கந் ) ஓரளவு . காந்துதல் - ஒளிவிடுதல் , வெம் 
காணுதல் - அறிதல் , வணங்கல் , மையாதல் . 
செய்தல் , பார்த்தல் . 

காந்தை - மனைவி , பெண் . 
காத்தியாயரி - துர்க்கை . காநம் - இசைப்பாட்டு , தொனி . 
காத்திரம் - உடம்பு , உறுப்பு , காநேன் - கன்னிபெற்ற பிள்ளை , 
யானை முன்கால், கோபம் , கன கன்னன் . 
முடைமை . ( பிங் ) 

* காப்பியம் - காவியம் . ( சிந் ) 
காத்திரவேயம் - பாம்பு . ( பார ) காப்பியன் - சுக்கிரன் . ( கந் ) 
காத்திரி - கீரி . 

காப்பு - காவல் , காப்பது , வேலி , 
காதகன் - கொலையாளி , இசை மதில் , கதவு , விபூதி , கையணி 
பாடுவோன் . 

களுள் ஒன்று . 
காதம்பம் - கான் கோழி , ( பிங் ) காபாலம் - சிவனிருத்தம் . 

. 
அன்னம் . 

காபாலி - சிவன் . ( பார ) 
காதரம் - அச்சம் , சஞ்சலம் , அவ * காபிலம் - தலைதொடங்கிக்கால் 
லம் . 

வரையும் ஈரவஸ்திரத்தாற்று 
காதல் - விருப்பம் , மகன் . வட்டல் , ( சைவ ) கபிலைக்குரி 
காதலன் - நண்பன் ,, கணவன் , 
மகன் . 

காம்பி - நீரிறைக்குங் கருவிகளு 
காதலி - மனைவி தோழி , புதல்வி . 

ளொன்று , 


காம்பீரி 


ருசு 


காரி 


- 


- 


காம்பீரியம் - ஆழமுடைமை . 

* காயிகம் - காயத்தாற் செயப் 
காம்பு - மூங்கில் , பட்டு , பூந் படும் புண்ணியம் , ( திருவி ) 
தாள் . ( பிங் ) 

காயசம்பந்த முடையது . 
காமக்கோட்டி - உமாதேவி . 

கருமை , மேகம் , கார்கா 
காமகாண்டம் காமனுடைய பூ லம் , நீர் , கறுப்பு , வெள்ளாடு , 
வில்லு . ( கந் ) 

கருதிய கருமம் முடியும் வரை 
காமபாலன் 

பலதேவன் . யுங் கொள்ளுஞ்சினம் , ( பிங் ) 
காமம் - விருப்பு , நிறைவு , சம் இருள் , கருங்குரங்கு . 
மதி . 

கார்காலம் - ஆவணிபுரட்டாதி . 
காமர் - விருப்பு , ( சிறு ) அழகு . கார்கோள் - கடல் . ( பார ) 
காமரம் - இசைப்பாட்டு , அடு கார்த்தல் - உறைத்தல் . 
ப்பு . 

கார்த்திகை - காந்தள் . 
காமரூபி - ஒந்தி , வித்தியாதரன் . கார்ப்பண்ணியம் நற்செயலி 
காமவல்லி - கற்பகத்திற் படர் லும் பொருளை விடாது காக்க 
கொடி . 

விரும்பல் . 
காமவினை விரும்பிச் செய்த கார்ப்பாசம் - பருத்தி , பருத்தி 
செயல் . 

நூற்சீலை . 
காமன் - காமதேவன் , திப்பலி. கார்ப்பு - உறைப்பு . 
காமாரி சிவன் . அரி - பகை . கார்முகம் - வில்லு , வெண்கருங் 
காமித்தல் - விரும்புதல் . ( கந் ) 

காலி . 
காமியம் - பயன் கருதிச் செய்யும் காரகம் 

வினை கொண்டு முடி 
தவந்தானம் முதலிய செயல் . 
காமினி - விரும்பப்படும் பெண் . காரகன் - செய்பவன் . ( சிவத ) 
காமுகன் - தூர்த்தன் , நாகரிகன் . காரண்டம் - நீர்க்காகம் , 
காமுறல் - விரும்புதல் . ( கந் ) காரணக்குறி காரணப்பெயர் . 
காய் - பழம் , ( உரி ) காய்தல் . * காரணிகன் பரீட்சகன் . 
காய்தல் - எறித்தல் , ( சிந் ) உலர் காரம் - உறைப்பு , செயல் , யுத் 
தல் , வெறுத்தல் , பெருங் கோ தம் . 
பம் , கெடுத்தல் . 

காரவல்லி - பாகற்கொடி . 
காயகர் - இசைபாடுவோர் . காரா - எருமை . ( இரா ) 
காயத்திரி - சரசுவதி , ஒருவேத * காராக்கிருகம் - சிறைச்சாலை . 
மந்திரம் . 

காராம்பி - நீரிறைக்கும்பூட்டை . 
காயம் - உடம்பு , கார்ப்பு , இல காராளர் - வேளாளர் . 
க்கு , இயற்கை , மூல தனம் , காரான் - எருமை . ( இரகு ) 
வயிரம் . 

காரி - கருநிறப்பொருள் , நஞ்சு , 
காயல் - உப்பளம் , கழி நிலம் . சனி , ஐயன் , (திவாக ) வைர 
* காயனம் - பாடுதல் . ( பார ) வன் , கரிக்குருவி . 


காரிகை 


காற்றின் 


காரிகை - அழகு , பெண் , கட்ட காவல் கவசம் , ( சிந் ) மதில் , 
ளைக்கலித்துறை . 

காத்தல் . 
காரியம் - செயல் , செயற்பாலது , காவற்கூடம் - சிறைச்சாலை . 
பயன் . 

காவி - காவிக்கல் , குவளை . 
* காரீடம் - உலர்ந்தசாணி . காவிதியர் - காவிதிப் பட்டம் 
காருகபத்தியம் - மூவகையக்கினி பெற்ற அமைச்சர். 
களுள் ஒன்று . 

* காவியங்கிரி - தணிகைம 

மலை . 
காருகர் - நெய்வார் . 

காழ் - வித்து , வைரம் , மணிக் 
* காருடம் - கருடப்படை . கோவை , ஒளி , ( திவா ) குத் 
காருணிகன் - கிருபையாளன். துக்கோல் , ( முரு ) கருமை 
காரூகம் - கருங்குரங்கு . ( பிங் ) ( கு ) பரற்கல்லு , பளிங்கு . 
* காரை - சிறைச்சாலை . காழ்த்தல் - உறைத்தல் , ( சிந் ) 
கால் - காற்று , இயமன் , காலம் , முற்றுதல் , வயிரமாதல் . 
குறுந்தறி , தேர்ச்சில்லு , வலி காழ்ப்பு - உறைப்பு , வயிரம் . 
மை , காலம் , வழி , அளவு , காழ்வை - அகில் . ( பிங் ) 
மகன் , காம்பு . ( பிங் ) காழகம் - கருமை , ( சிந் ) கடார 
* கால்கோள் - தொடக்கம் . தேசம் , சீலை . ( பிங் ) 
கால்சீத்தல் - நீக்குதல் , துடைத் காழியர் - பிட்டுவாணிகர் , வண் 
தல் . 

ணார் . ( சில ) 
கால்செய்வட்டம் - ஆலவட்டம் . காளகண்டன் - சிவன் . ( கந் ) 
* கால்வைத்தல் - புகுதல் . ( கந் ) காளகூடம் - ஆலகாலவிடம் . 
* காலசேயம் - மோர் . ( பிங் ) காள பதம் - மாடப்புறா. ( பிங் ) 
காலதர் - பலகணி . ( சில ) 

கழு , கருமை , நஞ்சு ; 
கால் - காற்று . அதர் - வழி . 

சிறுசின்னம் . ( பிங் ) 
* காலயாபநம் - காலம்போக்கல் . காளவனம் 

சுடுகாடு . 
* காலாசு - காற்கவசம் . ( சிந் ) காளவாய் கழுதை : 
காலாந்தகன் - சிவன் . ( பார ) 

காளாம்பி 

காளான் . ( சிறு ) 
காலாயுதம் - கோழிப்பறவை . காளி - கருநிறத்தி . ( பார ) 
காலாழ் - சேறு . ( சூடா ) காளிந்தி - யமுனை நதி . ( பார ) 

பசுக்கூட்டம் . ( பிங் ) காளிந்திமர்த்தனன் பலதே 
காலிலி - காற்று , பாம்பு , அரு 

வன் . ( பிங் ) 

காளிமம் - கறுப்பு . ( கந் ) 
காலுதல் - உமிழ்தல் , வீசுதல் . காளை - இளைஞன் , எருது . ( பிங் ) 
* காலேகவண்ணம் கலவைச் காற்குளம் - பூசநாள் . 

காற்சரி - காலணிகளுளொன்று , 
காலேடம் பசுக்கூட்டம் . * காற்படை - காலாள் . ( சிந் ) 
காவணம் - பந்தல் , மண்டபம் . காற்றின்சகாயன் - நெருப்பு . 


காளம் 


காலி 


ணன் . 


சாந்து . 


காற்று 


கிராமி 


கிடுகு 


வன் . 


- 


* காற்றுதல் - உமிழ்வித்தல் , நீக் இடக்கை - கிடத்தல் , பூமி , படு 
கல் . ( தணி ) 

க்கை . ( பிங் ) 
கான் - காடு , வாசனை , செறிவு . கிடங்கு - அகழி , குழி , குளம் . 
கான்மரம் - ஆலமரம் . ( பிங் ) கிடி - பன்றி . ( சூடா ) 
கான்முளை - பிள்ளை . ( சேது ) 

சட்டம் , தேரின் மரச் 
* கான்மேல்வீழ்தல் - வணங்கல் . சுற்று , கேடகம் . 
கான்றல் - சத்திசெய்தல் . கிடை - ஒப்பு , ( சிந் ) வேதமோ 
கானக்குதிரை - மரை . ( பிங் ) 

துந்தானம் . 
கானகநாடன் குறிஞ்சி நிலத்த * கிடைத்தல் - எதிர்தல் . ( இரா ) 
லைவன் . 

கிணகர் - தொழும்பு செய்பவர் . 
கான நாடன் - முல்லை நிலைத்தலை கிணை - உடுக்கை , ( புறநா ) மருத 

ப்பறை . 
* கானகம் 

காடு . ( சேது ) * கிணைவன் கினை வாத்தியகா 
கானம் 

காடு , இசை . ( பிங் ) ரன் . ( புறப் ) 
கானல் - கடற்கரை , ( பட் ) கடற் * கித்தம் செய்யப்பட்டது . (திரு 
கரைச்சோலை , மலைப்புறச் க்கோ ) இது கிருதம் என்னும் 
சோலை , கிரணம் , கழி , பேய்த் வடமொழி . 
தேர் , சவர்நிலம் , உப்பளம் . 

* கி தவம் - வஞ்சகம் . ( சப் ) 
கானவர் - வேடர் , குறிஞ்சி நில * கிந்தம் - சோம்பு , நடுக்கம் , 
மாக்கள் . 

தளர்வு . 
* கானெறி - சாளரம் . ( சிங் ) கிந்தரம் - யாழ் , நீர்வாழ்பறவை . 

கிந்நரர் - கந்தருவர் . 

கிம்புரி - கொம்புப்பூண் , முடியு 
கிகிணி - கருவிளை , வலியான் . றுப்பு . 
கிங்கரர் - ஏவல் செய்பவர் . 

* கிம்வதந்தி - உலோகப்பேச்சு . - 
கிங்கிணி - சிறுசதங்கை . கிரகணம் - பற்றுதல் , கட்டுதல் , 
* கிங்கிராதன் - மன் மதன் . ( சப் ) எடுத்தல் . 
கிச்சு - நெருப்பு . ( இரா ) கிரணம் - ஒளி , சூரியகிரணம் . 
கிசலயம் - தளிர் . 

கிரணமாலி - சூரியன் . 
* கிஞ்சநம் - அற்பம் . ( சப் ) கிரது - யாகம் ,சங்கற்பம் . (சப் ) 
* கிஞ்சித்து - அற்பம் . ( சப் ) கிரயம் - விலைப்பொருள் . ( சப் ) 
கிஞ்சுகம் - முண்முருக்கு , சிவ கிரவுஞ்சம் - அன்றில் , ஒருமலை . 
ப்பு : ( சப் ) 

* கிராணம் - மூக்கு , கிரகணம் . 
கிஞ்சுபம் - அசோகு . ( இரா ) கிராதன் - வேடன் , மிலேச்சன் . 
கிட்டம் - மலம், அழுக்கு . ( சிவத ) கிராமம் - நீர்வாழ்பறவை . ( பிங் ) 
கிட்டி - கைத்தாளம் , தலையீற்று கிராமியம் -கிராமத்திற்பிறந்தது . 
ப்பசு . 

* கிராமியன் -மூடன் ,கிராமவாசி 


கிராவ 


ருகூ 


கீடம் 


கிராவணம் - கல்லு , மலை . ( சப் ) கிலம் - பழுதடைந்தது , அற்பம் . 
கிரி - மலை , பன்றி . 

கிலீவம் - நபுஞ்சகம் . 
கிரிசரம் - மலையிற்பிறந்தயானை . கிலுத்தம் - முன்கைச்சந்து ,கிலு 
கிரிமல்லிகை - வெட்பாலை . த்தமரம் . ( சிந் ) 
கிரியை - தொழில், பூசை , ஆரம் கிழக்கு - கீழ்த்திசை , கீழ் . 
பம் . 

கிழத்தி - தலைவி , உரியவள் . 
கிரீசன் - சிவன் . ( பிங் ) கிழமை - வாரம் , குணம் ,உரிமை . 
கிரீடி - அருச்சுநன் . ( சேது ) கிழவன் - உரியவன் , ( நாலடி ) 
கிரீடை - விளையாட்டு ,புணர்ச்சி . தலைவன் . 
* கிரீதன் - விலைக்குவாங்கியபுத் கிழவி - உரியவள் , தலைவி . 
திரன் . 

கீழார் - நீரிறைக்கும் பூட்டை , 
கிரீவம் - கழுத்து . 

( சில ) உரியவர் . 
கிருகம் - வீடு , மனைவி . ( சப் ) கிழி - எழுதுபடம் , நிதிப்பொதி , 
* கிருகசாரி - இல்வாழ்வான் . கிழிபடுதுகில். (திவா ) 
* கிருகி - இல்வாழ்வான் . கிள்ளல் - கிழித்தல் . ( பிங் ) 
* கிருச்சிரம் - கட்டம் , துக்கம் , கிள்ளி - சோழன் . ( பிங் ) 
ஒருவிரதம் . 

கிள்ளை - கிளி , குதிரை . ( சேது ) 
கிருட்டி - பன்றி , ஓரீற்றுப்பசு . * கிள்ளைச்சாதம் - கிளிக்குஞ்சு . 
கிருட்டிணம் - கறுப்பு , காகம் , கிளத்தல் - சொல்லல் . 
குயில் . 

கிளர் - ஒளி , பூந்தாது . ( பிங் ) 
கிருட்டிணன் - கண்ணன் , விச கிளர்தல் - ஒளிர்தல் , வளர்தல் ,. 
யன் . 

கிளவி - சொல் . 
கிருத்தி - தோல் , 

கிளிச்சிறை - ஒருவகைப்பொன் . 
கிருத்திமம் - தோல் ,பூதம் , பொய் . கிளை - உறவு , மூங்கில் , ஒருபண் :, 
கிருத்தியம் - செயல் , செயற்பா யாழிசை. ( பிங் ) 

கிளைத்தல் - கிண்டல் , ( பெரிய )) 
* கிருத்திரிமன் - புத்திரனாக்கப் கிளைவைத்தல் . 

பட்டவன் . ( ஏலாதி ) இற்பு - வலியாதல் , கட்டு . ( கந் ) 
* கிருத்திவாசன் - சிவன் .( விநா) கிறி - பொய் , வழி . 
கிருதம் - நெய் , நீர் . 

கின்னரம் - இசையின் குணாகு 
கிருது - யாகம் . ( சேது ) 

ணம் அறிவதோர் பறவை . 
கிருபணன் - மந்தன் , கயவன் . 

நீ 
கிருபாலு - தயையுடையவன் . 
கிருபை - தயை ,உயிர்த்துயர்மாற் * கீகசம் - எலும்பு . ( சேது ) 
றவிரும்புதல் . 

கீசகம் - மூங்கில் , குரங்கு , தலைத் 
* கில்லம் - கழுத்து . ( பிங் ) திராணம் . ( பிங் ) 
* கில்லார் - மாட்டாதார் . கீடம் - புழு , அற்பசெந்து . 


லது . 


கீதம் 


சுப் 


குடத் 


சீதம் - இசைப்பாட்டு , வண்டு . குசம் . தருப்பை ,கடிவாளம், நீர் . 
கீதை சீடனுக்குபதேசிக்குங் குசலம் - நன்மை , சாமர்த்தியம் . 

கற்பனையமைந்தவிசேடகதை . குசலர் - வலியர் . ( சேது ) 
கீர் - வார்த்தை . 

குசன் - செவ்வாய் , பாவி . 
கீர்வாணம் - வடமொழி . * குசும்பை - குசும்பாமரம் . 
கீரம் - கிளி , பால் . ( பிங் ) குசுமம் - புட்பம் , பலம் . ( சப் ) 
கீலம் - ஆப்பு , தூண் , ஆயுதம் . குசேசயம் - தாமரை . 
சீலாலம் - நீர் , அமுதம் , இரத்தம் . குசை - கடிவாளம் , தருப்பை . 
கீழ் - கிழக்கு , பள்ளம் , கீழ்மை . குஞ்சம் - குறளை , குறுமை, நாழி , 
கீழ்தல் - பிளத்தல் . ( சிந் ) குன்றிக்கொடி , குறள் , ஈயோ 
* கீள் - கிழிக்கப்பட்ட சீலைக்க ட்டி . 

குஞ்சரம் - யானை . 
கீள்வு - பிளத்தல் . ( திருக்கோ ) குஞ்சராசனம் - அரசமரம் . ( பிங் ) 
கீளுதல் - கிழித்தல் . ( கந் ) குஞ்சி - ஆண் மயிர் , குன்றிக் 
* கீற்று - பிளவு . ( தேவார ) கொடி . ( பிங் ) 
கீன்றல் - கிழித்தல் . 

* குஞ்சித்தல் - குந்து தல் . ( சிந் ) 
* குஞ்சிதம் - வளைவு . 

குட்டம் - திரள் , ஆழம் , (சிந் ) 
கு - அற்பம் , இகழ்ச்சி , தடை , குளம் . 

பாவம் , நிந்தை , பூமி , நீக்குதல் . * குட்டமிடல் - தோண்டுதல் . 
குக்கன் - நாய் . 

குட்டன் - புதல்வன் , ஆட்டுக்கு 
குக்கி - வயிறு , மருங்கு . 

ட்டி . 
குக்கில் - செம்போத்து , குங்கி குட்டிமம் - கற்படுத்தநிலம் . 
லியம் . 

குட்டிநி சோரநாயகனையுஞ் 
குக்குடம் கோழி , கானாங் சோர்நாயகியையுஞ் சேர்ப்ப 
கோழி . 

வள் . ( சப் ) 
குக்குலு - குங்குலியம் . குட்டுவன் - சேரன் . ( பிங் ) 
குகரம் 

நிலவறை , ( பார ) குடகன் - சேரன் , குடகநாட்ட 
குகை . 

வன் . 
குகன் - முருகன் , குகையில்வசி குடக்கு - மேற்கு . 
ப்பவன் . 

* குடக்கோன் - சேரன் . ( திருவி ) 
குகு - அமாவாசை . ( பிங் ) . குடங்கர் - குடம் , குடிசை . 
குச்சம் - பூங்கொத்து , மயிற் குடங்கை - உள்ளங்கை . 
றோகை . 

குடசம் 

வெட்பாலை , மலைமல் 
* குச்சித்தல் - அருவருத்தல் . 
குச்சு - குச்சுப்புல் , ( புற ) குடஞ்சுட்டு - பசு . ( கலி ) 
பாவாற்றி . ( சிங் ) 

குடத்தியர் - இடைச்சியர் . (பிங் ) 


லிகை . 


குடந் 


னாண் . 


குடந்தம் - கைகூப்பி உடம்பை குண்டலி - பாம்பு , இசங்கு . 

வளைத்து நிற்றல் . ( தணிகை ) குண்டிகை - கமண்டலம் , பானை , 
குடந்தை - கும்பகோணம் . குண்டில் - சிறுபாத்தி . ( பிங் ) 
* குடப்பறை - பன்றிப்பறை . குண்டு - ஆழம் , குதிரை , நிறைக் 
குடம் - சேரனடு , பசு , விட் 

கல் , 
இணு வாடியகூத்து , மருதநில குண்டை - எருது . ( நாலடி ) 
த்தூர் . 

குணக்கு - கிழக்கு . 
குடம்பை முட்டை , பறவைக் குணங்கர் - பிசாசம் . 
கூடு . ( பிங் ) 

குணபம் - பிணம் . ( சேது ) 
குடமுனி - அகத்தி : பன் . ( திருவி ) குணம் 

கயிறு , குடம் , நிறம் , 
குடவர் - இடையர் . ( சிந் ) பண்பு , நூல் , மேன்மை , வின் 
குடவரை - அஸ்தமலை . 
குடாது - மேற்குள்ளது , மேற்கு . குணலை - ஒருகூத்து , வீராவேச 
குடாரம் - கோடரி . 

வொலி . 
குடாவடி - கரடி . ( மலை ) குணாக்கரநியாயம் - குணம் என் 
குடி - ஊர் , குலம் , கோத்திரம் . னும் புழு யாதேனும் ஒருமரத் 
குடிக்காடு - ஊர் . காடு - செறிவு . திலே அரித்து விட்ட இரேகை 
குடிசை - சிறுவீடு . ( பிங் ) 

கள் ஒருங்குகூடி ஒரெழுத்தாக 
குடிஞை யாறு , பறவை , கூகை . வந்து முடிந்தது போல முடி 
குடில் - சிறுவீடு . ( பிங் ) 

வதாகிய ஒரு நெறி . 
குடிலம் - ஆகாயம் , சடை , வளைவு , குணாது கிழக்கின்கணுள்ளது , 

வஞ்சகம் , குராமரம் . ( சப்த ) கிழக்கு . 
குடிலை - பிரணவ மந்திரம் . ( கந் ) குணி - ஊமை , குணமுள்ளது ,, 
குடும்பிரி - மனைவி . 

வில் . 
குடும்பு - பூங்கொத்து . குணில் - கவண் , குறுந்தடி : 
குடுமி - வெற்றி , உச்சி ,ஆண்மயிர் . குணுங்கர் - சண்டாளர் , தோல் 
குடுவை - கமண்டலம் . ( கந்த ) 

வினை ஞர் . 
குடை - குமரனாடியகூத்து , உடை குத்தி - அடக்கம் , ( திருநூ ) மண் . 
வேல் . 

குத்திரம் 

மலை , வஞ்சகம் , 
குடைதல் - துளைத்தல் . ( இரா ) இழிவு , அற்பம் . 

கடைதல் , நீராடுதல் . * குத்திரன் - வஞ்சகன் . ( பார ) 
குண்டகன் - பிறனுக்குப்பெற்ற குதட்டுதல் - அதக்குதல் . 
பிள்ளை . ( தணி ) 

குதம்பை - கடிப்பு என்னுங்கா 
குண்டம் - நீர்நிலை , பானை , ஓம தணி . ( சிந் ) 

குண்டம் , குட்டிநி, கிடங்கு . குதலை - மூடன் , மழலைவார்த்தை . 
* குண்டர் - மூர்க்கர் . 

* குதித்தல் - கடத்தல் . ( இரா ) 
குண்டலம் = ஆகாயம் , வட்டம் குதிர் - தானியம் வைக்குங்கூடு 


4 


குதூக 


கஉ 


குருகு 


குதூகலம் - முன் காணாப்பொருளை தய் - நறும்புகை , தாளிப்பு . ( சிங் ) 
க்காண்டலால் வரும் மகிழ்ச்சி . குய்யம் 

மறைவு , வஞ்சகம் , 
குதை - அம்பினடிப்பாகம் . (இரா ) 

நிந்தை . 
குந்தம் - குதிரை , குருந்தமரம் , குயம் - அரிவாள் , முலை , சௌரக் 
கைவேல் , சிறுசவளம் , அலரி கத்தி . 

* குயமகன் - குயவன் . ( சிந் ) 
குத்தளம் - மயிர், பாபோத்திரம் . குயவரி - புலி . 
* குந்திய 5 டை - மெல்லிய கடை . * குயா - கோக்கு . ( பிங் ) 
* குந்துருக்கம் குக்குலு . ( தணி ) குயில் - சொல் , துளை . ( பிங் ) 
* குகி - அருவருக்கும் நகமு குயிலுதல் - செய்தல் ,சொல்லல் . 
டையவன் . ( தணி ) 

குயிலுவர் - தோல்வினைஞர் , நரம் 
குப்பம் - ஊர் . ( சூடா ) 

புக் கருவியாளர் . 
குப்பாயம் - சட்டை . ( சிந் ) குயிற்றல் - செய்தல் , பதித்தல் . 
குப்புறல் - கடத்தல் , பாய்தல் . குயின் 

குயின் - மேகம் . 
குப்பை - திரள் , மேடு . 

தரகதம் - குதிரை. ( கந் ) 
குபதம் - தீயவழி . ( திருஏ ) குரங்கம் - மான் , மிருகம் . 
* குபிதன் - கோபமுற்றவன் . குரங்கி - சந்திரன் . 
குபேரன் - சந்திரன் . ( பார ) குரங்குதல் - வளைதல் , தாழ்தல் . 
* கும்பகம் - மூச்சு . ( பிங் ) குரண்டம் - கொக்கு . ( இரா ) 
கும்பகாரன் - குயவன் . குரத்தி - தலைவி , குருமனைவி . 
சூம்பசம்பவன் - அகத்தியன் . குரம் - குளம்பு , சௌரக்கத்தி . 
கும்பசன் - துரோணன் . ( பிங் ) குரம்பு - செய்கரை , வரம்பு . 
கும்பயோரி - அகத்தியன் . தரம்பை -சிறுவீடு , கூடு , முட்டை , 
கும்பி - யானை , நரகம் , சேறு . குரல் - இறகு , பயிர்க்கதிர் , மயிர் , 
* கும்மாயம் - ஒருவகைச் சிற்று ஒலி , யாழ் நரம்பு . 
ண்டி . ( மணி ) 

குரவகம் - வாடாக்குறிஞ்சி , 
* குமட்டல் - அருவருத்தல் . குரவம் - கோட்டம் , பேரீத்து . 
குமரம் - கொம்பிலாமிருகம் . குரவன் - குரு , எப்பொருட்கு 
குமரி - அழிவின்மை , கற்றாழை , மிறை . 

கன்னி , காளி , துர்க்கை . ( பிங் ) குரவை - கைகோத்தாடுங் கூத்து , 
குமரிச்சேர்ப்பன் - பாண்டியன் . கடல் , ( இரா ) கூத்து . ( பிங் ) 
குமிலம் - பேரொலி . ( பிங் ) குரால் - கபில நிறம் , பசு , கூகை . 
குமிறல் - ஒலித்தல் . ( பிங் ) குரு - நிறம் , பாரம் , பிதா , அர 
குமுதம் - ஆம்பல் , அடுப்பு , தரு சன் . 
ப்பை . 

குருக்கள் - குருகுலத்தார் . ( பார ) 
குமைத்தல் - அழித்தல், ( இரா ) குருகு - உலைத்துருத்தி , (சி ) குரு 
குழைவாக்குதல் . 

சத்திக்கொடி : 


வெண்மை 


குருத்து 


. 


குளிர் 


மூலநாள் , கைவளையல் , உலை குவலயம் - பூமி , கருங்குவளை . 
மூக்கு , கோழி , பறவை . குவவு - திரட்சி , பெருமை , குவி 
குருத்து - வெண்மை , மூளை , 

தல் , 
குருதி - சிவப்பு , இரத்தம் , செவ் குவவுதல் - குவித்தல் , (சித் ) 
வாய் . 

குவால் - கூட்டம் , மேடு , 
குருதிக்காந்தள் - செங்கரந்தள் . குவை - கூட்டம் , மேடு . 
* குரும்பி - புற்றாஞ்சோறு . குழகன் - முருகக்கடவுள் 
* குருமித்தல் - முழங்குதல் . குழகு - இளமை , அழகு . ( சிந் ) 
* குருமை - நிறம் . ( சிந் ) குழங்கல் - குழங்கலென்னும் 
* குருமொழி - உபதேசம் . மாலை . ( கந் ) 
* குருவிந்தம் - பதுமராகமணி , குழம்பு - கஞ்சி , சேறு . ( பிங் ) 
குன்றிக்கொடி , கோரைக்கிழ குழல் - உட்டுளைப்பொருள் ,ஆண் 
ங்கு . 

மயிர் , பெண் மயிர் . ( பிங் ) 
* குருள் - குட்டி . ( இரா ) குழவு - இளமை . 
குருளை - குட்டி , (வாண) குழற்சிகை - ஒருவகை மயிர்முடி: 
குரோதன் - வீரபத்திரன் . குழாய் - துளையுடைப்பொருள், 
* குல்லரி - இலந்தை . ( பிங் ) குழிசி - பானை , வண்டியின் கு 
குல்லை - கஞ்சா , வெட்சி , துளசி . 

டம் . ( சிந் ) 
குலம் - வமிசம் , வீடு , கூட்டம் . * குழித்தல் - குழியாக்கல் . 
குலவு தல் - வளைதல் , கொண்டா குழுமல் - கூட்டம் , கூடுதல் . 
டல் . 

குழை - குண்டலம் , சேறு , தளிர் , 
குலாயம் - கூடு , பறவைக்கூடு , காது , துளையுடைப்பொருள் 
குவாலன் - குயவன் . 

குழைதல் - வளைதல் , சோர்தல் , 
குலாவுதல் - கொண்டாடுதல் , குழைவு - வளைவு , சோர்வு , கலப்பு . 
வளைதல் , 

குளகம் - பலகவிகளாய் ஒருவி 
குலிகம் - சாதிலிங்கம் . ( பிங் ) னை கொண்டு முடிவது , மரக் 
சலிங்கம் - ஊர்க்குருவி . கால் , புற்று , 
குலிசம் - வச்சிராயுதம் , வன்னி குளகு - தழை . ( நாலடி ) 
மரம் , 

குளம் - சருக்கரை, நெற்றி . ( பிங் ) 
* குலிசி - இந்திரன் . ( இராமா ) குளவி - காட்டு மல்லிகை . 
குலீநன் சிரேட்டகுலமூடை குளித்தல் - மறைதல் , ( சிறு ) 
யவன் . 

தைத்தல் . (புறநா ) நீராடல் . 
குலுத்தம் - கொள்ளு. ( பிங் ) குளியம் - உண்டை , மருந்து . 
குலை - செய்கரை , ( பெரிய ) அரு குளிர் - கிளிகளையோட்டும்படி 
ம்பு பூ இலை முதலியன சேர்ந்த வீணை போல மூங்கிலிற் கட் 
தாறு . 

டித்தெறிக்கும் ஒரு கருவி 
குவடு -மலை , திரட்சி ,மரக்கொம்பு தட்டை குளிர்தழலை ( க ) 


- 


குளிர் 


கூதள 


முருகபி 


கவண் , முடமுழா , இலைமூக்க குறைகோள் - இரத்தல் . ( இரா ) 
ரியுங்கத்தி ,பனிக்காற்று . ( பிங் ) குறையிரத்தல் - குறை நீக்கும் 
குளிர்தல் - தங்கல் . ( சிந் ) படிவேண்டுதல் . 
குளிறல் - ஒலித்தல் . ( தணி ) குன்மம் - பெரும்பற்றை . ( சூடா ) 
குளிரம் - நண்டு . 

குன்றல் - குறைதல் , கெடுதல் . 
குற்சிதம் - அருவருப்பு . 

. குன்றவர் - வேடர் , குறிஞ்சி நில 
குறங்கு - தொடை . 

மாக்கள் . 
குறங்குசெறி - தொடையணி . குன்று - மலை , சிறுமலை , சதய் 
குறடு - திண்ணை , மரத்துண்டு . நாள் . 
குறள் - பூதம் . ( திருவி ) குன்றெறிந்தோன் 
குறளன் - விட்டுணு . ( பிங் ) ரான் . ( பிங் ) 
குறளி - குறியவள் . ( சிந் ) குனித்தல் - ஆடுதல் , வளைத்தல் . 
குறளை - கோள்வார்த்தை . குனிவு - வளைவு . ( பார ) 
குறி - அடையாளம் , குறிப்பு . 
குறிக்கோள் - ஒற்றுமை , ( சூடா ) 
பிறர் குறிப்பறிதல் . 

கூ - பூமி , கூவுதல் . 
குறிச்சி - சிற்றூர், ஊர் . கூட்டம் - கூடுதல் , தொகுதி , 
குறிப்பு - கருத்து , ஒற்றுமை . சபை . ( பிங் ) 
* குறுக்கம் - குறுகியது . கூட்டமை - கறிவர்க்கம் . ( பிங் ) 
குறுகுதல் - அணுகுதல் , குறுமை கூட்டு - நண்பு ,( இரா) கொள்ளை , 
யாதல் , 

கூட்டிய பொருள் , திறை . 
குறுங்கண் - பலகணி . ( சில ) 

கூட்டுணல் கொள்ளை கொண் 
குறுங்கலி - சோமராகம் . ( பிங் ) 

டுணல் , 
குறுதல் - பறித்தல் . ( சில ) 

கூடசதுர்த்தம் - ஒருசித்திரகவி . 
குறும்பர் 

குறுநிலமன்னர் , கூடசன் - சோரபுத்திரன் , 
வேடர் . 

கூடபதம் - பாம்பு . ( சப்த ) 
குறும்பிடி - உடைவாள் . ( பிங் ) கூடம் - மறைவு ,வஞ்சகம் , கொல் 
குறும்பு - பொல்லாங்கு , சிறுமை, லன் சம்மட்டி , மலையினுச்சி , 
அரண், பாலை நிலத்தூர் , குறு 

வீடு , நகரவாயில் , அறை , சாலை . 
நிலமன்னன் . 

கூடல் 

கூடுதல் , மதுரை , இய 
குறும்பூழ் - காடைப்பறவை . 

லுதல் . 
குறும்பொறை - மலை , சிறுமலை , கூடன் - சோரபுத்திரன் . ( ஏலா ) 

காடு , குறிஞ்சி நிலத்தூர் . (பிங் ) கூடாங்கம் - ஆமை , ( சப்த ) 
குறுமை 

சிறுமை . ( சில ) கூடு - உடம்பு . ( இரா ) 
குறுவாழ்க்கை வறுமை . கூத்தன் ஆன்மா , (நாலடி ) 
குறை - முடிக்கப்படும் பொருள் , சிவன் . 
( இரா ) குற்றம் , வறுமை . கூதளம் - கூதாளிச்செடி . 


- 


் 


கூந்தல் 


கூந்தல் - பெண்மயிர் , மயிலின் கூளியர் - ஆறலை கள்வர் , ( புற ) 
தோகை . 

எவலாளர் . 
கூப்பீடு - குரோசதூரம் . கூற்று - வார்த்தை , இயமன் . 
கூப்புதல் - குவித்தல் . கூறு - பாதி , பங்கு . 
கூபம் - கிணறு , குழி . கூன் - வளைவு , ஒருவகைப்பாத் 
கூம்பல் - ஒடுங்கல் , குமிழமரம் . திரம் . 
கூம்பு - தேர்மொட்டு , பாய்மரம் . கூனல் - சங்கு , வளைவு . 
கூர்ச்சம் - தருப்பை , தலை , தூண் . * கூனிரும்பு - அரிவாள் . ( திருவி ) 
கூர்த்தல் - உப்புறைத்தல் , மிகு 
தல் . 

கெச்சை - சிறுசதங்கை . 
கூர்ப்பரம் - முழங்கை . ( சிந் ) 

. 

கெடலணங்கு - மூதேவி . 
கூர்ப்பு - உள்ள தின் மிகுதல் , 

கெடி - ஊர் . ( பிங் ) 
உப்புறைத்தல் , மிகுதி . 

கெடவரல் - மகளிர்விளையாட்டு . 
கூர்மம் - ஆமை , உடம்பிலிருக் 

கெடுதி - இழந்து போன பொருள் , 
கும் ஒருவாயு . 

( வெண் ) கேடு . 
கூரம் - பொறாமை . ( பிங் ) 

* கெண்டு தல் - வெட்டல் , கிண் 
கூரை - சிறுவீடு , ( திவா ) வீட்டி 

டுதல் . ( தணி ) 
றப்பு . 

கெதம் - போனது , முடிந்தது . 
கூலம் - கடைவீதி , வரம்பு , நீர்க் 

* கெமித்தல் - போதல் . ( இரகு ) 
கரை , பாகற்கொடி , பசு , மிரு கெழுதகைமை - உரிமை . ( வள் ) 
கத்தின் வால் , பலவிதபண் 

கெழுமல் - நிறைதல் , பொருந்தல் . 
டம் , சரக்கு . ( பிங் ) 
கூவல் - கிணறு , அழைத்தல் . 

கெழுவுதல் - பொருந்தல் . ( சிந் ) 
* கூவிடை 

கூப்பிடு தூரம் . 
கூவியர் 

மப்போர் , கேகயம் மயில் , அசுணமா . 
அப்பவாணிகர் . 

கேசம் - மயிர் , வேர் , அவுரி . 
கூவிரம் - தேர்க்கொடிஞ்சி , தேர் . கேசரம் - பூந்தாது , மகிழமரம்: 
கூவிளம் - வில்வமரம் . ( சேது ) கேசரர் - வித்தியாதரர் . ( சேது ) 
கூவிளி - ஆரவாரம் , கூப்பிடு கேசரி -சிங்கம் , குதிரை , புன்னை , 
தூரம். ( திரு ) 

கேசவம் - பெண்வண்டு . ( சூடா ) 
கூழ் - சோறு , பயிர் , பல்வகை கேசவன் 
யுணவு . 

கேட்டை - மூதேவி , கேட்டை 
கூழை - இறகு , பெண்மயிர் , படை நாள் . 
வகுப்பு , பிற்படை , கடைகு கேடகம் - படைகளைத் தடுக்கும் 
றைந்தது , மயில் . 
கூளி - உறவு , எருது , பிசாசம் , கேடம் - மலைநெருங்கிய 
பூதம் . 

மம் . ( இரா ) 


R 


உணவமை 


விட்டுணு . 


பலகை . 


T 


கேண் 


காசு 


கைனி 


மை 


கன் . 


கேண்ன உரிமை , 

( வெண் ) | * கைகொடுத்தல் - உதவுதல் . 
உறவு , நட்பு , கண்ணோட்டம் . கைத்தாய் - வளர்க்குந்தாய் . 
கேத்திரபாலன் - வைரவன் . கைத்து - பொன் , திரவியம் . 
கேத்திரம் - விளைநிலம் , மனைவி , கைதவம் - வஞ்சகம் , சூது . 
உடம்பு . 

கை தவன் - பாண்டியன் , வஞ்ச 
சேதகை - தாழை . ( திருவி ) 
கேதநம் - துகிற்கொடி , அடை கைதூவாமை ஒழியாமை . 
யாளம் . 

கைதை 

தாழை , ( இரா ) வயல் . 
கேதம் - துன்பம் . ( சேது ) கைதைச்சுரிகையன் - மன்மதன் . 
கேதாரம் - வயல் , பாத்தி . ( சப் ) கைதொட்டல் - உண்ணுதல் .. 
கேது - விருதுக்கொடி , ஒளி, * கைந்நாகம் - யானை . ( கந் ) 
அடையாளம் . 

கைப்பற்றல் - விவாகம் . ( பிங் ) 
கேயம் - இசைப்பாட்டு , அகழி . கைப்புடை - கைவிரற்கவசம் . 
கேயூரம் - தோளணி . 

கைம்மா - யானை . 
கேரளன் - சேரன் . ( பிங் ) 

கைம்மாறு - எதிருபகாரம் . 
கேவனம் - மணியழுத்துங்குழி . கைம்மான் - யானை . ( திருவி ) 
கேவலம் - தனிமை , 

நிச்சயம் , கைம்மை - அமங்கலி , விதவை 
முத்தி . 

விரதம் . 
கேழ் - நிறம் , ஒளி , ஒப்பு . ( பிங் ) * கைம்மிகல் - அதிகமாதல் . 
கேழ்வரகு - குரக்கன் . 

அடைக்கலம் . ( கந் ) 
கேழல் - குளநெல் , ( சிந் ) பன்றி . கையர் - கீழ்மக்கள் , வஞ்சகர் . 
கேள் - உறவு , கணவன் . ( சிந் ) கையரிக்கொளல் - தேடுதல் , அரி 
கேள்வன் - கவன் , அன்பன் . 

த்துக்கொள்ளல் . ( ரைட ) 
கேள்வி - யாழ் , ( பெரும் ) காது , கையறல் - இறத்தல் , 

( பார ) 
கல்வி , கேட்டல் . 

செயலறல் . 
கேளார் - பகைவர் . ( வள் ) கையறவு - வருத்தம் . ( பெரிய ) 
கேளி விளையாட்டு . 

கையாறு துன்பம் , செயலொ 
கேளிர் - நட்டார் . 

ழிந்தயர்தல் . 

சையுறை - கைக்கவசம் , கையிற் 
கை 

கொடுக்கும் பொருள் . (திருவி ) 
கை - அலங்காரம் , படைவகுப்பு , கைரவம் - குமுதம் , வெள்ளாம் 
ஒழுக்கம் , சிறுமை , செயல் , பல் . 
கைம்மரம் . 

கைரிகம் - காவிக்கல்லு , பொன் . 
கைகோள் - ஒழுக்கங்கொள்ளுதல் கைவல்லியம் - முத்தி , தனிமை . 
கைங்கரியம் - தொண்டு , ஏவல் கைவலம் - முத்தி . 
செய்தல் . 

* சைவிலங்கு - யானை . ( திருவி ) 
கைசெய்தல் - அலங்கரித்தல் . கைனி - அமங்கலி , அத்தநாள் . 


கையடை - 


- 


கொக் 


கொழு 


கா 

கொடுமை - வளைவு , தீங்கு . 
கொக்கரை - சங்கு , வலம்புரிச் கொடுவரி - புலி . ( புறா ) 

கொடுவாய் - புறங்கூறல் , 
சங்கு : 
கொக்கு - மாமரம் , மூலநாள் , கொடுவாள் - அரிவாள் , மழு . 
குதிரை , செந்நாய் . ( பிங் ) 

கொடைமடம் 

வரையாவீகை , 
கொங்கன் - சேரன் . ( பிங் ) 

கொண்கன் - கணவன் , நெய்தற் 
கொங்கு - தேன் , பரிமளம் , பூர் 

றலைவன் . 

கொண்டல் - சீழ்காற்று , மேகம் . 
கொங்கை - முலை . ( சேது ) 

சொண்டி - கொள்ளை , உணவு . 
கொச்சை - இகழ்வு , வெள்ளாடு , கொண்டியம் - புறங்கூறுதல் , 

கொண்டோன் 
திருந்தாமொழி , 

கணவன் . 
கொஞ்சல் - மழலைவார்த்தைபே கொண்மூ - மேகம் , ஆகாயம் . 
சல் . 

சொத்தளம் - மதிலுறுப்பு . 
* கொட்கல் - சுழலல் . ( வெண் ) * கொந்து - கோபம் . ( ஞானா) 
கொட்டல் - அடித்தல் , அப்புதல் . கொப்பரி - கிடாரம் . 
கொட்டி - சிவனாடிய கூத்து . 

கொப்புள் - கொப்புளம் . ( சிந் ) 
கொட்டு - அடித்தல் , தாளம் , கொம்மை அழகு , இளமை , 
மண்வெட்டி . 

முலை , வலி , மார்பு , வட்டம் , 
கொட்டை - தலையணி , மிதியடிக் 

திரட்சி , திடர் . ( பிங் ) 
குமிழ் . 

* கொம்மைகொட்டல் - சைதட் 
கொட்பு - கொள்கை , ( இரா ) 

டியழைத்தல் . ( சி ) 
சுழற்சி , திரிதல் , வளைவு . கொய்யுளை - குதிரை. ( பிங் ) 
கொடி - ஒழுங்கு , ( சிந் ) காகம் . * கொல்லிப்பாவை - கொல்லி 
கொடிச்சி - குறிஞ்சிநிலப்பெண் . என்னும் மலையிலுள்ள ஒரு 
* கொடிஞ்சி- தாமரைப்பூப் போ பாவை ; இது தெய்வத்தாற் 
லத் தேர்த்தட்டின் முன் செ 

செய்யப்பட்டது என்றும் , கண் 
ய்துவைக்கும் மொட்டு , தேர் , டார் மனத்தைக் கவர்ந்து 
* கொடிஞ்சு - கொடிஞ்சி . காமம் மிகுவிக்குந் தன்மை 
கொடிறு - குறடு , கபோலம் , யது என்றும் கூறுவர் . ( தணி ) 
பூசம் . 

சொல்லிவெற்பன் - சேரன் . 
கொடுகொட்டி திரிபுர தகன கொல்லை - தோட்டம் , தினைப்பு 
காலத்திற் சிவபிரானாடிய 

னம் . 
கூத்து . 

கொழித்தல் - ஆராய்தல் , 
கொடுங்கண் - கொடுமை . 

தெள்ளுதல் , வாருதல் . 
கொடுநுகம் - மேழி , மகநாள் . கொழுதுதல் - குடைதல் . ( பார ) 
* கொடும்பாடு - கொடுமை . கொழுந்தன் -கணவனுடன் பிறந் 
கொடுமரம் - வில்லு , தனு ராசி . 

தவன் . 


கொழு 


சு அ 


கோட 


கொழுந்தி - கணவனுடன் பிறந் கோகிலம் - குயில் , பல்லி . 
தவள் . ( பார ) 

* கோகீலம்-கலப்பை , உலக்கை . 
கொழுநன் - கணவன் , எப்பொ கோகு - கழுதை , புயம் . ( சூடா ) 

ருட்குந் தலைவன் . ( புற ) கோகுலம் - பசுக்கூட்டம் , பசுத் 
கொழுமை 

செழுமை , கொழு தொழுவம் , இடைச்சேரி . 
ப்பு , அழகு . 

கோசம் - புத்தகம் , முட்டை , 
கொள்கை - விரதம் , கோட்பாடு . திரவியசாலை , அரும்பு , கூட் 
கொள்ளை - கொலை , ( இரா ) மிகு டம் , பொன் , மதிலுறுப்பு . 
விலை . 

கோசரம் - விஷயம் , தேசம் . 
* கொள்ளை நீர் - கடல் . ( இரா ) * கோசாதகி - புடோலை . ( பிங் ) 
கொளுத்து - மூட்டு , சந்து . ( பிங் ) கோசிகம் - புடைவை , பட்டுப் 
கொளுத்துதல் - பொருத்துதல் . 

புடைவை . 
கொளை - இசைப்பாட்டு , ( கந் ) கோசிகன் - விசுவாமித்திரன் . 
கோட்பாடு . ( கலி ) 

கோசு - தெரு , ( பிங் ) தோல்வி . 
கொற்றம் - அரசியல், (திவா ) கோட்டகம் - நீர் நிலை , நீர்க்கரை . 
வெற்றி , வலி . 

கோட்டம் - வஞ்சகம் , ( சில ) 
கொற்றவன் - அரசன் . 

அழுக்காறு , வளைவு , பசுக்கொ 
கொற்றவி - தலைவி . ( சிங் ) ட்டில் , நாடு , மருதநிலத்தூர், 
கொற்றவை - துர்க்கை . ( சேது ) கோவில் , குராமரம் . 
கொற்றி 

பசுக்கன்று , காடு கோட்டாலை - துன்பம் . ( பிங் ) 
காள் . ( பிங் ) 

கோட்டி - சபை , நகரவாயில் . 
கொறி - ஆடு , செம்மறியாடு . 

கோட்டுதல் -வளைத்தல் . ( பெரிய ) 
கொன் - பயனிலாமை , காலம் , 

* கோட்டு மண்கொளல் - குத்தி 
பெருமை , அச்சம் . ( பிங் ) 

யெடுத்தல் . (சிந்தா) 
கொன்றை - ஒருபண் . 

கோட்டு மா - பன்றி , யானை . 

கோட்படல் - கொள்ளப்படல் . 
கோ - அரசன் , பசு , ஆகாயம், கோட்பு - கொள்கை . ( இராமா ) 
பூமி , கிரணம் , அம்பு , வச்சிரா கோடகம் - குதிரை , புதுமை . 
யுதம் , கண், சொல் , நீர், திக்கு , கோடணை - கொடுமை , வாச்சி 
மயிர் , சந்திரன் , சூரியன் , 
யாகம் . ( பிங் ) 

* கோடம் - ஒலி , க 

, கமுகு . 
கோகத்தி - பசுக்கொலை . கோடரம் - மரக்கொம்பு , சோலை , 
கோகம் - சக்கரவாகம் , செந்நாய் . குதிரை , எட்டிமரம் , குரங்கு , 
கோகழி - திருவாவடுதுறை . மரப்பொந்து . 
கோகனகம் - செந்தாமரை . கோடல் - வெண்காந்தள் , கொள் 
கோகன தம் - செந்தாமரை ,செவ் ளுதல் , வளைதல் , வெண்கிடை . 
வாம்பல் . ( சப் ) 

கோடவதி - வீணை . 


யம் , ஒலி . 


கோடா 


வளைவு . 


கோடாய் - வளர்க்குந்தாய் . கோதி - நெற்றி , கோதுமை . 
கோடி - சீலை , புதுமை , நுதி . * கோதித்தல் கோபித்தல் , 
கோடிகம் - பூந்தட்டு , சீலை . “ கோதித்தநெஞ்சன் ” ( பாரத ) 
கோடித்தல் - அலங்கரித்தல் . இதற்கு மூலம் குரோதம் என் 
கோடியர் - கூத்தர் . 
கோடீரம் - முடி ,சடை . ( சேது ) கோது - குற்றம் ,உள்ளீடில்லது . 
கோடு மலையுச்சி , நீர்க்கரை , கோதை - வின்ணாண் தாக்காது 
வரம்பு , சங்கு , கொம்பு , வளை முழங்கையின் கீழிடுந் தோற் 
வு , வீணைத்தண்டு , மேடு . கவசம் , ( சேது ) மாலை , காற்று , 
கோடுதல் - வளைதல் . 

பெண்மயிர் , ஒழுங்கு , சேரன் , 
கோடை - குதிரை , ( சேது ) வெண் கோப்பழித்தல் - சீரழித்தல் . 
காந்தள் , மேற்றிசைக்காற்று , கோப்பு - கோத்தல் , பெருமை . 
வேனில் . 

கோபதி - இந்திரன் . ( பிங் ) 
கோண் - கொடுங்கோன்மை , கோபன் - இடையன் . ( சப்த ) 

கோபாலர் - இடையர் . ( பார ) 
கோண்டை - இலந்தைப்பழம் . * கோபிசந்தநம் வைஷ்ணவ 
* கோண்மா - சிங்கம் . ( இரா ) ரணியும்வெள்ளை மண் . ( சேது ) 
கோணம் -வளைவு , மூக்கு , குதிரை, * கோபிதாரம் - குராமரம்.(பி) 

வாட்படை , தோட்டி , மூலை . கோபுரம் - நக ரவாயில் . ( ஆமா ) 
கோணல் - கூன் , வளைவு . (பிங் கோம்பல் - தணியாக்கோபம் . 
* கோணி - பூமி , தானியப்பை . கோம்பி - ஒந்தி . ( சேது ) 
* சோணை அழிவின்ன 

கோமகன் - அரசன் , தலைவன் . 
கோத்தநி - முந்திரிகைக்கொடி . கோமளம் மிருது , அழகு , 
* கோத்தல் - நுழைதீல் . ( இரா ) இளமை . 
கோத்திரம் - மலை , வமிசம் , பூமி , கோமாட்டி - தலைவி . 

நாமதேயம் , காடு , வயல் , வழி . கோமாயு - நரி . ( சேது ) 
கோத்திரவம் - வரகு . ( சூடா ) சொமாளி - பரிகாசகாரன் , 
கோத்திரை - பூமி , மலை . கோமான் - அரசன் , தலைவன் . 
கோ தண்டம் - வில்லு , புருவம் . * கோமி - சரஸ்வதி . 
கோதநம் - பசுக்கன்று . ( சேதுபு ) கோமூத்திரி - ஒருசித்திரகவி . 
கோதம் - குரோதம் , கோத கோய் - பரிமளச்சாந்திடுங்கலம் . 
நெஞ்சினன் ( பாரத ) பொல் * கோரகம் - அரும்பு , சிவல் , 
லாங்கு . ( சிந் ) 

கோ ரகை - அரும்பு , குயில் . 
கோதா - உடும்பு . 

கோரண்டம் - பெருங்குறிஞ்சி . 
கோதாட்டல் - சீராட்டுதல் . கோரம் வட்டில் , ( இரா ) 
கோதாநம் - விவாகத்தின் முன் செ கொடுமை , குதிரை, சோழன் 
ய்யப்படுஞ் சௌரக்கிரியை . குதிரை, 


மை . 


கோல் 


சக்கா 


கௌடி 


- 


கேரல் திரட்சி , குதிரைச்சம் 

கௌ 
மட்டி , யாழ்நரம்பு , அம்பு , மர 

கௌசலை - இராமன்றாய் . 
க்கொம்பு . 

கௌசிகம் விளக்குத்தண்டு , 
கோலம் - அழகு , இலந்தைக்கனி , 

கூகை , பட்டுச்சீலை , மருதயா 
பன்றி , பாக்கு , பீர்க்கு , ( பிங் ) 

ழிசை . 
கருங்குவளை , ( சிந் ) வளைவு , கௌசிகன் - இந்திரன் , விசுவா 
( இரா ) நீரோட்டம் . 
கோலாகலம் - ஆரவாரம் . 

மித்திரன் , பாம்பாட்டி . 

பலகறை . 
கோலி - இலந்தை . ( பிங் ) 

கௌணியர் - பூமியிலுள்ளார் . 
கோலுதல் - வளைத்தல் . 
கோவலர் - இடையர் . ( பார ) 

கௌதுகம் - பெருமகிழ்ச்சி , மங் 

கலம் . 
கோவிதன் - வித்துவான் . ( சப் ) 

கௌதூகலம் - பெருமகிழ்ச்சி . 
கோவிந்தர் - இடையர் . 

* கௌந்தேயன் 
கோவியர் - இடைச்சியர் . (பார ) 

குந்திபுத்தி 

ரன் , 
கோவை - ஒழுங்கு ,கோத்தமாலை . 
கோழி உறையூர் . ( புறநா ) 

* கௌமுதி - நிலாக்கிரணம் . 

கௌமோதகி - விட்டுணுவின் 
கோழிவேந்தன் - சோழன் . 

தண்டு . ( சேது ) 
கோழை - காசம் . 

கௌரம் 

செம்மை . 
கோள் - கொள்கை , வலிமை , 

கௌரவம் - பெருமை , பாரமு 
இடையூறு , கொலை , புறங்கூ 
றல் , குலை , கிரகம் . 

கௌரவர் - குரு தலவேந்தர் . 
கோளகம் - மிளகு , மண்டலிப் 

கௌரி 

உமை , 
பாம்பு : 
கோளகன் - அமங்கலிகன் . 

கௌரியன் பாண்டியன் . 
கோளகை வட்டம் , பூண் . 

கௌவை - துன்பம் , பழிமொழி , 
* கோளம் - வட்டம் . ( இரா ) 

கள் 
கோளரி - சிங்கம் . ( பார ) 

ளு , முழக்கம் , எள்ளிளங் 
கோளி - அத்தி , ஆல் , பூவாது 

காய் , ஒலி . 
காய்க்குமரம் , கொழிஞ்சிம 
ரம் . 

சக்கரம் 

வட்டம் , கடல் , 
கோளிப்பாகல் - பலாமரம் . பூமி , தேர்ச்சில்லு , பெருமை , 
கோற்கொடி - இலந்தை , சுரை. 

திரிகை . 
கோற்புழு - உலண்டு . சக்கிரி - அரசன் , குயவன் , செக் 
கோற்றேன் - தேன் கூடு . கான் , விஷ்ணு , இந்திரன் , 
கோறல் - கொல்லுதல் . 

பாம்பு , தேர் . 
கோறின்னல் - பல்விளக்கல் . சக்கு - கண் . ( சப்த ) 
கோன் - அரசன் , இடையன் . சக்காரம் - மாமரம் . (பிங் ) 


வெண்மை , 


டைனம் . 


துளசி ; 


- 


சகசம் 


ce 


சகசம் - இயற்கை , உடன் பிறந் * சங்கரீகரணம் கழுதை குதி 

ரை முதலியவற்றைக் கொல் 
சகடம் - வண்டி . ( நாலடி ) 

லல் . ( சப்த ) 
சகடு - உரோகிணி , 

வண்பு 

TLG . சங்கற்பம் - நியமம் , விருப்பம் . 
சகடை - வண்டி , ஒருவாச்சியம் . சங்கனனம் - நரம்பு . 
சகத்திரம் - ஆயிரம் . (சேது ) சங்காதம் - கடுநட்பு , சமூகம் . 
சகத்து - உலகம் , பிராணி . (சப்த ) சங்கித்தல் - சந்தேகித்தல் . 
சகதண்டம் - பிருதுவியண்டம் . சங்கிதை - சரித்திரம் . ( திருவி ) 
சகதி - சேறு , பொல்லாநிலம் . சங்கியை - எண் , ஆராய்வு , புத்தி - 
சகம் - பூமி . ( சப்த ) 

சங்கிரகம் . சுருக்கம் , திரட்டல் . 
சகலன் - மனைவியின் சகோதரி சங்கிராமம் - யுத்தம் . ( சேது ) 
கணவன் , மும்மலமுமுடைய சங்கீர்ணம் - கலப்பு . (சப்த ) 
ஆன்மா. 

சங்கு - தூண் , ஆணி , ஆப்பு . 
சகன் - நண்பன் , தோழன் . சங்கே தம்- குறிப்பாலறிவிப்பு. 
சகாயன் - தோழன் . ( பிங் ) சங்கை - ஐயம் , அச்சம் . ( சப்த ) 
சகி - தோழன் , ( சிவத ) தோழி . சங்கோசம் - மூடமாதல் , குங்கு 
சகுடம் - சேம்பு . ( பார ) 

மம் . 
சகுந்தம் - கழுகு , பறவை . சசகதி - முயலின் கதி . (விநாய ) 
சகுநம் - நன்மை தீமைகளை அறி சசம் - முயல் . ( கந்த ) 
விக்கும் நிமித்தம் , பறவை , சசி இந்திராணி , சந்திரன் : 
கிழங்கு . ( பிங் ) 

கருப்பூரம் . 
சகுனி - பறவை , நிமித்தம் பார்ப் சசிதரன் - சிவன் . ( பிங் ) 
பவன் . 

| சசியம் - பயிர் , மரங்களின் வரு 
சகோரம் - நிலாமுகி : பேரா வாய் . 

சஞ்சயம் - திரட்டுதல் , ஐயம் . 
சங்கடம் - துக்கம் , அற்ப அவ சஞ்சரம் - அசைவு , சரீரம் . 

காசமுள்ள இடம் . ( சப்த ) சஞ்சரிகம் - வண்டு . 
சங்கதம் - ஆரியபாஷை , பொரு சஞ்சலம் - அசைவு , துயர் , வாயு . 
த்தம் . 

சஞ்சலை - மின்னல் , திப்பலி . 
சங்கதி - இயைபு , கலப்பு . சஞ்சாளிகம் - வண்டு . ( சூடா ) 
சங்கம் - சங்கு , கணைக்கால் , சஞ்சிதம் - திரட்டியது . 

நெற்றி , சபை , புலவர் . சஞ்சீவநி - குற்றுயிர்பிழைப்பிக் 
சங்கமம் - இயங்கியற்பொருள் , கும் மருந்து , ( சப்த ) 
புணர்ச்சி , யாறுங்கடலுங்கூடு சஞ்சு- பறவை மூக்கு , ஆமணக்கு. 
மிடம் . ( சப்த ) 

சட்டகம் - உடம்பு , மக்கட்படு 
சங்கரம் - கலப்பு , நஞ்சு . ( சப்த ) க்கை . 
சங்கரி - உமாதேவி . 

சட்டுவம் - அகப்பை , 


ந்தை . 


சட்ப 


சதுட் 


சட்பதம் - வண்டு , அறுகால் . * சத்திதரன் - முருகக்கடவுள் . 
சட்பம் - இளம்புல்லு . சத்திநிபாதம் சத்தியின் வீழ் 
* சடக்கரம் - ஆறெழுத்து . ச்சி . நிபாதம் - வீழ்ச்சி . 
சடகம் - ஊர்க்குருவி , வட்டில் . சத்தியம் - சபதம் , சித்தாந்தம் ; 
சடங்கு - கிரியை , செய்முறை . உண்மை , அரசமரம் . ( சப்த ) 
சடசீதி - எண்பத்தாறு . சட் - ஆறு . * சத்தியா நிருதம் - வாணிகம் . 
சடம் . உடம்பு , பொய் , கொ சத்திரம் - அன்ன சாலை , ஆயுதம் , 
டுமை . 

குடை , வேற்படை , வேள்வி . 
சடரம் - வயிறு . ( கர் ) சத்து - உள்ளது , பெரியவன் . 
சடன் - மூடன் , கீழ்மகன் . சத்துவம் இயற்கை , பிராணி , 
சடாதரன் - வீரபத்திரன் . ( பிங் ) திரவியம் , மனம் , முயற்சி . 
சடிதி - சீக்கிரம் . ( சப்த ) சத்தை - உளதாந்தன்மை . 
சடிலசேகரன் - சிவன் . ( சேது ) சதக்கிரது - இந்திரன் . 
சடிலம் - சடை , குதிரை . சதக்கி - நூறு பேரைக்கொல் 
சடுலம் - அசைவு , மின்னல் . 

லும் ஒரு பொறி . ( சிந் ) 
சடை - மயிர் , பின்னல் மயிர், சதகம் - நூறு செய்யுட் பிரபந் 
வேர் , விழுது , வேதபாட தம் . 
பேதம் . 

சதகோடி - வச்சிராயுதம் . 
சடைச்சி - பாசி , நெட்டி . * சதரியுதம் - கோடி . ( சிவத ) 
சண்டம் - வேகம் , கொடுமை , சதபத்திரம் - தாமரை , மயில் . 

கோபம் , மிக்கவலி. ( சப்த ) சதம் நூறு , இறகு , வெகு , 
சண்டன் - இயமன் , அலி , சண் உண்மை . 
டேசுரன் . 

சதமகன் - இந்திரன் . ( இரா ) 
சண்டாளன் - பார்ப்பனிக்குஞ் சதனம் - இலை ,இறகு , வீடு , தோல் . 
ருத்திரனுக்கும் பிறந்தவன் , சதா - மரக்கலம் , என்றும் . 
புலைஞன் . 

சதாகதி - வாயு . ( பார ) 
சண்டி - துர்க்கை , கோபமுள்ள * சதாசாரம் - நல்லொழுக்கம் . 
வள் . 

சதாசந்தன் - சதாசிவன் , பிர 
சண்டிகை காளி, துர்க்கை . மன் . 
* சண்ணித்தல் - விபூதியை உத் சதாபலம் - எலுமிச்சை , தெங்கு . 
தூளனமாக அணிதல் . 

சதி - சடிதி , ( பார ) உரோகிணி , 
சண்பை - சீகாழி .. 

பதிவிரதை , வஞ்சகம் , தாள 
* சண்மதம் - அறுசமயம் . 

வொத்து . ( பிங் ) 
* சத்தமன் - யாவரினுமிக்கவன் . * சதித்தல் - அழித்தல் . ( பார ) 
சத்தி - உமாதேவி , வல்லமை , சதுக்கம் - நாற்றெருக்கூடுமிடம் . 
வேற்படை , சூலம் , பெருங் சதுட்டயம் - நான்கு பிரிவுடை 
கொடி . 


71 


சதுர்த் 


சமங் 


சதுர்த்தர் - சூத்திரர் . 

சப்பாணிகொட்டல் - கைகொட் 
சதுர்முகன் - பிரமன் . 

டல் . 
* சதுரந்தயாநம் - சிவிகை . 

* சப்பியம் - சபைக்கேற்ற வார் 
சதுரம் - சாமர்த்தியம் . 

த்தை . 
சதுரன் - காரியசமர்த்தன் , சமர் சபதம் - சத்தியஞ்செய்தல் . 
த்தன் . 

சபரம் - கெண்டைமீன் . 
* சதைத்தல் - கொல்லல் . ( கந்த ) * சபரியை - பூசை . ( திருவி ) 
சந்ததம் - எப்போதும் . சபலம் - அசைவு , நடுக்கம் , நிறை 
சந்ததி - பிள்ளை . ( சேது ) 

வேறல் , பயன்படல் . 
சந்தநம் - தேர் , சந்தன மரம் . சபலை - மின்னல் , இலக்குமி . 
சந்தம் - அழகு , நிறம் , சந்தனம் , சபாகம்பம் - சபைக்கஞ்சுதல் . 

கருத்து , கவியின்வண்ணம் . சம் - நன்மை , தொடர்பு , சுகம் 
* சந்தனாடவி - சந்தனக்காடு . விருப்பம் முதலிய பொருள் 
சந்தாபம் - வெம்மை . ( வெங் ) களை அறிவிக்கும் ஒருவடமொ 
சந்தானகரணி - இலுப்பை . ழியிடைச்சொல் , ( சப்) பிறப்பு . 
சந்தி - அந்தி , பொருத்து , மூங் சம்படம் - சீலை . 
கில் . 

சம்பத்து - செல்வம் . 
* சந்திகாரியம் சந்தியாவந்த சம்பம் - வச்சிராயுதம் , இடி . 
நம் . 

* சம்பரசூதனன் - மன்மதன் . 
சந்திரகம் - மயிலிறகு , மிளகு . சம்பரம் - சரபப்பறவை , நீர் , 
* சந்திரகாசம் - வாள் . (சப்த ) மேகம் , மேன்மை , மருதமரம் . 
* சந்திரசாலை - நிலாமுற்றம் . சம்பராரி - மன்மதன் , 
சந்திரதிலகம் - சந்தனம் . சம்பவம் - பிறப்பு , காரணம் . 
சந்திரம் - பொன் , அழகு , கர்ப் சம்பளம் - வழிக்குக் கொண்டு 
பூரம் . 

போகும் உணவு முதலியன . 
* சந்திராதபம் - நிலாக்கிரணம் . சம்பாடணை - நன்குபேசுதல் . 
சந்து - தூது , பொருத்து , சந்த சம்பிரதாயம் - விதி , பரம்பரை . 
னம் . 

சம்பிரமம் - வேகம் , விரைவு . 
* சந்துபடல் - பொருந்தல் . சம்பீரம் - எலுமிச்சை . ( பிங் ) 
சந்தேசம் - தூது . ( சப்த ) சம்பு - சிவன் , நரி , நாவல் . (பிங் ) 
* சந்தோகம் - சாமவேதம் . சம்புகம் - நரி . ( பார ) 
சந்தை - வேதம் , செய்யுள் . சம்பை - மின்னல் . ( சூடா ) 
* சந்நாகம் - சட்டை . ( வாண ) சம்மட்டி - குதிரை செலுத்துங் 
* சந்நிதி - சமீபம் . 

கருவியு ளொன்று . 
சந்நியாசம் - துறவு . 

சம்யமனி - யமனகர் . ( பிங் ) 
* சநம் - பிராணி . ( பார ) சம்வாகம் - ஊர் . 
சநார்த்தனன் - விட்டுணு. ( சேது ) சமங்கை - வறட்சுண்டி . 


எ 


சமட்டி 


சமை 


கரை . 


சமட்டி - முழுமையும் . 

உட்கருவிகளையடக்கல் , 
சமத்தம் - முழுவது . ( பிங் ) - வருடம் , பொறுமை . 
சமம் - உள்ளிந்திரியங்களையடக் * சமைவு - நிகழ்ச்சி . ( இரா ) 
குதல் , ஒப்பு , போர் . 

சயந்தன் - இந்திரன் மகன் , சந் 
சமயம் - காலம் , ஒழுக்கம் , அங் திரன் . ( சப் ) 

கீகாரம் , நியமம் , சித்தாந்தம் . சயந்தனம் - தேர் . ( சேது ) 
* சமயமுதல்வி - உமாதேவி . சயாம் - படுக்கை , நித்திரை . 
சமரம் - யுத்தம் . ( பார ) சயம் - வெற்றி , திரட்டல் , சருக் 
சமரி - துர்க்கை . ( சில ) 
* சமலை - ஆன்மசத்தி . ( சிவத ) சயம்பு - அருகன் , சிவன் . ( பிங் ) 
சமவாயம் - கூட்டம் , ஒற்றுமை . சயமகள் - துர்க்கை , வீரலக்குமி : 
* சமவேதன் - எங்குநிறைந்திரு சயமரம் - தானே கணவனை வரித் 
ப்பவன் . 

தல் . 
சமழ்த்தல் - வருந்துதல் , நாணு * சயிலகோபன் - இந்திரன் . 
தல் . ( தணி ) 

சயிலாதி - கைலாசமலை . ( பிங் ) 
சமன் - இயமன் , ( சேது ) . நடு . சயை - திருதியை அட்டமி திர 
* சமன் விதன் - கூடினவன் . யோ தசி என்னுந்திதிகள் . 
* சமாகிதம் - துணைப்பேறு , சர்ப்ப - விரைய . ( திருவி ) 
சமாசம் - சமூகம் . 

சரக்கு - பொருள் , மருந்துச்ச 
சமாதாநம் - முரண்டவிர்த்திண ரக்கு . 
க்கல் . 

சரகம் - தேனீ , மதுக்கலம் . 
சமாதி - ஒரேமனமாய்க் கடவு சரடம் - ஒந்தி , குசும்பா மரம் . 

ளைத்தியானித்தல் . ( சப்த ) சரண் - அடைக்கலம் . ( இரா )) 
சமாவர்த்தனம் - பிரமசரியவிர சாணம் - பாதம் , புகலிடம் , மயிற் 

தம் முடிக்குங்கிரியை . ( சிந் ) றோகை , வீடு , மருதநிலத்தூர், 
சமி - வன்னிமரம் , அருகன் . காத்தல் , போதல் . 
சமித்தல் பொறுத்தல் , சீரணம் . * சரணி - வழி , பாதமுடைய 
சமித்து - ஓமவிறகு. 
சமிதை - ஓமவிறகு . ( சேது ) சரதம் - உண்மை , நிச்சயம் . 
* சமீராட்டு - அரசர்க்கரசன் . சரபம் - எண்காற்புள் , வரையாடு , 
சமீரணன் - வாயு , வழிப்போக் சரம் - இயங்கியற்பொருள் , மணி 
கன் . 

வடம் , அம்பு , நீர் , போதல் . 
* சமீரணி - வீமன் , அநுமான் . சரமம் - அந்தியம் , மேற்கு . 
* சமுதர் - சேனைகள் . ( இரா ) சரவணசாதன் - முருகக்கடவுள் . 
சமுசயம் - சந்தேகம் . சரளம் - தேவதாரு , நேர்மை . 
சமுதாயம் - கூட்டம் . சராசரம் - பிரபஞ்சம் . 
சமேதம் - கூடியிருத்தல் . சராசனம் - வில்லு . ( சேது ) 


வன் . ( சப்த ) 


சராயு 


- 


சவி 


சராயுசம் - கருப்பையிற்பிறப்பது . சலாகை - நாராசம் ,ஊசிக்காந்தம் 
சரி - கைவளை , வழி , சமம் . சலாங்கு - பொய்யாப்புள் . 
* சரித்து - யாறு . ( பார ) * சலிலகுந்தளம் - பாசி . ( சப்த 
சரிதம் - ஒழுக்கம் , சஞ்சாரம் . * சலிவு - அசைவு . ( பார் ) 
சரிதை - கதை , ஒழுக்கம் . சவ்வியசாசி - அருச்சு நன் . 
* சரிப்பு - போதல் . ( இரகு ) சவ்வியம் - இடப்பக்கம் , தெற்கு : 
சரு - சோறு , தேவருணவு . சவட்டல் -மெல்லல் . கொல்லல் . 
சருச்சரை - ஒப்பரவின்மை . * சவணம் - சிரவணம் . ( வேதா ) 
சருமம் - தோல் , பரிசை . சவரர் - குறவர் , வேடர் . 
* சருவந்து - தலைத்திராணம் . சவரி கவரிமா , சாமரை . 
சரை - கிழத்தன்மை , நரை . சவனன் - வேகமுடையவன் 
சரோருகம் - தாமரை . 

அழகு , ( சிந் ) ஒளி , மணி 
* சரோருகன் - பிரமா . ( இரா ) வடம் . 
சல்லகி - ஆத்திமரம் . 

சவிதா - சூரியன் . ( சப்த ) 
சல்லபம் - முட்பன்றி . 

சவைமகள் 

மிதுனம் . 
சல்லரி - திமிலைப்பறை . சழக்கு - குற்றம் , பொய் . 
சல்லாபம் - வினாவும்விடையுமா சழங்குதல் - நெகிழ்தல் . ( தணி ) 

கப்பேசும்வார்த்தை . சளம் - வஞ்சகம் , நடுக்கம் . 
சல்லியம் - முட்பன்றி , ஆப்பு , சளி - குளிர்ச்சி , ( சிந் ) கோழை 
அம்பு . 

சற்காரம் - பெருமைப் படுத்தல் . 
சலகாமி - நீரிற்செல்லுங்குதிரை . * சற்சங்கம் - சாதுசங்கம் . 
சலசம் தாமரை , பாசி . 

சற்சலம் - தெளிந்தநீர் . 
சலசரம் - மீன் , முதலை . * சற்பாவம் - குருவைக் கடவு 
சலசலோசதன் - விட்டுணு . ளெனல் . 
சலசை - இலக்குமி . 

சன்மம் - பிறப்பு , தோல் , 
சலதம் - முகில் , கர்ப்பூரம் . சன் மலி - இலவமரம் . ( சப்த ) 
சலதரம் - முகில் , கடல் , குளம். * சன் மன் - மகன் . ( பார ) 
சலதாரை மதகு . 

சன்னத்தம் - ஆயத்தம் . 

* சன்னவீரம் - ஒருவகைக்கழுத் 
} கடல் . (சப்த ) 
சலநிதி - 

தணி . ( இரா ) 
சலபம் - விட்டிற்பறவை . 

சனிபதம் - நாடு . 
சலம் - பொய் , ( சில ) மாறுபாடு , சனனம் - பிறப்பு . 
( சிந் ) அசைவு , வஞ்சகம் ,பெரு சனித்தல் - பிறத்தல் . ( பார ) 
க்கோபம் , நீர் . 

சா 
சலராசி - சமுத்திரம் . (பிங் ) 
சலனம் 

அசைவு , காற்று , சா மரணம் , பேய் . 
போதல் . 

சாக்கியன் - புத்தன் . 


சாக்கி 


எகா 


சாறு 


சாக்கிரம் - விழிப்பு : 

* சாத்தம் - உரையளவை . 
சாகசம் - வலாற்காரம் . ( சப் ) சாத்தன் - அருகன் , மாசாத்தன் . 
சாகதன் - வலியவன் . ( பார ) சாத்தியம் - முடிக்கத்தக்கது . 
சாகம் - ஆடு , தேக்கு , சிறுகீரை. * சாத்து - வாணிகஞ்செய்வோர் 
சாகரம் - கடல் , கவசம் . 

திரள் . 
* சாகல்லியம் - கூட்டம் . ( சப்த ) சாதகம் - பூதம் , பேய் , பிறவி , 
சாகாடு - வண்டி , உரோகணி . வானம்பாடி . ( பிங் ) 
சாகாமிருகம் - குரங்கு , அணில் . சாதகம் - முடிப்பது , மரணம் , 
சாகா - மரக்கொம்பு . 

சித்தி , காரணம் , திரவியம் , 
சாகி - மரம் , மிலேச்சன் . ( சப் ) போக்கு . ( சப்த ) 
சாதியம் - நட்பாயிருத்தல் . சாதம் - உண்மை , சுகம் , பிறப்பு . 
சாகினி - சிறுகீரை , சேம்பு . சாதரூபம் - பொன் . 
* சாகுந்தலேயன் - பரதன் . சாதவேதா - நெருப்பு . 
சாகேதம் - அயோத்திநகர் . சாதனை - சாதித்தல் . ( சேது ) 
சாகை - மரக்கொம்பு , வேதநூற் சாதாரணம் - பொது . 

பிரிவு , சாதல் , முடிவு . * சாதாரி - செவ்வழியாழ்த்தி 
* சாகைமிருகம் - குரங்கு . ( பார ) றத்தொன்று . 
சாங்கம் கை கால் முதலிய சாதி - குலம் , சிறுசெண்பகம் , 

உறுப்பு , சங்கின் தொனி.( சப் ) தேக்கு , கள்ளு, பிரம்பு , மரம் . 
* சாங்கரர் - சங்கரசாதியார் .. சாதித்தல் - கொல்லுதல் , அழுத் 
சாங்கரியம் - கலப்பு . ( சப்த ) துதல் . 
சாசநம் - ஆஞ்ஞை, ஒழுங்கு . * சாதிமை . பெருமை . (இரா ) 
* சாஞ்சித்தர் - முற்பிறப்பிற் சாது - அழகு , தக்கது , பெரி 
செய்ததவத்தினாலே அந்தக்க யோன் , 
ரண சுத்தராய்ப் பிறந்து சிவ * சாதுரங்கம் - சதுரங்க சேனை . 
னைத்தியானஞ் செய்பவர் . சாதுரியம் - சாமர்த்தியம் , நாக 
* சாட்சியம் - சான்று . ( தாயு ) 

ரிகம் . 
சாட்டாங்கம் - எட்டுறுப்பொடு சாதேவம் - குழிநாவல் . 
கூடியவணக்கம் . 

சாந்தம் - பொறுமை , சந்தநம் . 
சாட்டியம் - வஞ்சகம் , அறுபது சாந்தன் - பொறுமையாளன் . 

நாளில் விளையும் நெல்லு . சாந்தாற்றி - சிற்றாலவட்டம் . 
சாட்டுவலம் - பசும்புற்றரை . சாந்திராயணம் - ஒருவிரதம் . 
சாடி - சீலை , புறங்கூறல் . ( பிங் ) சாந்தை - பூமி . ( பிங் ) 
சாடு - புலவன் , சகடம் . 

சாருகி - சீதை . ( இரா ) 
சாண்மாதுரன் - முருகக்கடவுள் . சாவி - கங்கை . 
சாணம் - தழும்பு . (மது ) சாநித்தியம் - அண்மை . 
சாணி - விபூதி , சாணாகம் . சாது - முழங்கால் , மசைசாரல் . 


கா 


சாப்பறை 


எஎ 


சாலேய 


- 


சாரிகை 


சாப்பறை - நெய்தற்பறை . * சார்தல் - கலத்தல் . ( பிங் ) 
சாப்பை - புற்பாய் . 

சார்வபௌமன் - சக்கரவர்த்தி . 
சாபம் - வில்லு , சபிப்பு , மிருகக் * சார்வாரம் 

கச்சின் கடைக் 
குட்டி . 

கயிறு . 
சாபலம் - நிலையின்மை . ( பார ) சாரங்கம் சா தகப்பறவை , 
சாபலன் - ஆட்டுவாணிகன் . மான் , வண்டு , மயில் , தாமரை , 
சாம்பல் - ஒடுங்கல் , பழம்பூ . கர்ப்பூரம் . 
சரம்புதல் - ஒடுங்குதல் , குவிதல் . சாரசம் - வெண்ணாரை , தாமரை . 
சாம்பூந்தம் - பொன் , சாம்பூநத சாரணர் - ஒற்றர் ,சமண்முனிவர் . 

சாரதி - தேர்ப்பாகன் , புலவன் . 
சாமக்கிரியை காரணசமுகம் , சாரம் இனிமை , மரவயிரம் , 
திரவியம் . 

உறுதியான பாகம் , வெண் " 
சாமந்தர் - பரம்பரைமுடிமன் ணெய் , பெலம் , நீர் , திரவியம் , 
னர் . ( பார ) 

மருந்து . 
சாமம் - சமப்படுத்தல் , இரவு , சாரமேயன் - நாய் . 
கருமை . 

சாரி - சூதாடுகருவி , 
சாமளம் பச்சை . 

நாகணவாய்ப்புள் , 
சாமன் - காமன் தம்பி . (சிங் ) சுழல்காற்று , வட்டமாயோ 
சாமாநியம் - பொது . 

டல் . 
சாமி - தலைவன் , பொன் , முரு சாரித்திரம் - ஒழுக்கம் , கதை . 
கன் . 

* சாரிவரல் - சூழ்ந்துவரல் . 
சாமீகரம் - பொன் . ( சேது ) 

சாரு - அழகு , கிளி . ( பிங் ) 
சாமுண்டி - துர்க்கை , காளி . சாருகன் - கொலையாளி . 
சாய் - ஒருவகைக்கேரரை . சால்பு - அமைதி , மாட்சிமை , 
* சாய்தல் - ஒழிதல் . ( வள் ) குணம் . 
சாய்ப்பு - தாழ்வு , சாய்த்தல் . 

சாலகம் - மதகு , பலகணி , பூவ 
சாயகம் - அம்பு , வாள் . 

ரும்பு . 
சாயம் - சாயங்காலம் . ( சேது ) / * சாலபஞ்சிகை - மரப்பாவை . 
சாயல் - இளைப்பு , ( புறநா ) உள் சாலம் ஆச்சாமரம் , மதில் , 

ள தனிற் சுருங்கல் , மிருது , வலை , பலகணி , சபை , கூட்டம் . 
அழகு , ஒப்பு , நிறம் , நுண்மை . சாலி - அருந்ததி , கள்ளு , நெல்லு . 
சாயாநதம் - ஒந்தி . ( சூடா ) சாலிகர் - நெய்வார் . 
* சாயாபதி - சூரியன் . ( பார ) சாலிகை - சட்டை . ( சிந் )) 
சாயை - மனைவி , நிழல் , சூரியன் சாலினி - தேவராட்டி ,அருந்ததி . 

மனைவிகளுள் ஒருத்தி . ( சப்த ) சாலேகம் - பலகணி , ( சேது ) பூவ 
சார்ங்கம் - வில்லு , விட்டுணு ரும்பு . 
வின் வில் . 

சாலேயம் - நெல்விளையும் நிலம் . 


சாலை 


எஅ 


சிதகம் 


சாவு - பேய் . 


. 


- 


சாலை - வீடு , குதிரைப்பந்தி . சிங்காரம் - புணர்ச்சி , இனிமை , 
சாவகர் - சமணர் . 

ஆபரணம் , கூத்து , சூர்ணம் . 
சாவரம் - பாவம் , குற்றம் . சிங்கி - நஞ்சு , இராகுவின் றாய் . 

* சிங்கிடல் - குறைதல் . ( விநா ) 
சாளரம் - பலகணி . ( இரா ) சிசிரம் - பின்பனி . ( இரா ) 
சாளிகம் வண்டு . 

சிசு - குழந்தை , அற்பம் . 
சாற்றுதல் - அமையச்செய்தல் . * சிசுரூடை - ஏவற்றொழில் . 
சாறு - திருவிழா , பூங்கொத்து , சிஞ்சம் - புளிமா , புளியமரம் . 
கள் . ( பிங் ) 

* சிஞ்சிதம் - நாணொலி . 
சான்மலி - இலவமரம் . * சிஞ்சிநி - வின்னாண் . ( பார ) 
சான்று - சாட்சி . ( இரா ) சிட்டம் - பொறுமை , நல்லறிவு . 
சான்றோன் - அறிஞன் , சூரியன் . சிட்டி - சிருட்டி , கட்டளை . 
சானித்தல்- தியானித்தல் . ( சேது ) * சிட்டுணு வெல்வியாளன் , 

விட்டுணு . 
சிக்கடி - அவரைக்கொடி . 

சித்தசன் - மன்மதன் . 
சிக்கம் - குடுமி ,உறி ,சீப்பு , உச்சி . சித்தம் - மனம் , பக்குவம் , முடி 
சிக்குரு - மரம் , முருங்கை . ( சப் ) 

ந்தது , நிச்சிதம் , நித்தியம் . 
சிக்கெனவு -- திண்ணெனவு . 

சித்தன் - சித்தியுள்ளவன் , வைர 
சிகண்டம் மயிலின் தோகை . 

வன் , அருகன் . 
சிகண்டி - மயில் , விட்டுணு , அலி .. 

|சித்தாந்தம் - பரபக்கத்தினை மறு 
சிகண்டிசன் - வியாழன் . ( பிங் ) 

த்துத் தன்பக்கதாபன மாய் 
சிகதை - மணற்குன்று . (சிவத ) 
சிகரம் - தலை , மலையினுச்சி , மரத் 

முடிந்த முடிபு . ( சப்த ) 
தினுனி , புளகம் , அந்தம் . 

சித்தார்த்தம் - வெண்கடுகு . 
சிகரி - கோபுரம் , மலை , எலி , கரு சித்தி - முத்தி , வளர்ச்சி , செல் 
நாரை , நாயுருவி , மரம் . 

வம் , அறிவு , மிதியடி , மறைவு . 
சிகழிகை - மயிர்முடி , மாலை . சித்திரகம் - திலகம் , ஆமணக்கு . 
சிகாவலம் - மயில் . ( பார ) சித்திரகாயம் - புலி . 
சிகி - மயில் , நெருப்பு , ஆமண சித்திரம் - மெய்போலத் தோன் 
க்கு , கேது , மரம் , மலை . 

றும் பொய் , ( திவா ) அழகு , 
சிகிச்சை - வைத்தியம் . 

அதிசயம் , பலவிதநிறம் , தில 
சிகிவாகரன் - முருகக்கடவுள் . கம் , ஆமணக்கு , அசோகு , 
சிகுவை - நாக்கு , வாக்கு . ( சப் ) நிந்தை , ஆகாயம் , சித்திரகவி . 
சிகை - அக்கினிச்சுவாலை , குடுமி . சித்து - அறிவு , அறிவுடைப் 
சிங்கநாதம் -சிங்கத்தின் முழக்கம் . பொருள் . 
* சிங்கல் - சிக்குதல் , ( சிங் ) குறை சித்துரு - கடவுள் , ஞான வடிவு . 
தல் . ( இரா ) 

சிதகம் - துக்கணங்குருவி . 


( 


சிதகல் 


எக 


சிலகம் 


- 


சிதகல் - உருவுதல் . ( பிங் ) ( சிமிலி - உறி , சிள் வண்டு , குடுமி 
சிதடன் - குருடன் , அறிவிலான் . சிமிழ்த்தல் கட்டு தல் , 

கண் 
சிதடி - சிள்வண்டு , குருடி . மூடல் . 
சிதடு - குருடு , பேதைமை . * சிமை - கொடுமுடி . (வாண 
சிதம் - வெண்மை , நட்சத்திரம் , சிரகம் - கரகம் , தலைப்பாகை . 

அறிவு , வெற்றி . ( சப்த ) சிரஞ்சீவி - நெடுங்காலம்வாழ் 
சிதர் - உறி , துளி , வண்டு , பூக் வோன் , காகம் , இல்வமரம் , 

மார்க்கண்டன் . 
சிதர்தல் - சிந்து தல் . 

சிரத்தை - விசுவாசம் , விருப்பம் . 
* சிதலை 

- கறையான் , சீலை , * சிரந்தரம் - பழையது . ( சப்த ) 
நோய் . 

* சிரபுரம் - சீகாழி . ( கந் ) 
சிதவல் - கந்தைத் துணி . சிரம் - முதன்மை , நெடுங்காலம் , 
சிதறி - மழை . (திவா ) 

தலை . 
* சிதன் - சுக்கிரன் . ( பிங் ) சிரமம் - இளைப்பு , யுத்தப்பயிற்சி , 
சிதார் - கந்தைத்துணி . சிரல் - மீன் குத்திப்பறவை . 
சிதை - ஈமவிறகு , வெண்டுளசி . சிரவணம் - காது , கேள்வி , திரு 
சிதைவு - வழு . ( தொல் ) 

வோணம் . 
சிந்தகம் - புளியமரம் . சிரவம் . கவுதாரி , காது , கீர்த்தி 
* சிந்தம் - கொடி , ( பார் ) புளிய சிராவணம் - ஆவணிமாசம் , கல்ஓ y. 
மரம் . 

சிரீடம் - 

- வாகைமரம் . 
சிந்தாகுலம் - மனக்கவலை . 

சிருகாலன் - நரி . 
சிந்தாமணி - சிந்தித்ததைக்கொ சிருங்கம் - மிருகக்கொம்பு , மலை 
டுக்கும்மணி . 

யுச்சி . 
சிந்து - நீர் , கடல் , நதி , குறள் . சிருங்கலை - விலங்கு , யானை கட் 
சிந்துதல் - களைதல் , சிதறுதல் . டுங்காற்சங்கிலி . 
சிந்துரம் - யானை , சிவப்பு , தில சிருங்காடகம் - நான்குவழிகூடு 
கம் . 

மிடம் . 
சிந்துவாரம் - வெண்ணொச்சி . சிரேணி - இடையர்வீதி , வரிசை , 
சிந்தூரம் புளியமரம் , செஞ் சிரை - நரம்பு . 
சுண்ணம் . 

சிரோருகம் - தலை மயிர். ( பிங் ) 
* சிந்தை - வருத்தம் . ( சிந் ) சில்லம் - தேற்றுமரம் . 
சிந்தைகூரியன் - புதன் . சில்லி - தேருருள் , சிறுகீரை , 
* சிந்தம் - அறுத்தல். ( கந் ) வட்டம் , சிள்வண்டு . 
சிநகரம் - கோயில் . ( சூடா ) * சில்லுணா - சிற்றுண்டி . ( கந் ) 
சிம்புள் - சரபப்பறவை . சில்லை - இழிவு , தூர்த்த மங்கை ; 
சிம்பை . அவரைக்கொடி . 

சிள்வண்டு . 
சிமயம் - மலை , மலையுச்சி . ( சில ) சிலகம் - சட்டுவம் . 


சிலதர் 


அப் 


சீகண் 


சிலதர் - தொழிலாளர், தோழர் . சிறப்பு - விழா , ( வள் ) தலைமை , 
* சிலம்பன் - முருகக்கடவுள் . மிகுதி , செல்வம் . 
சிலம்பு - ஒலி , மலை , பக்க மலை . | சிறார் - சிறுபிள்ளைகள் : 
சிலம்புதல் - ஒலித்தல் . ( பிங் ) * சிறான் - சிறுவன் . ( விநா ) 
சிலாக்கியம் - புகழத்தக்கது . 

சிறுகால் - தென்றற்காற்று . 
சிலாவட்டம் சாணைக்கல்லு . சிறுகாலை - உதயகாலம் . 
சிலிர்த்தல் - தளிர்த்தல் , புள்கம் . சிறுகுடி - குறிஞ்சி நிலத்தூர் . 
சிலீமுகம் - அம்பு , வண்டு , முலைக் சிறுசெய் - பாத்தி . 
கண் . 

* சிறுசொல் - பழிவார்த்தை . 
சிலுகு - துன்பம் , ( இரா ) குற் * சிறு நாக்கு - உண்ணாக்கு . 
றம் . 

சிறுபுறம் - பிடர் , முதுகு . ( சிந் ) 
சிலேடை - பலபொருள் பயக் சிறுமாரோடம் - செங்கருங்காலி . 
கும் வாக்கியம் . 

சிறுமி - மகள் . ( பில் ) 
சிலை - ஒலி , வில்லு , கல்லு , மலை . சிறுமை- துயர் , நோய் , அற்பம் . 
சிலைத்தல் - ஒலித்தல் . ( புற ) சிறுவரை - அற்பகாலம் . 
சிலோச்சயம் - மலை . 

சிறுவிலை - பஞ்சம் . ( சேது ) 
சிவணு தல் - பொருந்தல் , சார்தல் . சிறை - இறகு , நீர்க்கரை , ஏரி , 
* சிவதாரு - தேவதாருமரம் . இடம் , காவல் , மதில் , தடை , 
சிவப்பு - கோபக்குறிப்பு , செ பக்கம் . 

* சிறைத்தல் - தடுத்தல் . ( தணி ) 
சிவம் - நன்மை , முத்தி , சுகம் , சின்மயம் - ஞானரூபம் . 

மங்கலவிதி , வேதம் , நீர். சின் மயன் - கடவுள் . 
சிவல் - கவுதாரி . ( விநாய ) * சின்முத்திரை - பெருவிரனுதி 
* சிவிறி - நெடுந்துருத்தி . ( சிந் ) யோடு தர்ச்சனி விரனுதியைச் 
சிவுகம் - மோவாய் . 

சேர்த்து மற்றைவிரல்களைநே 
சிவை - உமாதேவி , நரி , வேர் , ரேநிறுத்துவது . 

உலைத்துருத்தி , உலைமூக்கு . சின்னப்பூ - சின்னப்பட்டது . 
சிற்பம் அற்பம் , சித்திரத் சின்னம் - அடையாளம் ,பொடி , 
தொழில் . 

சுளகு , துண்டம் , சிறுமை . 
* சிற்பரன் - கடவுள் . 

சினவுதல் - கோபித்தல் . ( இரா ) 
* சிற்றவை - சிறியதாய் . ( இரா ) சினிவாலி - சதுர்த்தசியோடுகூ 
சிற்றில் - சிறுவீடு , சிறுதுகில். டிய அமாவாசி . 
சிற்றூர் - குறிஞ்சி நிலத்தூர். சினை - முட்டை , கருப்பம் , உறு 
சிறக்கணித்தல் - சுருக்குதல். ப்பு , மரக்கொப்பு . ( பிங் ) 
சிறகாற்றல் - சிறகடித்தல் . 
சிறகு - தெரு , ( பில் ) இறகு . 

* சீ - இலக்குமி , காந்தி , செல்வம் . 
சிறத்தல் - சிறப்பாதல் , மிகுதல் . சீகண்டன் - சிவன் . 


ம்மை . 


சீகரம் 


அக 


சுகம் 


கள்ளு. 


சீகரம் - இலக்குமீகரம் , ( கந்த ) சீருள் - ஈயம் , செம்பு . ( பிங் ) 
கடற்றிரை , மழை , துளி , அழ சீரை - துலாம் , ( புற ) மரவுரி , 
குசெய்வது . 

இசைப்பாட்டு , சீலை . 
சீசம் - ஈயம் . ( சப்த ) 

சீலம் - நிலை , ( சிந் ) சுபாவம் , சரி 
சீத்தல் - நீக்குதல் , துரால்களை த்திரம் , நற்குணம் , நல்லொ 
தல் . 

ழுக்கம் . (சப்த ) 
சீத்தை - குணமின்மை , கீழ்மகன் . சீவகர் - பௌத்தசமயத்தார் , 
சீதநீர் - பனி நீர் . 

சீவந்தி - சீந்திற்கொடி , பாலை . 
சீதம் - குளிர் , நீர் , பனி , மேகம் . சீவநம் -உயிர்வாழ்தல் , நீர் ,வெண் 
* சீதரன் - விட்டுணு. 

ணெய் . 
சீதளம் - குளிர் , தாமரை , முத்து , சீவநி - சீந்திற்கொடி , பாலை . 
சந்தனம் . 

சீவநீயம் - நீர் , சீவித்தற்கருவி . 
சீதாபதி - இராமன் . 

சீவரம் - துவரூட்டினஇலை . 
சீது - கள்ளு, ( இரகு ) கருப்பங் சீவன் - உயிர் , வியாழன் . 

சீவன்முத்தன் - சீவிக்கையிற் 
சீதை - உழவுச்சால் , பொன்னாங் றானே உலகப்பற்று நீங்கின 
காணி . 

வன் . ( சப்த ) 
* சீந்தல் - கோபித்தல் . ( சிங் ) 

சீழ்க்கை - நாவினுதியைக்கோலி 
சீபதி - விட்டுணு , அருகன் . 

ஊதும் ஒருவகை ஒலி . ( சிந் ) 
* சீபந்தம் - குமிழமரம் . ( சிவத ) * சீற்றம் - மிகுசினம் . ( சில ) 
* சீபலம் - வில்வமரம் . ( சிவத ) 
சிமங்கலி - நாவிதன் . 
சீமான் - செல்வன் , தலைவன் , சு - மன்மை , அதிசயம் , மேன்மை , 
அருகன் , 

சம்மதி , பிரயாசம் , செல்வம் 
சீமூதம் - மேகம் , மலை . 

முதலிய பொருள்களைக்காட் 
சீமை - எல்லை , வயல் , கரை . டும் ஒரு வடமொழியிடைச் 
சீயம் - சிங்கம் . 

சொல் . ( சப்த ) 
* சீர் - தாளவறுதி , செல்வம் , சுக்கிரன் - வெள்ளி என்னுங்கிர 
புகழ் , துலாம் , பாரம் , அழகு , கம் . 
நன்மை . 

சுக்கிலத்தியானம் - உயிர்தன்ன 
சீர்த்தல் - கோபித்தல் . ( கந்த ) றியாமை நீங்கிப் பரமான்மா 
சீர்த்தி - மிகுபுகழ் . 

வாகத் தன்னை இடைவிடாது 
சீரகத்தாரோன் - குபேரன் . நினைத்தல் . ( வள் . பரிமே ) 
சீரணம் - சமித்தல் , பதங்கெடல் . சுக்கிலம் - வெண்மை , இந்திரியம் , 
சீரம் - மரவுரி , ( இரா ) கலப்பை . சுக்கை - நட்சத்திரம் , மாலை . 
சீருணம் - செம்பு , ( சேது ) சுகம் - இன்பம் , இன் பங்கொடு 

ப்பது , கிளி , மகிழ்ச்சி . 


சு 


* 


சுகரம் 


அஉ 


சுரம் 


சுை 


அழகி . 


யானை . 


சுகரம் - சுகமாய் முடிக்கத்தக் சுதன்மை - இந்திரசபை . (சேது ) 

சுதாகரன் - சந்திரன் , கருடன் . 
சுகிர் - உட்டுளைப்பொருள் . 

தை -சுடுசுண்ணச்சாந்து , மகள் , 
சகிர்தல் - கிழித்தல் . (சிந்தா ) அமிழ்து , உதைகாற்பசு , நீர் . 
சுகுமாரம் - மென்மை , இனியது . சுந்தரம் நன்மை , (சிந்தா )) 
சுங்கம் - ஆயவரி . 
சுங்கன் - சுக்கிரன் . ( பிங் ) சுந்தரி - பெண் , இந்திராணி , 
சுசி - சுத்தம் , கோடைகாலம் , 
( பிங் ) நெருப்பு , வெண்மை, சுநாசீரன் - இந்திரன் . 
சந்திரன் . 

சுப்பிரதீகம் 

வடகீழ்த்திசை 
சுசுந்தரி - மூஞ்சூறு . 
சுட்கம் - உலர்ந்தது , உலர்தல் . சுப்பிரம் - வெள்ளி , சந்தரும் , 
சுட்டு - நல்லது , குறிப்பு . வெண்மை . 
சுடர் - நெருப்பு , ஒளி , விளக்கு, சுபக்கம் - தன்பக்கம் . 

சந்திரன் , சூரியன் , தீச்சிகை. சுபம் - நன்மை . மோட்சம் , தரு 
சுடலையாடி - சிவன் . 

மம் . 
சுடிகை - சுட்டி , கிரீடம் , உச்சி . சுபாசுபம - நன்மை தீமை . 
* சுடு மண் - செங்கல்லு . ( சில ) சுபாவம் - இயற்கை . 
சுடுவல் - இரத்தம். ( திவா ) சும்பகம் - ஊசிக்காந்தம் . 
சுடுவு - சும்மாடு . ( சூடா ) * சும்புளி - சுருக்கம் . ( இரா ) 
சுண்டன் - மூஞ்சூறு , சதயம் . * சும்புளித்தல் - சுருங்கல் , கூசு 
* சண்டாலி - யானை . ( பில் ) தல் . ( இரா ) 
சுண்டி - கள்ளு, வேர்க்கொம்பு . சும்மை - ஊர் , சுமை ,ஒலி , நாடு . 
* சுண்டுதல் - வற்றுதல் . ( இரா ) சுமடு - அறிவின்மை, சும்மாடு . 
* சுண்டை யானையின்கை, * சுமடர் - மூடர் . ( இரா ) 
கள் 

சுமநசம் - புட்பம் , கோதுமை . 
* சுண்ணம் 

மணிபொன் கர்ப் சுமாலி - கள்ளு. ( சூடா ) 
பூரம் முதலியவைகளைப் பனி சுமையடை சும்மாடு . 
நீரிலும் புழுகிலும் நனைத்துற சுரகுரு - வியாழன் . ( பிங் ) 
வைத்து இடித்தெடுக்கும் பரி சுரத்தல் - ஊறுதல் , பயத்தல் . 
மளப்பொடி , பொடி , சுண் சுரதம் - புணர்ச்சி , அன்பு . 
ணாம்பு . 

சுரநதி - கங்கை . ( சேது ) 
சுணங்கு தேமல் . 

சுரபி - பரிமளம் , வசந்தகாலம் , 
சுத்தி - சங்கு , தலையோடு . 

அழகு , பொன் , மகிழமரம் , 
சுதம் - அழிவு , போதல் . 
சுதரிசநம் - கண் .எணாடி , சக்கரம் . 

* சுரபுரசிந்து 
சுதன் - மகன் , அழிவுடையவன் . சுரம் - அருநெறி , காடு , பாலை 


மல்லிகை . 


- 


கங்கை . 


சுரன் 


சுற்றல் 


கள்ளு . 


நிலம் , வழி , வெப்புநோய் , சுவப்பிரம் - நரகம் , பாதலம் . 

சுவயம்வரம் - தானேவரித்தல் , 
சுரன் - தேவன் , சூரியன் , பண் * சுவர்க்கம் - தேவுலகம் , முலை , 
டிதன் . 

சுவல் 

தோளின் மேல் , பிடர் , 
* சுராசன் - நல்ல அரசன் . மேடு . 
சுராட்டு - நல்ல அரசன் . ( சப்த ) சுவலன் - நெருப்பு , ( பிங் ) 
சுராபகை - கங்கை . ( சப்த ) சுவலை - அரசமரம் . 

. 
சுராலயம் - மேருமலை , தேவுலகம் . சுவவு - பறவையின் மூக்கு , மூஞ் 
சுரிகை - உடைவாள் , ( இரா ) 
கவசம் . 

சுவனம் கனவு , ( சேது ) ஒலி . 
சுரியல் - ஆண்மயிர் , பெண் மயிர், சுவாகதம் - கிளி , நல்வரவு . 

நீர்ச்சுழி , சுரிதல் . ( பிங் ) * சுவாத்தியம் ஆரோக்கியம் , 
சுருக்கு - சுருக்கம் , நெய்த்து மகிழ்ச்சி . 
டுப்பு . 

* சுவாதவாதம் - மூச்சுக்காற்று , 
சுருக்குதல் கட்டுதல் , ஒடுக்குதல் . சுவாமி - கடவுள் , சிவன் , அதி 
சுருங்கை - மதகு , நுழைவாயில் . பதி , அரசன் , முருகக்கடவுள் 
* சுருதி - வேதம் , காது , கேள்வி சுவார்த்தம் - தன் பொருட்டு . 
யறிவு . 

சுவிகை - கள்ளு . ( பிங் ) 
சுரும்பு - வண்டு , ஆண்வண்டு . சுவீகாரம் - அங்கீகாரம் . 
சுருவை - நெய்த்துடுப்பு . 

சுவேதசம் வேர்வையிற்பிறப் 
பொய் , ( சிந் ) மூட்டு 
வாய் , ( கலி ) கள்ளு , பசுவின் சுவேதம் - வெண்மை , வேர்வை , 
முலை , உட்டுளை . 

சுவேதவாகநன் - அருச்சுனன் 
சுரோணிதம் - இரத்தம் சுழல்படை - வளைதடி . 
சுரோத்திரம் - காது , கேள்வி . சுழிகுளம் - ஒருசித்திரகவி . 
சுல்லி அடுப்பு , மடைப்பள்ளி. சுழியல் - ஆண்பெண் மயிர், சுருள் . 
சுல்லு . - வெள்ளி . 

சுழுத்தி - ஆன்மாவுக்குரிய ஓர 
சுல்வம் - தாமிரம் . ( சேது ) 
சுலபம் - நன்குபெறத்தக்கது . சுழுனை - சுழுமுனை நாடி . 
சுலாவுதல் - சுற்றுதல் , சுழுமுனை - இடைநாடிக்கும்பிங் 
சுலோகி - கள்ளு . ( பிங் ) கலைநாடிக்கும் இடையிலுள்ள 
சுவர்ணம் - பொன் , நன்னிறம் . ஒரு நுண்ணியநாடி. ( சப்த ) 
சுவத்தம் - நோயின்மை , சுள் - கருவாடு ,( கந் ) மெல்லியது . 
* சுவத்திகம் - மேழி . ( திருவி ) சுள்ளி - அனிச்சம் , ஆச்சா , சிறு 
சுவதந்திரம் - சுவாதீதம் . 

கம்பு . 
* சுவப்படும் - நித்திரை, படு சுள்ாை - மட்கலஞ்சுடுஞ்சூளை . 

சுற்றல் - உடுத்தல் , சூழுதல் , 


சரை 


வத்தை . 


க்கை . 


சுற்று 


சூருவ 


சுனகன் 


ணம் . 


சுற்று - பக்கம் . ( இரா ) வட்டமா சூது - உபாயம் . ( சிந் ) 
யோடல் , மதில் . 

சூது - மகன் , தம்பி , சூரியன் . 
* சுறவுக்குழை - மகரவாயணி . சூர் - அச்சம் , துன்பம் , நோய் , 
சுறுக்கொளல் - சுருளல் . ( இரா ) 

சுருளல் . ( இரா ) தெய்வம் , கொடுமை . 
நாய் . 

சூர்த்தல் - அச்சங்கொடுத்தல் , 

சுழலல் . 

சூர்ப்பம் - சுளகு , ஒரளவு . 
* சூக்கம்- நுண்ணியது . ( திருவி ) சூர்ப்பு - கொடுந்தொழில், அச் 
* சூக்குமதரம் - அதிகநுண்மை . சம் . 
சூக்குமம் - வஞ்சகம் , அற்பம், சூரணம் - கருணைக்கிழங்கு , சுண் 

அணு , நுண்மை . 
சூகரம் - பன்றி , ஒருவகைமான் . சூரத்துவம் - வீரம். 
* சூசகம் - காகம் , நாய் , பூஞை . சூரரமகளிர் - 

தெய்வப்பெண் 
சூசரும் - அறிவிப்பு, அபிநயம் . 

கள் . ( பிங் ) 
சூசி - ஊசி , தருப்பை . ( சப்த ) சூரல் - சூரைப்பூ , ( குறி ) பிர 
சூசுகம் - முலைக்கண் . 

ம்பு . ( சேது ) 
சூட்டு - நுதலணி , சுட்டது . 

சூரன் - சூரியன் , வீரன் , நாய் . 
சூடகம் - கைவளையல் , 

* சூராட்டி - படிமத்தாள் . 
சூடம் - தலை , சிவன் சடை . சூரி - காடுகாள் , காளி, பண்டி 
சூடாகரணம் - குடுமிவைத்தல் , தன் . 
சூடாமணி - முடிமணி . சூரியன் - சோழன் , ஆதித்தன் . 
சூடிகை முடி . ( பார ) 

சூல் - கருப்பம் . ( சேது ) 
சூடை - முடி , மயிற்சிகை , தோ சூலம் - இரேவதி நாள் . 

ளணி , ஆபரணம் , கிணறு . ( சப் ) சூலி - சிவன் , காளி , கருப்பவதி .. 
* சூடைக்காசு - சூடாமணி . சூலுதல் - தோண்டுதல் . ( சிந் ) 
* சூத்திரதாரன் - கூத்தாட்டு சூழ்ச்சி - ஆராய்வு , உபாயம் . 
பவன் . 

சூழல் - ஆராய்தல் , இடம் . 
சூத்திரம் - சொற்ப எழுத்தமை சூழி - நீர்நிலை , முகபடாம் ,உச்சி . 
ந்த சொற்றொடராய்ப் பற்பல சூள் - ஆணை , சபதம் . 
பொருள்களை அடக்கி வரும் சூளாமணி - முடிமணி . 
நூற்பா, நூல் , நியாயம் .. 

சூளிகை - யானைச்செவியடி, செய் 
சூதநம் - அழித்தல் , அங்கீகாரம் . 

குன்று , மேல்வீட்டின் முகப்பு , 
சூதம் - மாமரம் , வண்டு, பாவம் . 

வீட்டினுச்சி . 
* குதன் - தேர்ப்பாகன் , புகழ் சூளை - வேசை , மட்கலஞ்சுடு 
வோன் , பாணன் , பாகஞ்செய் மிடம் . 
பவன் . 

சூறல் - தோண்டுதல் . ( பார ) 
சூதிகை - பிள்ளைப்பெற்றவீடு . சூறாவளி - சுழல்காற்று . ( கந்த ) 


சூறை 


அரு 


செம்மு 


செந்து 


சூறை - கொள்ளை , சுழல்காற்று . செண்டாயுதன் - மாசாத்தன் . 
* சூறையாடல் கொள்ளையா செண்டு - பந்து , குதிரைசெலுத் 
டல் . ( தணி ) 

தும்வீதி , பூஞ்செண்டு . 
சூறைகோடல் - கொள்ளையாடல் . செண்ணம் - வடிவு . ( இரகு ) 
சூன்றல் - தோண்டுதல் . செதிள் - தூள் , ( சிந் ) தோல் ,. 
சூனர் - ஊன் விற்பவர் . செதுக்கு - வாடல் . ( பெரு ) 
சூனியம் - இன்மை , பாழ் , குறை செதுக்கை -- உடற்றழும்பு . 
வு , ஆகாயம் . 

* செதுத்தல் - சீவுதல் . ( சிந் ) 
செதும்பு - சேறு , பொல்லாநிலம் . 

* செதுமொழி பொல்லா 
செக்கர் - சிவப்பு , செவ்வானம் . மொழி . ( கலி ) 
செகில் - தோள் , ( பொரு ) தோ * செதுவது - அழிந்தது . ( தணி ) 
ண்மேல் . 

செந்தாது - பொன் . ( இரகு ) 
செகுத்தல் - அழித்தல் , கொல் செந்தினை - கம்பு , சிவந்ததினை . 
லல் . 

செந்தீவண்ணன் - செவ்வாய் . 
செங்கண்மா கரடி , ( உரிச் ) 

அணு, பிராணி , உயிர் , 
செங்கதிர் - சூரியன் . ( பிங் ) செந்நீர்- இரத்தம் , புது நீர் . ( சிந் ) 
செங்களம் போர்க்கள 

ளம் . செப்படிப்பவர் - செப்படிவித் 
செங்கீரையாடுதல் - சிறுபிள்ளை தைக்காரர் . ( பார் ) 
கைகால்களை ஊன்றித் தலைவி செப்பம் - வழி , நடுநிலை ,செவ்வை , 
மிர்த்தாடல் . 

தெரூ. ( பிங் ) 
செங்கை - திருவாதிரை . செப்பு - வார்த்தை , மறுமொழி , 
செங்கொல் - பொன் . ( சிந் ) செம்பால் - இரத்தம் . ( பிங் ) 
செங்கோடு - செருந்திமரம் . * செம்புனல் - இரத்தம் . ( கந் ) 
செங்கோல் - நீதி , செவ்விய * செம்புணீர் - இரத்தம் . ( பார ) 
கோல் . 

செம்புலம் - போர்க்களம் , பாலை 
செங்கோற்கடவுள் - இயமன் . நிலம் . 
செச்சை - சந்தநக்குழம்பு, சட் செம்பொருள் - கடவுள் . 

டை , வெள்ளாடு , வெட்சி . செம்மணி மாணிக்கம் . ( பார ) 
செஞ்சாலி - செந்நெல் . செம்மல் - தருக்கு , ( வள் ) பெ 
* செஞ்செவ் - செப்பம் . ( இரா ) ருமை , வலி , பழம்பூ , பெருமை 
செஞ்சொல் - எளிதிற்பொருள் யிற் சிறந்தோன் , மகன் . 

பயக்குஞ்சொல் , செந்நெல் . செம்மாத்தல் -இறுமாந்திருத்தல் , 
செட்டி - முருகக்கடவுள் . வீற்றிருத்தல் . 
செடி 

ஒளி , பாவம் , குணமி செம்மாப்பு - இறுமாப்பு , வீற்றி 
ன்மை . ( பிங் ) 

ருக்கை . 
* செண்டாடல் - பந்தாடல் . * செம்முதல் - மூடுதல் . ( இரா ) 


செம்மை 


அசு 


சேட்படு 


தல் . 


செம்மை - சிவப்பு , செவ்வை , செற்றலர் - பகைவர் . 

தலைமை , பெருமை . செற்றார் - பகைவர் . ( பிங் ) 
செய் - வயல் , செய்தல் . செற்றுதல் - பின்னுதல் , நெருங் 
செய்தி - காரியம் , ஒழுக்கம் . கல் . 
செய்யல் - சேறு , ஒழுக்கம். செற்றை - சிறு தூறு . ( பெரு ) 
* செய்யவன் செம்மையுடை செறல் - கோபம் , கொலை . ( சிந் ) 
யான் . ( கந் ) 

* செறிஞர் - உறவர் . ( இரா ) 
செய்யாள் - இலக்குமி . ( பிங் ) செறித்தல் - அடைத்தல் . ( புற ) 
செய்யுள் - பாட்டு , வயல் . 

செறிதல் - நெருங்குதல் , பொரு 
செயலை - அசோகமரம் . ( திருமு ) ந்தல் , மிகுதல் . 
செயிர் - கோபம் , குற்றம் . * செறிப்பு - அடக்குதல் . ( வெண் ) 
* செயிர்ப்பு - குற்றம் . ( செந் ) செறிவு - நெருக்கம் , மிகுதி , அட 
செயிரியர் - பாடன் மாந்தர் . ங்குதல் . 
செரு - யுத்தம் . ( சேது ) செறு - வயல் , சிறுவயல் . 
செருக்கு - அகங்காரம் , களிப்பு . செறுத்தல் - கொல்லல் , கோபித் 
செருத்தல் - முலை மடி . ( சிங் ) 
செருந்து - செருந்தி . ( வாண ) செறும்பு - பொருக்கு , ( இரா ) 
* செருமகள் - துர்க்கை . (வாண ) தணியாக்கோபம் . ( சிந் ) 
செல் - இடி , மேகம் , கறையான் . சென்னி- தலை , சோழன், பாணன் . 
செல்லல் - போதல் , துயர் . 

* செனகன் - பிதா . ( பார ) 
செல்வன் - அரசன் , மகன் . * செனனி - தாய் . ( பார ) 
செல்வி - மகள் , இலக்குமி . 
செலவயர் தல் - போதல் . 
* செலவழுங்கல் - போக்கொழி சே - எருது , அழிஞ்சின் மரம் . 
தல் . 

* சேக்குதல் -கிடத்தல் , தங்கல் . 
செலவு - செல்வம் , ( பார ) வழி , சேக்கை - சயநம் , தழும்பு , முலை . 
போதல் . 

சேகண்டி - சேமக்கலம் . 
செவ்வி - தக்ககாலம் , (வள் ) கா சேகரம் - தலை , முடி , மாமரம் . 

லம் , பருவம் , அழகு . * சேகிலி - வாழை . ( பிங் ) 
* செவ்வெனல் -சிவத்தல் . ( சில ) சேகு - வயிரம் . ( கந் ) 
செவிட்டல் - அழித்தல் . ( பிங் ) சேகை - சிவப்பு . ( கந் ) 
* செவிமடுத்தல் - கேட்டல் . 

சேட்டன் - மூத்தோன் . 
செவிலி - அக்காள் , வளர்த்த தாய் . சேட்டை - தொழிற்படல் , மூ 
செழியன் - பாண்டியன் . ( திருவி ) தேவி , முன்பிறந்தவள் , விசா 
செழுமை - அழகு , கொழுப்பு , கம் , சுளகு , பெருவிரல் . 
மாட்சிமை . 

* சேட்படுத்தல் - தூரப்போக் 
செற்றம் - தணியாக்கோபம் . 

கல் , 


சேடம் 


அஎ 


சொன்னல் 


மாலை . 


ஏணி , 


சேடம் - மிச்சம் . ( சேது ) * சேர்விடம் - துயிலிடம் ( பிங் ) 
சேடன் - பெரியோன் , ( சிந் ) சேர்வு - திரட்சி , வீடு , ஊர் . 

இளை ஞன் , அடிமை , தோழன் . சேரலர் - பகைவர் . 
சேடி - தோழி , வித்தியாதரரு சேவகம் - யானை துயிலிடம் , வி 
லகு , இடையர்வீதி . 

ரம் , கூலித்தொழில். 
சேடித்தல் - மிஞ்சிநிற்றல் . சேவல் - காவல் , கோழி . 
சேடு - அழகு , திரட்சி , நன்மை , * சேவை - வழிபாடு , தொண்டு . 
பெருமை . 

சேறு - விழா , இனிமை , தேன் . 
* சேடெறிதல் - சேறாக்கல் . சேனம் - பருந்து . ( திருவி ) 
சேடை - மாக்காப்பு , நிர்மாலிய 

சை 
சேண் - மலையினுச்சி , நீளம் , உய சைங்கிகேயன் - இராகு . ( சப்த ) 

சைசவம் - இளமை . 
ர்வு , ஆகாயம் , தூரம் . 
சேணம் - கல்லணை , மெத்தை . 

சைத்தியன் - சுக்கிரன் . ( பிங் ) 
சேணி வரிசை . 

சைத்திரரதம் - குபேரன் சோலை . 
சேத்தல் - சிவத்தல் , துயிலல் , சைதந்நியம் - அறிவு . 
தங்கல் . 

சைந்தவம் - குதிரை. 
சேத்திரம் - உடம்பு ,வயல், தலம் . சையம் - மலை , கல்லு . 
சேத்து - ஐயம் , கருத்து , ஒப்பு , சையோகம் - புணர்ச்சி . 
சிவப்பு . ( பிங் ) 

சைலம் - மலை . ( திருவி ) 
சேதகம் - சேறு , செந்நிறம் . * சைவரல் - இகழ்வுறல் . ( சங்கற் ) 
சேதநம் - அறிவுடைப்பொருள் , சைவலம்-பாசி , தாமரைத்தண்டு . 
வெட்டுதல் . 

சொ 
சேதா - செந்நிறப்பசு , செயிப் 
பவன் . 

சொக்கு - அழகு , பொன் , மய் 
சேதாரம் - மாமரம் . ( பிங் ) 
சேதித்தல் - அறுத்தல் , வெட்டல் . * சொட்டை - குறும்பிடி. 
சேதிமம் - தேவர்கோவில் . * சொத்து - பொருள் . ( இரா ) 
சேது - நீர்தடுக்கும்வரம்பு , சிவ சொம் - பொருள் . 
ப்புநிறம் . 

சொரிதம் - நலிதல் . ( திருவி ) 
சேந்தன் - முருகக்கடவுள் . சொல் - நெல்லு , புகழ் . ( சிந் ) 
சேமம் - காவல் , நன்மை . * சொல்லாடல் - சொல்லல் . 
சேய் - இளமை , புதல்வன் , நீளம் , சொலித்தல் - இடந்திடல் , ஒளிர் 

செவ்வாய் , சிவப்பு . ( பிங் ) 
சேய்மை - தூரம் , நீளம் . சொன்றி - சோறு . ( சேது ) 
* சேர்ப்பர் - பரதவர் . ( தணி ) சொன்னம் - பொன் . ( சேது ) 
சேர்ப்பு - கடற்கரை . ( புற ) சொன்னல் - சோளம் . ( தணி ) 


தல் . 


அ அ 


ஞாதம் 


- 


சோமம் - ஆட்டாங்கொடி , வாயு , 

நீர் , அமுதம் . ( சப்த ) 
சோ - மதில் . (விநா ) 

சோமன் சந்திரன் , சிவன் . 
சோகம் - , 
திரட்சி , சோம்பல் , * சோமன்புத்திரி 

* சோமன்புத்திரி - நிருமதை 
துயர் , தயை . 

யாறு . 
சோகாத்தல் - துயருறல் . ( வள் ) சோர்தல் - வடிதல் , ( புற ) தளர் 
சோதித்தல் - துயருறல் . ( சித ) 

தல் , சொரிதல் . 
* சோகிதர் - துயருற்றவர் . சோரம் - களவு . ( பார ) 
சோகு - பிசாசம் . ( சூடா ) சோரி - இரத்தம் . ( சேது ) 
சோடசம் - பதினாறு . 

சோனை - திருவோணம் , விடா 
* சோடணம் - வறட்டு தல் . 

மழை 
* சோடை - வறட்சி . ( தணி ) 

சௌ 
சோணம் - சிவப்பு , அக்கினி . 

* சௌகரியம் 

ஆயாசமின்றி 
சோணிதம் - இரத்தம் , சிவப்பு . 

முடிக்கத்தக்கது . 
* சோத்தம் - அஞ்சலி . ( திருக் ) 

| சௌசம் - சுத்தி . 
சோத்திரம் - காது . 
* சோத்து - அஞ்சலி. (தேவா ) சௌதாமிகி - மின்னல் . 

சொண்டிகன் - கள்விற்பவன் . 
* சோதகன் - ஆகமங்களை அறி 

சௌந்தரி - உமாதேவி , அழகி . 
விக்கும் குரு . ( சைவ ) 
சோதரன் - சகோதரன் . 

* சௌபலன் - சகுனி . ( பார ) 

சௌமியன் - புதன் , சிவன் . 
சோதரி - சகோதரி . 

சௌரி - சனி , கன்னன் , விட் 
சோதனம் - சுத்தி , சுத்திசெய்தல் . 
சோதனி - துடைப்பம் . (சேது ) 

சௌரியம் 
* சோதனை இலக்கியத்திலே 

சௌளம் - குடுமிவைத்தல் . 
இலக்கணம் உண்டோ இன் 
றோ என்றாராய்தல் , ( திருவி ) 
பரீக்ஷை . 

ஞமலி - நாய் , மயில் , கள் , 
சோதி - ஒளி , சூரியன் , சிவன் , ஞரலல் - முழங்கல் . (திருமு ) 
இரவெரிமரம் , அருகன் . 

* ஞலவல் - நுளம்பு . ( பிங் ) 
* சோதியான் - சூரியன் . ( இரா ) 
சோபாம் - பல்லாண்டு , ஒளி , 

ஞா 
தாமரை , வாழ்த்து , நன்மை . ஞாங்கர் - முன் , ( தொல் ) பக் 
சோபாநம் தாழ்வாரம் , கற் கம் , வேல் . 
படி , படி . 

ஞாஞ்சில் - கலப்பை . ( சேது ) 
* சோபாலிகை - வெண்ணொச்சி , ஞாட்பு - யுத்தம் , பாரம் . ( சேது ) 
அடம்பு . ( திவா ) 

ஞாதம் - அறிவது , ( பார ) அறி 
சோபை அழகு , ஒலி . 

யப்பட்டது . (சப்த ) 


டு 
ணு . 


- கள 


களவு , வீரம் . 


- 


- 


ஞாதி 


அக 


தங்கல் 


ஞொ 


ஞாதி - பிதாவழிச்சுற்றத்தான் . ஞெரேலெனல் - விரைதல் . ( கந் ) 
ஞாதியர் - பிதாவழிச்சுற்றத்தார் . ஞெலிகோல் - கடைகோல் . 

ஞா திரு - அறிபவன் . ( சப்த ) ஞெலிதல் - கடைதல் . ( பெரு ) 
* ஞாநசாதநம் - இந்திரியம் . ஞெள்ளல் 

பள்ளம் , தெரு , 
ஞாநம் - அறிவு . 

மேன்மை , ( பி ) சோர்வு . ( திவா ) 
* ஞாநமயன் - கடவுள் . 
ஞாநன் - பிரமா . ( பிங் ) 
ஞாநி - மெய்யுணர்வுடையவன் ,, 

ஞேயம் - அறியப்படும்பொருள் . 
பிரமன் , அருகன் . 
* ஞாபகம் - அறிவிப்பது , அறிவு . ஞொள்கல் - குலைதல் . ( பிங் )) 
* ஞாபநம் - அறிவிப்பு . 

ஞொள்குதல் - சோம்புதல் , அலை 
* ஞாய் - தாய் . ( கலி ) 

தல் , இளைத்தல் . 
ஞாயம் - நியாயம் . ( பார ) 
* ஞாயர் - தாயர் . ( கலி ) 

த 
ஞாயில் - மதிலுறுப்பு . ( சேது ) தக்கர் - நிபுணர் , தளர்வில்லா 
ஞாலம் - பூமி . ( கந் ) 

தவர் , காரியம் முடிக்குந்திற 
* ஞாலுதல் - தொங்கல் , ( சிந் ) 

லோர் . ( இரா ) 
வீழ்தல் . ( புற ) 

தக்கிணம் - தெற்கு , வலப்பக்கம் . 
* ஞாழல் - ஞாழன் மரம் , கோ தக்கிரம் - மோர் . ( சூடா ) 
ங்கு . ( திவா ) 

தகடு - புறவிதழ் , ( புற ) இலை , 
ஞாளி - கள் , நாய் . ( சூடா ) இலைபோன்ற மெல்லிய வடிவு . 
ஞாளிகம் - வள்ளைக்கொடி . தகண் - தடை . ( சிந் ) 
வைரவன் . 

தகர் - மேட்டுநிலம் , ( புற ) ஆடு . 
ஞாற்சி - தொங்குதல் . 

தகரம் - தகரமரம் , மயிர்ச்சாந்து . 
D 

* தகல் - தடை . ( பார ) 
ஜிமிர்தல் - ஒலித்தல் . 

தகவு - நடுநிலை , குணம் , அருள் . 
ஞிமிறு - வண்டு, பொன்வண்டு. தகுணிதம் - வாச்சியம் . 

தகுதி - நடுவுநிலை , குணம் , ஒழுக் 

கத்தாலுயர்தல் , உரிமை . 
ஞெகிழம் - சிலம்பு , ( சில ) ஓசை தகுவர் - அசுரர் . ( கந் ) 
செய்தளை . 

தகை - அழகு , அன்பு , ( உரிச் ) 
ஞெ AN - சிலம்பு , நெருப்புக் அருள் , பெருமை , குணம் , 

கொள்ளி , தீக்கடைகோல் . தடை , கூறுபாடு . 
* ஞெமலல் - பரத்தல் . ( புற ) தகைதல் - தடுத்தல் . ( பார ) 
ஞமிர்த்தல் - முரித்தல் . 

தகைமை அழகு , குணம் , பெ 
ஞெமிர்தல் - பரத்தல் , முரிதல் . 

ருமை . 
ஞெமுங்கல் - அழுந்து தல் . * தங்கல் - அடங்கல் . ( வள் ) 


- 


ஞாளி 


யூர்தி 


ஞெ 


- 


தசகண 


கல 


தந்தம் 


சாலை , 


டல் . 


* தசகண்டன் - இராவணன் . தடித்து - மின்னல் . ( கந்த ) 
தசநம் - பல்லு , கவசம் . ( சப்த ) தடிதல் - வெட்டல் , குறைத்தல் . 
தசம் - பத்து . ( இரகு ) 

தடிநி - யாறு . ( சப் ) 
* தசமுகந்தி - கங்கை . ( பிங் ) தண்சுடர் - சந்திரன் . ( பிங் ) 
தசும்பு - குடம் , கிடாரம் ,மிடா . தண்ட தரன் - அரசன் , இயமன் . 
தசை - நிலை , ஊன் . ( சிந் ) தண்டம் - சேனை , யானை செல்வழி , 
தஞ்சம் - எளிமை , பற்றுக்கோடு , குதிரை , தண்டித்தல் , திரவிய 

தாழ்வு , துணை . 
* தஞ்சு - பற்றுக்கோடு . ( கம்ப ) தண்டலை - சோலை , தோட்டம் . 
தட்டம் - உண்கலம் , பல்லு , பாம் தண்டனிடல் - வணங்கல் . ( சேது ) 

பின்பல்லு , தட்டு தல் . தண்டாமை - நீங்காமை . 
* தட்டல்- தடுத்தல் , ( புற ) முட் * தண்டாவனம்- தண்டகவனம் . 

* தண்டிலம் - ஓமாக்கினிதாபி 
தட்டி - அரைச்சல்லடம் , (கந்த ) க்கும்பொருட்டுச் சதுரமாக 
காவல் , பரிசை , கதவு . 

மணல்பரப்பிய இடம் . ( இரா ) 
தட்டு - தீங்கு , குற்றம் , பரிசை , தண்டு - ஒந்தி , சிவிகை, வீணை . 
வட்டம் , சுளகு , தடை . 

தண்டுதல் - கோடுதல் , (வெண் ) 
* தட்டு ளுப்பு - தடுமாற்றம் . தணிதல் , நீங்குதல் . 
தட்டை - மூங்கிலைக் கணுக்கணு தண்டுலம் - அரிசி . 
வாகப்பிளந்து கிளியோப்புத * தண்டை - பரிசை . ( தணி ) 
ற்கு ஒன்றிலடிக்குங் கருவி , தண்ணடை நாடு , மருதநிலத் 
( கந்த ) கரடிகைப்பறை , மூங் தூர். ( சேது ) 
இல் , தினைத்தாள் . ( பிங் ) தண்ணம் - ஒருகட்பறை , மழு . 
தடத்தம் - அருகிலிருப்பது ,கரை தண்ணவன் - சந்திரன் . ( பிங் ) 

யிலிருப்பது . ( சப்த ) * தண்பணை - மருதம் . ( நைட ) 
தடம் - விசாலம் , குளம் , மலை, தண்மை - எளிமை , புல்லறிவு , 

டமலைப்பக்கம் , நீர்க்கரை . தாழ்வு . 
* தடவரல் - வளைவு , ( புற ) தட தணத்தல் - பிரிதல் , நீங்குதல் . 
வுதல் . 

தணியல் - கள் . ( ஞானா) 
தடவு - நெருப்பிடுங்கலம் , வளைவு , தத்தம் - கொடுக்கப்பட்டது . 

பெருமை , ஓமகுண்டம் . ( பிங் ) தத்துவம் - உண்மை , பரமான்மா . 
தடறு - படைகளினுறை . (விநா ) தத்தை - கிளி , தமக்கை . ( பிங் ) 
தடா - பெருமை , ( சேது ) மிடா . ததர்தல் - சிதறல் . ( கலி ) 
தடாரி 

பம்பை , உடுக்கை . ததி - கூட்டம் , தயிர். ( பார ) 
தடி - வில்லு , தசை , உடும்பு , ததும்பல் - நிறைதல் . ( பிங் ) 

தண்டாயுதம் , வயல் , மின்னல். ததைதல் - நெருங்குதல் . 
தடித்தல் - பருத்தல் . ( இரா ) தந்தம் - பல்லு , யானைக்கொம்பு . 


தந்தா 


தருமம் 


SIS 


- 


லல் . 


தந்தாவளம் - யானை . ( பார ) * தமை 

புறக்கரணமடக்கல் . 
தந்தி - பாம்பு , யானைமீன் , ( கந்த ) தயக்கம் - விளக்கம் , அசைவு . 

: 
யானை , யாழ் . 

தயங்குதல் - விளங்குதல் , அசை 
தந்திரம் - நூல் , பிரதா நம் , 

தல் . 
சேனை , காரணம் , செல்வம் , தயா - இரக்கம் , அன்பு . ( இரா ) 
வீடு . ( சப்த ) 

தரக்கு - புலி , சிறுபுலி . ( சப்த ) 
தந்திரி - கருமம்முடிப்பவன் , யா தரங்கம் - திரை , துன்பம் . ( கர் ) 
ழ்நரம்பு , சோம்பல் . 

தரங்கிணி 

யாறு . (சப்த ) 
தந்து - நூல் , சந்ததி . ( சப்த ) * தரங்கித்தல் - துயருறல் . 
* தந்துவாயன் - நெய்வான் . 

* தரங்கு - வழி . ( பிங் ) 
தந்தன் - குபேரன் , தரங்கொடு தரணம் - கடத்தல் , தரித்தல் . 
ப்பவன் . 

தரணி - பூமி , சூரியன் , மலை , 
தபதி- தச்சன் , தலைவன் . ( சப்த ) ஓடம் , ( பி ) மருத்துவன் . ( சித் ) 
தபநம் - தாகம் , வெப்பம் . * தரணிபன் - அரசன் . ( பார ) 
தபநன் - சூரியன் , அக்கினி. 

தரம் - வகை , உயர்வு , தலை , பெ ! 
தபநியம் - பொன் . ( சப்த ) லம் , வீரம் , முறை . 
* தபுத்தல் - கெடுத்தல் , கொல் தரளம் - அசைவு , முத்து , ஒளி . 

தராதரம் - மலை , உயர்வு தாழ்வு : 
தபுதல் - கெடுதல் , சாதல் . ( திருவி ) 
* தபுதி - கேடு , சாவு . தராபதி - அரசன் . 
தபுதாரம் - தாரமிழந்தநிலை . தராமரன் - வேதியன் . ( சப்த ) 
தம்பதி - நாயகனும் நாயகியும் . தராய் - பிரமி . ( சிந் ) 
தம்பம்-கபடம் , தூண் , சட்டை . தராவலயம் - பூகோளம் . ( இரா ) 
* தம்பல் - தம்பளம் . ( இரா ) தரிசரும் - கண் , கனவு , கண் 
தம்பலம் - இந்திரகோபம் . ( பி ) ணாடி . ( சப்த ) 
தம்மனை - தாய் , (மணிமே ) தரியலர் - பகைவர் . ( பார ) 
தம்மில்லம் - மயிர்முடி . ( சூடா ) தருக்கம் அறிவுக்குக் கருவி 
தம்முன் - தமயன் . ( பார ) யான ஆராய்ச்சி , அவாய்நிலை , 
தமம் - 

புறக்கரணங்களை யடக் ஊகம் . ( சப்த ) 
கல் , இராகு , இருள் . தருக்கு - செருக்கு , களிப்பு . 
தமர் - சுற்றம் , துளை . ( உரி ) தருணம் - இளமை , புதுமை . 
தமருகம் - உடுக்கு . 

தருப்பணம் - கண்ணாடி , ஓமவி 
தமனகம் - மருக்கொழுந்து . 

றகு . ( சப்த ) 
தமாலம் - இலை , பச்சிலைமரம் . தருப்பம் 

கெர்வம் , அகங்கா 
தமிச்சிரம் - இருள் , கோபம் . 

ரம் . 
* தமித்தல் - தனித்தல். ( புற ) * தருமநூல்-மிருதி நூல் .( இரகு ) 
தமிழ் - இனிமை , நீர்மை . ( பிங் ) தருமம் - நல்வினை , தன்மை , 


- 


தருவி 


தன்னம் 


- 


ராமை . 


- 


தருவி - அகப்பை . ( சிந் ) தழிஞ்சி ஒட்டினர் மேற்சா 
தல் - புணர்ச்சி . ( சூடா ) 
தலம் - இடம் , இலை , பூமி . * தழூஉ - குரவைக்கூத்து . ( மது ) 
தலை - முதல் , முதன்மை , பெ தழை - இலை , பீலிக்குடை , மயி 
தமை . 

லிறகு . 
* தலைக்கீடு - கபடம் , சாட்டு . தள்ளல் - தடுமாறல் , ( இரா ) 
தலைத்தலை - ஒன்றற்கொன்று . பொய் , குற்றம் . 
தலைப்படல் - எதிர்தல் . ( இரா ) தள்ளாடுதல் - அசைதல் . ( இரா ) 
* தலைப்பாடு நேர்படல் , கூ * தள்ளாவாரம் - சோம்பு . ( பி ) 
டல் . ( புற ) 

தளம் - இலை , சேனை , சாந்து , 
* தலைபுலை - உயர்வு தாழ்வு . பூவிதழ் . 
தலைமகன் - கணவன் , தலைவன் . * தளம்பு - அசைவு . ( பார ) 
தலையல் - முதன் மழை , மழைவி தளவு - முல்லை, செம்முல்லை. 
டல் . ( பிங் ) 

தளி - துளி , கோவில் , குளிர் . 
* தலையிழிபு - தாழ்வு . ( சூடா ) தளிகை - உண்கலம் . 
தவ்வுதல் - ஒடுங்குதல் . ( தணி ) * தளித்தல் - பூசுதல் . ( சிந் ) 
தவ்வெனல் - ஒடுங்குதல் , குறை தளிமம் - அழகு , மெத்தை . 
தல் . ( தணி ) 

* தளிர்ப்பு - குளிர்ச்சி . ( இரா ) 
தவ்வை - தமக்கை , மூதேவி . தளை - ஆண்மயிர் , கட்டு , காற்சி 
தவ - மிகுதி , குறைவு . ( திவா ) லம்பு , கயிறு , வரம்பு . 
தவர் - முனிவர் , வில்லு . தளைத்தல் - கட்டுதல் . 
தவல் - கெடல் , ( வெண் ) இறத் தற்பம் - துயிலிடம் , மனைவி . 
தல் , ( புற ) குறைவு . 

தற்பரன் - கடவுள் . 
தவழ்தல் - பரத்தல் . ( சிந் ) தற்போதம் - தன்னறிவு . 
தவளம் - வெண்மை , அழகு . 

தற்றல் - இறுக்குதல் . ( வள் ) 
தவறல் - இறத்தல் , வழுவுதல் , தறி - தூண் , ஆப்பு . 
* தவனம் - வெம்மை . (சேது ) தறுகண் - விரைந்துகொல்லல் , 
தவிசு - மெத்தை , தடுக்கு , பீடம் . ( சிறு ) அஞ்சத்தக்கனவற்றிற் 
தவிர்தல் - தங்குதல் , ஒளிர்தல் . கும் அஞ்சாமை , கொடுமை . 
தழங்குதல் - ஒலித்தல் . தறுகண்மை கொடுமைக்குணம் . 
தழல் - கையாற் சுற்றினகாலத் தன்கு - உள்ளக்களிப்பு . 
துத் தன்னிடம் பிறக்கும் ஒ தன் மம் - தருமம் ,வேதம் . ( பிங் ) 
சையாற் கிளிமுதலியவற்றை * தன் மாத்திரை - விடயம் . 
ஓட்டுங் கருவி , தட்டைகுளி * தன்மிட்டன் - தருமவான் . 
பர் தழலை ” ( கந்த ) கவண் , நெ தன்மை - இயல்பு , இயல்புடை 

ருப்பு . 
தழா அல் - தழுவுதல் . ( மலைபடு ) தன்னம் - அந்பம் . ( சூடா ) 


. 


தனஞ் 


க 


தார் 


சுனன் . 


-- 


பகை . 


தனஞ்செயன் - நெருப்பு , அர்ச் தாடிமஞ்சம் - சத்திக்கொடி , 

தாடிமம் - தாது மாது 

துளை . 
தனம் - பொன் , முலை , தன்மை. தாண்டவம் - கூத்து , தாவல் , 
தனயன் - புதல்வன் . ( சேது ) தாணு - நிலைபேறு , தூண் , மலை , 
தனயை - புதல்வி . ( இரா ) சிவன் . ( பிங் ) 
தனிகன் - செல்வன் . 

தாத்திரி - பூமி , மாதா . 
* தனிசு - கடன் . ( சிந் ) * தாத்துவிகம் - தத்துவசம்பா 
தனிதம் - முழக்கம் . ( பார ) தங்கள் . 
தனு - உடம்பு , வில் , சிறுமை . தாதகி - ஆத்தி . (வாதவூ ) 
* தனுவேதி - வில்வித்தையறிந் தாதன் - அடியவன் , பிதா , 
தவன் . ( பார் ) 

தாதா 

கொடையாளி . 

தாதான்மியம் - பேதமின்மை . 
தா 

தாதி - அடியவள்,செவிலித்தாய் . 
தா - பரப்பு , வலி , வருத்தம் , கேடு , தாது - காவிக்கல் , பொடி , பொன் 

முதலிய உலோகம் , நாடி , 
தாக்கணங்கு - இலக்குமி . ( சேது ) தேன் , 
* தாக்காயணி - உமாதேவி . தாந்திரிகம் - தந்திரசம்பந்தம் . 
தாக்கு - யுத்தம் , எதிர்த்தல் , * தாமி - ஆதாரம் . தாக + இ . 
தாக்குதல் - தாவிப்பற்றல் , வெட் * தாபதநிலை - விதவைவிரதம் . 
டல் , ( புற ) பாய்தல் , அடித் தாபதம் - முனிவர்வீடு . ( சேது ) 
தல் . 

தாபதர் - முனிவர் . ( சிந் ) 
தாகம் - விடாய் , வெம்மை . 

தாபம் - வெம்மை , பிரயாசம் . 
தாங்கல் - பூமி , ( இரா ) குளம் , தாம்பிரம் - செம்பு , சிவப்பு . 
தாங்குதல் . 

தாம்பு - கயிறு , பசக்கயிறு . 
தாங்கி - தாங்குவது , பூண் . தாம்பூலி - வெற்றிலைக்கொடி , 
* தாசரதி - இராமன் . (இரா ) * தாமநி - பசுக்கட்டுங்கயிறு . 
தாசன் - அடியவன் ; பரதவன் . தாமம் - மாலை , பூ , மணிவடம் , 
தாசி - அடியவள் , பரணி நாள் . ஊர் , ஒளி , கயிறு , கொன்றை , 
தாசேரம் - ஒட்டகம் . 

சார்பு , இடம் , பிறப்பு . 
தாட்டாந்தம் - திருட்டாந்தத்தா தாமரசம் - தாமரை , பொன் , 

லே முடிக்கப்பட்டது . தாமன் - சூரியன் . ( பார ) 
* தாட்படுத்தல் - கீழாக்கல் . தாமிச்சிரம் - நள்ளிருள் . ( சப்த ) 
தாட்படை - கோழி . ( கந்த ) தாயத்தார் - தங்குடிச் சுற்றத்தார் . 
தாடங்கம் - காதணி , தோடு , தாயம் - உரிமை , இடம் . ( சப்த ) 
தாடரும் - அடித்தல் , தட்டல் . தாயாதன் - பிதிர்வழியான் . . 
தாடி - விரலுறை , ( சிந் ) மோ தார் - மாலை , பூ , முற்படை , கிங் 
வாய் . 

கிணிமாலை . ( பிங் ) 


தார்க்கி 


திகம்ப 


தாரணை 


- 


* தார்க்கிகன் - தர்க்கசாத்திரி . தாலவட்டம் - யானையின் வால் . 
தார்க்கியன் - கருடன் . தாலவிருந்தம் - விசிறி . 
* தார்த்தராட்டிரர் - திருதராட் தாலிபுலாகநியாயம் - ஒருபானை 

டிரன் புத்திரர் . ( பார ) சோற்றுக்கு ஓரவிழ்பதம் பா 
* தார்மிகன் - தருமசீலன் . ர்ப்பதுபோலக் கொள்ளும் நி 
தாரகம் - பிரணவம் , ஆதாரம் . யாயம் . 
* தாரகன் - கடப்பிப்பவன் . தாலு - நாக்கு . 
தாாகாகணம் - நட்சத்திரக்கூட் தாவடி - யுத்தம் . 
டம் . ( சேது ) 

தாவரம் - சுத்தி . 
தாரகாபதி - சந்திரன் . (பார ) தாவம் - காடு , காட்டெரி . 
* தாரகாரி - முருகக்கடவுள் . | தாவரம் நிலையியற்பொருள் , 
தாரகை - நட்சத்திரம் . 

மலை , உடம்பு , மரம் . 
தாரணம் - தரித்தல் . 

தாவளம் - ஊர் , இடம் . ( பிங் ) 
தாரணி - பூமி . 

தாவுதல் - பரத்தல் , பாய்தல் , 
மனத்தினை ஒருவழி நி செல்லல் , குறைதல் . ( இரா ) 
றுத்துதல் , நியாயநெறி , நிச்ச தாழ் - திறவுகோல் . ( சிந் ) 
யம் . 

தாழ்தல் - விரும்புதல் , தங்கல் , 
தாரதம்மியம் - உயர்விழிவு. தாமதித்தல் , கீழாதல் . 
தாரம் - மனைவி, வெள்ளி , வீணை தாழ்வு - மலையடி , ( சிந் ) இழிவு . 
யினொருநரம்பு , உச்சவிசை, தாழக்கோல் - திறவுகோல் . 
அரும்பண்டம் , தரா , நாக்கு . * தாழம் - தாமசம் , ( தொல் . ) 
தாராதரம் - மேகம் . ( சப்த ) தாழி - சாடி . ( பார ) 
தாராபதி - சந்திரன் . 

தாழை - தெங்கு , தாழைமரம் . 
தாராபந்தி - நட்சத்திரவரிசை . தாள் - பாதம் , முதல் , முயற்சி . 
தாரி - வழி , தரிப்பவன் . ( கந்த தாளாண்மை - முயற்சி . 
* தாரிணி - பூமி , இலவமரம் . தாளி - அநுடம் , பனை . 
தாரு - மரம் , மரக்கொம்பு . தாற்பரியம் சொல்வான் கருத்து . 
தாருணம் - பயம் , துக்கம் . 

தாற்றுக்கோல் - முட்கோல் . 
தாரை - கண்மணி , விண்மீன் , தாறு - இருப்புமுள் , குலை . 
சேரோடல் , கூர்மை , நீரொ தானம் - இடம் , கொடை , வலி , 
ழுக்கு , சிறுசின்னம் , பெரு யானை மதம் , தேவுலகம் . 
மழை , கீர்த்தி , கூந்தற்கமுகு . * தானாகரன் - கொடையாளி . 
- தாலாட்டு . 

தானை - சீலை , ஆயுதம் , சேனை . 
தாலகேது - பலராமன் . ( பார ) 
தாலம் - தட்டு , ( இரா ) உண்க திக்கயம் - திக்கிலுள்ளயானை . 
லம் , பனை , பூமி , நாக்கு , பாக திக்காரம் - நிந்தித்துத்தள்ளல் . 
பாத்திரம் . 

திகம்பரன் - அருகன் , சிவன் . 


தால் 


திகழ்தல் 


கூந 


திரிகடு 


திகழ்தல் - விளங்குதல் . * திந்தாகம் - திக்கியானை . ( இரா ) 
திகாந்தம் - திக்கின் முடிவு . திக் + நாகம் . 
திகிரி - மலை , சக்கரப்படை , வட் * திநகாரி - சூரியன் . ( பார ) 
டம் , தேர் , தேர்ச்சில்லு , மூங் திமேணி - சூரியன் . 
கில் . ( பிங் ) 

* திருமுகம் - உதயம் . ( இரகு ) 
திகை - திசை , தேமல் . ( பிங் ) * திப்பியம் - மேன்மை . 
திங்கணாள் - மிருகசீரிடம் . திமிசு - வேங்கைமரம் . ( சிந் ) 
திங்கள் - மாதம் , சந்திரன் . * திமிதம் - அசைவின்மை . 
* திசாதிசை - திசைதோறும் . * திமிர் - அகங்காரம் . ( பழம் ) 
திசாமுகம் - திக்கு . 

* திமிர்த்தல் - அடித்தல் . { கல்லா ) 
* திசைத்தல் - திகைத்தல் . ( இரா ) திமிர்தல் - பூசுதல் . ( சிந் ) 
திசைமுகன் - பிரமா . திமிரநாசனன் - சூரியன் . (பார 
திட்கல் - அச்சக்குறிப்பு . 

திமிரம் - இருள் . 
* திட்டாந்தம் - உதாரணம் . திமில் - மரக்கலம் , எருத்தின் மு 
திட்டி - கண் , மேடு . 

ரிப்பு . 
* திட்டிவிடம் - கண்ணில் விட திமிலம் - பேரொலி . 

முடைய பாம்பு . ( மணி ) திமிலர் - நெய்தனிலமாக்கள் . 
திட்டை - மேடு , உரல் , திண்ணை . தியக்கம் - கலக்கம் . 
திட்பம் - திண்மை . 

தியாகம் - கொடை ; கைவிடல் , 
திடம் - உறுதி , வலி , கடிநம் . 

தியாச்சியம் - தள்ளற்பாலது , 
* திடுக்கம் - நடுக்கம் . ( இரா ) தியாகம் - மனத்தை வேறுவழி 
திண்டாட்டம் - கலக்கம் . யிலே விடாமற் கடவுளிலே 
திண்ணகம் - செம்மறிக்கடா . நிறுத்துதல் ,சிந்தித்தல் . (சப்த ) 
* திண்ணென வு - உறுதி : ( பெரி ) திரங்கல் - சுருங்கல் ; மிளகு . 
திண்மை - உறுதி , வலி . * திரங்குதல் - உலர்தல் , ( மலை ) 
திணிதல் - நெருங்கள் . ( புற ) சுருளுதல் , திரங்குசெஞ் 
* திணுக்கு - நடுக்கம் . ( இரா ) சடை ( இராமா ) 
திணை - நிலம் , குலம் , ஒழுக்கம் . திரட்சி - கூட்டம் . 
தித்தம் - கைப்பு : 

திரட்டு - திரட்டப்பட்டது . 
தித்திரி - சிச்சிலிக்குருவி . * திரபு - பித்தளை . ( சிவத ) 
தேம் - அசைவின்மை . 

திரம் - நிலைபேறு , உறுதி , மலை , 
திதலை - தேமல் . 

பூமி . 
* தி தனி - தேமல் . ( சலி ) திரயம் - மூன்றன் கூட்டம் . 
திதி - காவல் , நிலைபேறு , அசுர திரவம் - பொசிதல் , 

மாதா , நெறியினிற்றல் . ( சப்த ) திரவியம் - பொன் , பொருள் . 
திந்திடீகம் 

திராவிடம் - தமிழ்மொழி . 
திந்திரிணி 

திரிகடுகம் - சுக்கு திப்பலி மிளகு 


திரிசிகை 


கள் 


திவசம் 


என்னும் உறைப்புப்பொருள் திருட்டாந்தம் - சாத்திரம் , உதா 
மூன்றுங்கூடியது . ( சப்த ) 

ரணம் . 
* திரிசிகை - சூலப்படை . ( இரா ) திருட்டி - கண் , பார்வை . 
* திரித்தல் - திருப்புதல் . * திருணபதி - பனை . ( பிங் ) 
திரிதல் - சுழலல் , வேறுபடல் . ( திருணம் - புல்லு , துரும்பு . 
திரிபதகை கங்கை . 

திருத்தம் - ஒழுங்கு , தீர்த்தம் . 
திரிபலை -கடுநெல்லி தான்றி என் திருந்தலர் - பகைவர் . 

னும் மூன்றுங்கூடியது . ( சப் ) திருந்தார் - பகைவர் . 
திரிபு - செய்யுளிலே அடிதோ திருமரம் - அரசமரம் . 
றும் இரண்டாம் எழுத்துத் திருமலர் - தாமரை . 
தொடங்கிப் பத்துவரையும் திருமறுமார்பன் - அருகன் , விட் 
ஒன்றாயிருக்க அமைக்கும் பிர ணு 
பந்தம் , ஒன்றினை மற்றொன்றா திருமாலுந்தி - தாமரை . 
கத் திரித்துணர்தல் . திருமுதல் - திரும்புதல் . ( இரா ) 
* திரிபுடம் - மல்லிகை. ( சப்த ) திருமுற்றம் - குதிரைவையாளி 
* திரிபுடி - ஒன் றற்கொன்று சம் வீதி . 

பந்தமான மூன்று பொருள் திரை - வெற்றிலை . ( சிங் ) 
கள் . அவை காண்பான் கா * திரைத்தல் - சுருட்டல் . ( புற ) 
ட்சி காட்சிப்பொருள் என் திரையல் - வெற்றிலை , சுருங்கல் . 
பன . திரி - மூன்று . புடம்- திரையன் - நெய்தனிலத் தலைவன் . 

ஒன்றற்கொன்று சம்பந்தம் . திரோதகம் - மறைப்பது . ( சிவ ) 
திரிபுண்டரம் - நெற்றியிலே பூ திரோதாநம் - மறைப்பு . 

சும் விபூதியாலாய முக்குறி . ( * திரோதாநகரி - மறைப்பது . 
திரிபுரம் - முப்புரம் . 

* திரோதாயி - மறைப்பது . 
திரிபுராந்தகன் - சிவன் . ( பிங் ) திரோபவம் - மறைப்பு . 
திரிபுரி - சாறடை . 

* திரோபவித்தல் - மறைத்தல் . 
திரிவு - தவறு . ( வெண் ) * திரௌபதர்- திரௌபதி புதல் 
திரு - நல்வினை , ( சிந் ) இலக்குமி , 

வர் . ( பார ) 
செல்வம் , அழகு, தெய்வவுத்தி . தில்லம் - காடு . ( இரகு ) 
* திருக்கம் - வளைவு . ( இரா ) தில்லை - புலியூர் . 
திருக்கு - கண் , வளைவு , வஞ்ச திலகம் - பிரதானம் , மஞ்சாடிம 
கம் , முறுக்கு . ( இரா ) 

ரம் , நெற்றிக்குறி , திலகக்கலி 
* திருக்குதல் 

முறுக்குதல் , 

த்துறை . 
( சிந் ) முறுக்கிப்பறித்தல் , வ திலம் - எள்ளு, மஞ்சாடி . ( பிங் ) 
-ளைத்தல் . 

திவ்வியம் - அழகு , தேவத்தன் 
திருகுதல் - மீறுதல் , முறுகுதல் , மை , சந்தநம் , ஒளியுள்ளது . 
பறித்தல் , வளை தல் . 

திவசம் - நாள் , சிராத்தம் . 


திவலை 


கூ 


தீவிகை 


திவலை - மழை , துளி . 

| தீட்டுதல் - கோதுதல் , ( புற ) 
திவவு - படி , யாழ்வலிக்கட்டு . 

எழுதுதல் , 
திவளுதல் - அசைதல் , (சிந் ) மெலி தீத்தல் - எரித்தல் . ( இரா ) 
தல் . 

தீத்திரள் - ஊழித்தீ . 
திவா - பகல் . ( இரகு ) 

தீது - குற்றம் , தீமை . 
திவாகரன் - சூரியன் . ( சேது ) தீபகம் - விளக்கு , காரியங்களை 
* திவாந்தம் - சாயங்காலம் . 

விளக்குதல் . 
* திவிதலம் - தேவுலகம் . ( சிவத ) தீபம் - விளக்கு, இரவெரிமரம் , 
திளைத்தல் - ஒருதொழிலை இடை சோதிநாள் , தீவு . 
விடாது பயிறல் , ( சில ) அசை தீபாவலி - தீபவரிசை . 
தல் , ( திருமு ) விளையாடல் , தீபிகை - விளக்கு . ( இரா) 
{ புறநா ) அநுபவித்தல் , நிறை தீம் - இனிமை , தித்திப்பு . 
தல் . 

தீம்பர் - கீழ்மக்கள் . 
திற்றி - தின்னப்படுவது . தீமொழி - சாபம் . 
திறம் - கூறுபாடு , வகை , ( மலை ) தீயர் - வேடர் , கீழ்மக்கள் . 
பக்கம் , ( புறநா ) சுற்றம் , ( சிந் ) * தீயுண்புள் - தழல்விழுங்கிப் 
குலம் , ( சிந் ) யுத்தம் , ( பிங் ) பறவை . ( இரகு ) 
வலி , காரணம் , குறைநரம்பு * தீர்க்கக்கிரீவம் - ஒட்டகம் . 
ள்ளவீணை . 

* தீர்க்க நித்திரை - மரணம் . 
திறம்புதல் - தவறுதல் . ( இரா ) 

தீர்க்கம் - நிச்சயம் , நீளம் . 
திறல் - பகை , வலி . 

தீர்க்காயு - நீண்டவயசு , காகம் 
* தின்மை - தீமை . (இரா ) 

தீர்த்தம் - நீர், சாத்திரம் , யாகம் , 
தினகரன் - சூரியன் . 

தீர்த்தன் - குரு , அருகன் , சிவன் 
தின மணி - சூரியன் . 

தீர்த்திகை - தீர்த்தம் . ( கந் ) 
ன நாதன் - சூரியன் . ( பார ) தீர்தல் - முடிதல், விடுதல் , 
தினவு - சொறி . 

தீர்வு - பிராயச்சித்தம் , முடிவு . 

தீர்வை - கீரி , ( மலை ) பிராயச்சித் 
தீ 

. 
தீ - நெருப்பு , அறிவு , தீமை . * தீர - முற்றாக . ( இரா ) 
* தீக்கிதர் - தீக்கைபெற்றவர் . தீரம் - நீர்க்கரை , உறுதியான 
தீக்குணம் - தீயகுணம் . 

மனநிலை . 
தீக்கை - நியமம் , மந்திரோப தீரன் - பண்டிதன் , வல்லவன் . 

தேசம் , யாகம் . (சப்த ) தீவகம் - பார்வைமிருகம் . ( திரு ) 
தீங்கு - குற்றம் , தீமை . * தீவரன் - கரையான் , ( சப் ) 
தீச்சொல் - பழிவார்த்தை . தீவலஞ்செய்தல் - விவாகம் . 
* தீட்டாமொழி - வேதம் . 

தீவளர்ப்போர் - வேதியர் . 
ட்டு - அழுக்கு , எழுத்து ,சீட்டு . * தீவிகை - தீபம் . (சிந் 


தம் , முடிவு 


தீவிரம் 


கூஅ 


துணிவு 


தீவிரம் - கடுமை , கூர்மை . * துட்டி - மகிழ்ச்சி . ( சிவத ) 
தீவிளி - பசுங்காய் . 

துட்டை - குட்டினி . 
தீற்றல் - உண்பித்தல் . ( சிர் ) * துட்பதம் - தீயவஞ்சகம் . 
தீனம் வறுமை , துயர் . * துடக்குதல் - அகப்படுத்தல் ,, 
தீனன் - வறியவன் , துயராளன் . ( கலி ) கட்டுதல் . 

துடவை - சோலை , தோட்டம் . 

துடி - வேற்றுருவங்கொண்டு கட 
து - சுத்தம் , உணவு . 

விலே நின்ற சூரனுடைய மார் 
துக்கம் - இட்டமல்லாத காரியங் 

பைப் பிளந்து துடிகொட்டி 
களிலே உண்டாகும் மன நிலை , 

முருகனாடிய கூத்து , ஏலம் , 
பீடை , கஷ்டம் . 

அகில் , 

இடைசுருங்குபறை , 
* துக்கரம் - செயற்கரியது . 

காலநுட்பம் , பாலைப்பறை . 
* துக்கிதன் - துக்கமுற்றோன் . தடியடி - யானைக்கன்று . 
* துகத்தல் - கசத்தல் . ( பழம் ) * துடுப்பு - ஓடமியக்குங்கருவி , 
துகள் - குற்றம் , புழுதி . ( பிங் ) 

( இரா ) பூவரும்பு , ( கலி ) 
* துகளிலி - கடவுள் . ( சிவத ) 

அகப்பை . 
* துதிதா - மகள் . ( சப்த ) 

* துடுப்பெடுத்தல் - அரும்பை 
துகிநம் - பனி , நிலவு . 

யுயர்த்தல் , குலைச்செங்கா 
துகிர் - பவளம் . 

ந்தடுடுப்பெடுத்து ” ( கந்தபு ) 
துகில் - பட்டு , சீலை . ( சிந் ) 

* துடுமெனல் - விரைதல் . 
துகிலிகை - எழுதுகோல் . 

வை நெய்யகப்பை . 
* துகூலம் - நுண்ணியசீலை . 

துடைத்தல் - தடவுதல் , ( புறநா ) 
துகைத்தல் - வருத்துதல், ( சிந் ) துடைப்பம் - வாருகோல் . 
உழக்கல் . 

துண்டம் - முகம் , மூக்கு , துண்டு , 
* துங்கதை - உயர்ச்சி . ( கந் ) 

சாரைப்பாம்பு . ( பிங் ) 
துங்கம் - உயர்ச்சி , பிரதாநம் , துண்டன் - கொலைஞன் . ( சேது )) 
மலை . 

துண்டித்தல் - துண்டாக்கல் . 
துச்சம் - இழிபு , வெறுமை , பதர் . துணங்கறல் - இருள் , திருவிழா. 
* துச்சர் - தீயர் . (சிவதத் ) 

துணங்கை - இருகைகளையும் முட 
துச்சில் - ஒதுக்கிடம் , தங்குமி 

க்கிப் பழுப்புடை ஒற்றியாடு 
டம் . (இனி ) 

தல் , 
துஞ்சுதல் 

) - தக்குதல் , ( புற ) துணர் - பூங்கொத்து , பூ , பூக் 
சாதல் , நித்திரைசெய்தல் , நிலை 
பேறு , ( பிங் ) 

துணர்த்தல் - குலைகொள்ளல் . 
* ஆட்கரம் - செயற்கரியது . துணி - சீலை , சோதிநாள் , துண்டு . 
துட்கெனல் - அச்சக்குறிப்பு , * துணியல் - துண்டம் . ( மது ) 
துட்டன் - கீழ்மகன் , பாதகன் . துணிவு - நிச்சயம் , தெளிவு . 


துணுக்கம் 


கூக 


துருவல் 


துணை 


. 


. 


துணுக்கம் - அச்சம் . 

* துயலல் - தூங்குதல் , ( வெண் ) 
அளவு , ஒப்பு , உதவி , 

அசைதல் . ( சிங் ) 

* துயவு - அறிவுவேறுபடுகை. 
துணைவன் சகோதரன் , தோ * துயில் - மரணம் , (வெண் ) 

ழன் . 
துத்தம் - பால் , ஓரிசை , வயிறு . துயிலெடை - துயிலெழுப்பல் . 
துத்தி - படப் பொறி , தேமல் . * துயிறல் - தங்குதல் . ( சிந் ) 
துதி - புகழ்ச்சி , துளை . ( தணி ) துர் - தீமை நிந்தை விலக்கு துக் 
துதைதல் - நெருங்குதல் . 

என்னும் பொருள்களை 
* துந்தம் - வயிறு . ( சப்த ) உணர்த்தும் ஒரு வடமொழி 
* துந்தி - வயிறு . ( சப்த ) யிடைச்சொல் . ( சப்த ) 
துந்துபி - பேரிப்பறை . துர்லபம் - அடைதற்கரியது . 
துந்துளம் - பெருச்சாளி . துரகதம் - குதிரை . 
துப்பு - மெழுகு , பவளம் , ஆயு துரகம் - குதிரை , மனம் . (சப்த ) 
தம் , துணை , வலி , பொலிவு , * துரங்கமம் - குதிரை . ( பார ) 
நெய் , அநுபவம் , சுத்தம் , சிவ * துரத்துதல் - எறிதல் , (வெண் ) 
ப்பு , முயற்சி , நுகர்பொருள் . செலுத்தல் . 
துப்புரவு - அநுபவிக்கப்படும் * துரந்தம்- தவறியமுடிவு . ( சப் ) 
பொருள் . ( நால ) 

துரந்தரன் - பாரஞ்சுமப்பவன் . 
தும்பி - வண்டு , யானை , சுரைக் * துரப்பு - நீக்குதல் . ( இரா ) 
கொடி . ( பிங் ) 

துராசாரம் - தீயொழுக்கம் . 
* தும்புரு - வீணை . ( கல்லா ) துரால் - செற்றை . 
தும்மல் - விடுதல் , தும்முதல் . துரிசு - குற்றம் , துயர் . 
துமானம் - ஆபரணப்பெட்டி . துரிதம் - பாவம் , விரைவு .. 
துமித்தல் அறுத்தல் , துளித் துரியம் - பொதியெருது , சிரேட் 

டம் . 
துமிதம் - துளி . ( இரா ) துருக்கம் - காடு , கோட்டை , 
து முலம் - யுத்தம் , ஒலி . ( சப்த ) குங்குமம் . 

பஞ்சு . ( இரா ) சிம்பு , துருத்தி யாற்றிடைக்குறை: 
( சிந் ) பஞ்சினுனி போல்வது . தோல் . 
துய்த்தல் - அநுபவித்தல் . * துரும்பு - கூளம் . ( பெரு ) 
துய்யது - சுத்தமுள்ளது . துருமம் - மாம் , பாரிசாதமரம் . 
துய்யாள் - சரசுவதி . ( பிங் ) 

துருமோற்பலம் - கோங்கமரம் . 
துயக்கம் - அறிவுவேறுபடல் . துருவம் - ஒப்பு , ( சிந் ) அசையா 
* துயக்கு - துயக்கம் . ( இரா ) நிலை . 
துயரி - யாழினரம்பு . ( சிந் ) * துருவர்ணம் - வெள்ளி . ( சப்த ) 
* துயல்வரல் - அசைதல் . ( கந் ) துருவல் - துருவியபொருள் . 


- 


தல் , 


துய் 


- 


துருவாடு 


துறத்தல் 


துவலை 


துருவாடு - செம்மறியாடு . துவர - மிக . 

( முரு ) 
* துருவு - செம்மறியாடு , துருவு * துவராபதி - துவாரகை . ( பார ) 
தல் . 

மழை , துளி . 
துருவுதல் - கடைதல் , தேடுதல் . துவளல் - வளை தல் , அசைதல் , 
துருவை • ஆடு , செம்மறியாடு . தொடல் . 
* துரூஉ - செம்மறியாடு . ( அக ) * துவற்றல்- துவலைவிடல் . ( தணி ) 
* துரை - மிகுதிப்பாடு , அரசன் , துவன் றல் - நிறைதல் , நெருங்கு 
வேகம் . 

தல் . 
துரோணம் - சரபம் , தும்பை , துவாந்தம் - இருள் , நரகம் . 
வில்லு , காகம் , பதக்கென் துவாரம் - வாயில் . ( பார ) 
னும் அளவு . ( பிங் ) 

துவிசன் - இருபிறப்பாளன் . 
* .ஐரோணி - தோணி . ( சப்த ) துவிதம் - இருவிதம் . 
துல்லியம் - உவமை , ஒப்பு . * துவிவசரும் - இருமையுணர்த் 
துலா - இறைக்கும் மரம் , நிறை துஞ் சொல் . 

கோல் , ஒப்பு , அளவு . ( சப்த ) துவை - புளிங்கறி , ஒலி . 
துலை - ஒப்பு , அளவு . 

துவைத்தல் - ஒலித்தல் . 
* துலையிலி - ஒப்பிலி. ( சிவத ) துவைதம் - இருவிதம் . (சப்த ) 
துவ்வு - அதுபவிக்கப்படும்பொ துவைப்பு - ஆரவாரம் . ( மலை ) 
ருள் . 

* துவைபாயநன் - வியாசன் . 
துவ்வுதல் - உண்ணுதல் . துழனி - ஒலி , பறவையொலி. - 
துவக்கு - உடம்பு , கட்டு , தோல் . துழாய் - துளசி . 
துவக்குதல் - கட்டுதல் . 

துழாவுதல் - கலத்தல் , வெட்டல் . 
துவசம் - துகிற்கொடி , மரவுரி . * துழைத்தல் - பரப்புதல் , (சிலப் ) 
துவசர் - கள்ளுவிற்பவர் . (இரா ) துள்ளல் - ஆடு , கொசுகு . 
* துவஞ்சம் - அழிவு . (சப்த ) * துளக்கம் - வருத்தம் . ( சிந் ) 
துவட்டர் - கம்மாளர் . 

துளங்குதல் அசைதல் , ஒளி 
* துவட்டா - தேவதச்சன் . செய்தல் , தளர்தல் . 
துவந்தனை - பந்தம் , வேதனை . * துளுப்பல் - கலக்குதல் . ( சிந் ) 
* துவநம் - ஒலி . ( பார ) துளும்பல் - அசைதல் , கலங்கு 
* துவரி - ஒலி . ( பார ) 

தல் . 
துவம் - அசையாநிலை . ( கந்த ) துளை - துவாரம் , மூங்கில் , 
துவர் - சிவப்பு , பவளம் , துவர் துற்றி - உண்ணப்படுவது . 
ப்பு . 

துற்று - உணவு , சோ 

ணவு , சோறு . ( நாலடி ) 
துவர்க்காய் - பாக்கு . ( சிந் ) துற்றுதல் - உண்ணுதல் . 
துவர்ப்புக்கொள் துறக்கம் - தேவுலகம் . 

* துறக்கை - துறத்தல். 
* துவர்தல் - முதிர்தல் . (தணி ) துறத்தல் - விடுதல் , நீங்குதல் . 


துவர்த்தல் - 


எல் . 


துறவர் 


காக 


தூரியம் 


தல் , 


தூபம் 


- 


துறவர் - நீத்தவர் , விட்டவர் . * தூக்குறி - தொய்யிற்குறி . 
துறுத்தல் - நெருக்குதல் , திணித் தூகுதல் - அலகிடல் . ( திருவா ) 

தூங்கல் - யானை , அற்பநித்திரை , 
துறுதல் - நெருங்குதல் . தூங்குதல் - செறிதல் , ( புற ) ஆடு 
* துறுவல் - புசித்தல் . ( ஞானா) தல் , சோர்தல் , நாலுதல் , 
துறுமல் - திரட்சி , நெருங்கல் . சோம்புதல் . 
துறுவுதல் - நெருங்குதல் . * தூசம் - யானை கட்டுங்கயிறு , 
துறை - யாறு , கூறுபாடு , வழி , தூசி - முற்படை , குதிரை . 
கடற்றுறை , இடம் , தங்கு தூசு - சீலை , யானை கட்டுங்கயிறு , 
மிடம் , அகப்பொருளுறுப்புக் தூடணம் - நிந்தை . 
களுள் ஒன்று , நூல் . 

* தூடியம் - படங்குவீடு . 
* துறைபோதல் - கரையிற்போ தூணம் - தூண் , அம்புக்கூடு , 

தல் , முற்றக்கற்றுணர்தல் . தூணி - அம்புக்கூடு , ஓரளவு . 
துன் றல் - நெருங்குதல் . தூது - தூதுவளை , ( சிந் ) கோ 
துன்னம் - துளைத்தல் , தைத்தல் . 

டாங்கல் . 
துன்னர் 

தோல்வினையாளர் , தூதுணம் - புறாப்பறவை : ( தணி ) 
தையற்காரர் . 

தூதுவன் - புதன் , தூதன் 
துன்னல் - நெருங்கல் . 

புகை , நறும்புகைப் 
துன்னலர் - பகைவர் . ( இரா ) பொருள் . 
துன்னியார் - அடுத்தோர் . ( வள் ) தூபிகை - கோவிலினுச்சி . 
துன்னுதல் - அணுகுதல் , நெருங் தூம்பு - துளையுடைப் 
குதல் , தைத்தல் . 

பொருள் , வாயில் , மூங்கில் , 
* துன்னெறி - தீயவழி . ( கந் ) மரக்கால், மதகு . ( பிங் ) * . 
துனி - வெறுப்பு , துன்பம் , புல தூமகேது - வால்வெள்ளி, ( இரா ) 
விமுதிர்வு . 

அக்கிநி . 
* துனித்தல் - வெறுத்தல் . ( சிந் ) தூமம் - புகை , மட்கலச்சூளை . 
துனைவு - விரைவு . ( வாண ) தூர் - சேறு , வேர் . ( இரா ) 

தூர்க்கை - பூரநாள் . 
தூ 

தூர்த்தல் - நிறைத்தல் . ( கந் ) 
தூ - வலி ( கலி ) சுத்தம் , பற்றுக் தூர்த்தன் - வஞ்சகன் , சூது 

கோடு , பகை , தசை . ( பிங் ) விளையாடுவோன் , காமுகன் - 
* தூக்கல் - எழுப்பல் . ( இரா ) தூர்த்தை - தூர்த்தஸ்திரி . 
தூக்கு - ஆராய்வு , உறி , துலாம் , தூர்வகம் - பொதியெருது ,சமை 
கூத்து , பாட்டு , ( பிங் ) பாக் 

தாங்கல் . 
களைத் துணித்து நிறுத்துதல் , தூர்வை - அறுகம்புல் . (விரா ) 
( தொல் ) வாச்சியம் . ( சில ) | தூரியம் - எருது , வாத்தியம் , நற் 
தூக்குதல் - ஆராத்தல் , உயர்த்தல் . சீலை , உவகைப்பறை . (பிங் ) 


துளை , 


தூலசரீ 


W02 


தென்கால் 


- 


பினடி . 


தூவல் 


- 


தூலசரீரம் - பஞ்சபூதங்களின் தெரியல் - மாலை , ஆராய்தல் . 

உருத்திரிவாலுண்டாயசரீரம் . தெரிவை - பெண் . 
தூலம் - பருமை , பஞ்சு , ஆகாயம் . தெருட்டுதல் - தெளிவித்தல் ,வற் 
* தூலலிங்கம் - கோபுரம் . 

புறுத்தல் . 
தூலாருந்ததி நியாயம் - பெரியாட் தெருமரல் - மனக்கவற்சி , சுழற்சி , 
சத்திரம் ஒன்று காட்டி அதன் தெருள் - அறிவு , தெளிவு . 
பின் அருந்ததி நட்சத்திரங் தெவ் - பகை , கவர்தல் , யுத்தம் . 
காட்டல்போல பெரும் பொ தெவ்வர் - பகைவர் . 
ருள் காட்டிப் பின்னர் நுண் * தெவ்வுதல் - கவர்தல் . ( தணி ) 
பொருள் காட்டும் ஒரு நெறி . தெவிட்டல் - உமிழ்தல் , ( திவா ) 
துலிகை - எழுதுகோல் . 

தொனித்தல் , குதட்டுதல் , நிறை 
* தூலோச்சயம் யானைக்கொம் வுபெறல் , தங்குதல் . 

* தெவிளல் - திரளுதல் . ( நெடு ) 
தூவத்தி - வாட்படை . தெழித்தல் - அதட்டல் , ஒலித் 

இறகு , துளி , சிதறல் , தல் , கோபித்தல் . ( சிந் ) 
மழை 

* தெழிப்பு - அதட்டல் . ( இரா ) 
தூவி - இறகு , மயிற்பீலி. * தெள்விளி - இசைப்பாட்டு . 
தூற்றுதல் பரப்புதல் , பழி தெள்ளியர் - அறிவுடையவர் . 
கூறல் . 

தெள்ளுதல் - தெளிதல் , கொழி 
தூறு - பற்றை , பழிச்சொல் . த்தல் . 
தெ 

தெளிவு - அறிவு , துணிவு . 

தெற்றி - திண்ணை . ( இரா ) 
தக்கு - தெற்கு . ( பிங் ) 
. 

தெற்றியம்பலம் - சித்திரகூடம் .. 
* தெகிழ்தல் - விரிதல் , ( சிந் ) தெற்றுதல் - மாறுபடல் , பின்னு 
நிறைதல் . 

தல் , பிணங்குதல் , தடுத்தல் . 
* தெட்டவர் - தெளிந்தவர் . 

தெற்றெனல் - தெளிதல் , விரை 
தெட்டு தல் - வஞ்சித்தல் . 

தல் . 
தெட்பம் - பேரறிவு . ( திவா ) தெறித்தல் - துள்ளுதல் . ( புற ) 
* தெட்பு - தெளிவு . ( இரா ) தெறுக்கால் - விருச்சிகம் , தேள் . 
தெண்டிரை - கடல் . ( பிங் ) தெறுத்தல் - நெரித்தல் . 
தெப்பம் - மரக்கலம் . 

தெறுதல் - சுடுதல் , தண்டஞ் 
தெம்முனை - பகைமுகம் . ( கர் ) செய்தல் , ( புறநா ) அழித்தல் , 
தெய்வதம் - தெய்வம் . ( கந் ) கொல்லல் . 
* தெரிசம் - அமாவாசை . தெறுநர் - கொலையாளர் ,பகைவர் . 
தெரித்தல் - எழுதுதல் , தெரி தென் - அழகு , இசை , தெற்கு . 
வித்தல் , சொல்லல் , கொழித் தென்கலை - தமிழ்மொழி . 
தல் . 

தென்கால் - தென்றற்காற்று . 


தெக்கு 


தென்கீழ் 


W0 


தேவவி 


தென்கீழ்த்திசையிறை நெரு தேசு - அழகு , ஒளி , கீர்த்தி , 

ப்பு . 
தென்புலத்தார் - பிதிரர் . தேசோமயம் - ஒளிவடிவம் : 
தென்மலை- பொதியமலை. ( நைட ) தேட்கடை - மூலநாள் : 
தென்றற்றேரோன் - மன்மதன் . தேட்டு - தேட்டம் . 
தென்றி - தென்றற்காற்று , தெற்கு * தேத்தடை - தேன் கூடு . 
தென்னவன் - பாண்டியன் , இய தேம் - இனிமை , இடம் , தேசம் 
மன் . 

தித்திப்பு . 
தென்னவன்கொடி - கயன் மீன் . தேம்பல் பழம்பூ , வாடல் , 
தென்னன் - பாண்டியன் . மெலிதல் . 
தென்னாகம் - பொதிய மலை . * தேய்கை - தேய்தல் . ( இரா ) 
தென்னை - தெங்கு . 

தேய்வை - சந்தனக்குழம்பு . 
தெனாது - தெற்கின் கண்ணது . * தேயம் - தியாநிக்கப்படும்பொ 
தே 

ருள் , ( கந்தபு ) கொடுக்கப் 

படுவது , களவு , இடம் ,நாடு , 
தே - நாயகன் , ( கந்த ) கடவுள் . * தேயன் - திருடன் . ( சிவத ) 
தேக்கிடுதல் - நிறைந்து வழிதல் . தேயு - நெருப்பு , மயக்கம் . ( பிங் ) 
தேக்கெறிதல் - நிறைந்து வழி தேர்ச்சித்துணைவர் - அமைச்சர் . 
தல் . 

தேர்வு - ஆராய்வு , தெளிவு . 
* தேகலி - வாயிற்படி . ( சப்த ) தேரலர் - பகைவர் . 
தேகலி தீபநியாயம் - வாயிற்படி தேரன் - பௌத்தன் . ( வாதவூ ) 
யில் வைத்த தீபமானது உள் தேவகி - கண்ணன் றாய் . 
ளும் புறமுஞ் சென்று இருள் தேவகுரு - வியாழன் . 

. 
போக்குதல் போல ஒரு விட தேவகுலம் - கோயில் . ( ஆசார ) 
யம் நடுநின்று இருபாலும் தேவ தரு - தேவுலகத்துள்ள ஐந் 
பயன்படும் நெறி . 
* தேகி - ஆன்மா. (சப்த ) தேவதேவன் - சிவன் . ( பிங் ) 
* தேங்குதல் - குலை தல் . ( சிங் ) தேவபாஷை - சம்ஸ்கிருதபாஷை 
* தேசன் - குரு . ( சேது ) தேசு * தேவமணி குதிரைக்கழுத் 
டையவன் . 

துச்சுழி . ( இரா ) 
தேசிகம் - அழகு , ஒளி , பொன் , தேவரன் - கணவனுடன் பிறந்த 

திசைச்சொல்லு , ஒருகூத்து . கனிட்டன் . 
தேசிகன் - வேற்றுத்தேசத்தான் , தேவராட்டி - படிமத்தாள் . 
உபாத்தியாயன் , குரு , வணி தேவராளன் - படிமத்தான் , 

. 
கன் . 

* தேவலன் கூலிக்குப்பூசை 
* தேசியம் திசைச்சொற்பிர செய்பவன் . 
யோகம் : 

தேவவிரதன் - வீட்டு மன் , 


- 


- 


தேவாங் 


க 0 


தொண்டை 


டைவை . 


* தேவாங்கம் நற்பணிப்பு தொகுதல் - கூடுதல் , சுருங்கல் . 

தொகுதி - கூட்டம் . 
தேவி- தலைவி , மனைவி , பார்ப்பதி . தொகை - கூட்டம் , சுருக்கம் . 
* தேவு - தெய்வம் . ( சிங் ) தொங்கல் - மாலை , வெண்குடை , 
* தேற்றம் - துணிவு , தெளிவு . மயிலின் தோகை, குடை 
தேற்றுதல் - தெளிதல் , தெளி தொட்டல் - தோண்டுதல் , தீண் 
வித்தல் . 

டுதல் . 
* தேறல் - கள்ளின் தெளிவு , * தொட்டிமை - ஒற்றுமை . ( சிந் ) 
தேன் , தெளிவு . 

* தொடக்குதல் - பிணித்தல் . 
* தேறலான் - பகைவன் .(பார ) தொடர் - நட்பு , ( வள் ) சங்கிலி , 
தேறு - நிச்சயம் , தேற்றுமரம் . கோவை . ( புற ) 
தேன் - வண்டு , கள்ளு, மணம் . தொடர்ப்பாடு சம்பந்தம் . ( வள் ) 
* தேனடை - தேன் கூடு . தொடர்பு - பாட்டு , தொடர்ச்சி . 
தேனர் - திருடர் . 

* தொடல் - பிடித்தல் . ( பிங் ) 
* தேனித்தல் - இனித்தல் . ( தணி ) தொடலை - மாலை , மகளிர்விளை 
தேனு - பசு , களவு . 

யாட்டு . 
தை 

தொடி - கங்கணம் , பூண் , ஒருப 
தைசசம் சத்துவகுணவகங்கா 

லம் , கைவளை , வீரவளை . 
ரம் . 

தொடு - மருதநிலம் , வஞ்சகம் , 
* தைத்தல் - உட்புகுதல் . (இரா ) 

தோட்டம் . 
தைத்தியர் - அசுரர். 

தொடுதல் - இடுதல் , ( கலி ) கட் 
தைத்திரியம் 

டல் , ( வெண் ) தோண்டல் , 
இரண்டாம்வே 
தம் . 

தொடங்கல் . 
தையல் - அழகு , பெண் , தைத்தல் . தொடுதோல் - செருப்பு . 
தைரியம் - வீரம் , கவலையின்மை . 

தொடுப்பு - புறங்கூறல் , கலப்பை . 
தைலம் - எண்ணெய் . 

தொடை - வினா , ( வெண் ) கட்டு , 
தைவரல் - துடைத்தல் , ( பார ) 

தாறு , (சிந்தா ) அம்பு , மாலை , 
தடவுதல் , அநுசுருதியேற்றல் . 

நாணி , யாழ்நரம்பு . 
தைவிகம் - தேவசம்பந்தமுடை 

* தொடையல் - தொடர்ச்சி . 
யது , தேவராற்றாபிக்கப்பட்ட 

தொண்டகம் 

- ஆகோட்பறை, 
இலிங்கம் , தெய்வத்தால் வருந் 

( சிந் ) குறிஞ்சிப்பறை . 
துயர் . 

தொண்டலம் - யானை த்துதிக்கை . 

தொண்டி - நெல்லாலாக்கினகள் . 
தொ 

தொண்டு 
அடிமை , 

பழமை , 
தொக்கு - தோல் , உடம்பு . 
தாகுத்தல் - கூட்டு தல் , சுருக்கு தொண்டை - கொவ்வை ; யானை 
தல் , 


ஒன்பது . 


யின்கை . ( பிங் ) 


தொத்து 


தோய்தல் 


தொத்து-அடிமை , பூங்கொத்து . தொன் மரம் - ஆலமரம் . ( திருவி ) 
* தொத்துதல் -கூடுதல் . ( ஞானா) தொன்மை - உரைவிரவிப்பழங் 
தொந்தம் - தொடர்பு , நெடுங் கதையைப் பொருளாகக் கொ 
கோபம் . 

ண்டு விளங்குஞ் செய்யுள் 
தொந்தி - வயிறு . 

வனப்பு , பழமை . 
* தொப்பி - நெல்லாற் சமைத்த * தொன்று - பழமை . (வெண் 

கள்ளு . ( பெரு ) தொன்னீர் - கடல் . (பிங்க ) 
* தொய் - குற்றம் . (சிந்தா ) 
* தொய்யகம் - தலைப்பாளை . 
தொய்யல் - இளைத்தல் , ( இரா ) தோகம் - அற்பம் . 
இன்பம் , சேறு , உழவு , அகம தோகை - மயில் , மயிற்பீலி, வால் , 
கிழ்ச்சி . 

கொய்சகம் , முன்றானை . 
தொய்யில் - எழுதுங் குழம்பு, * தோசம் - குற்றம் . (சிந்தா ) 
( மது ) தோளிலும் முலையிலும் * தோட்கோப்பு - வழியுணா . 
எழுதுங்கோலம் . 

தோட்டி - காவல் , (வெண் ) கதவு . 
தொல்லை - பழமை , பிரயாசம் . அழகு . 
* தொலைபு - கெடுதல் . ( பெரு ) * தோடஞ்ஞன் - பண்டிதன் . 
தொலைவு - தோல்வி , கேடு . தோடம் - குற்றம் , பாவம் . 
* தொழித்தல் - சிதறல் , கோபி தோடு - குடுமி , ( இரா ) கூட்டம் 
த்தல் , ஆரவாரித்தல் , ( சிந் ) 

( சிங் ) பூவிதழ் . 
தொழு - பட்டி , இரேவதி , தொழு தோண்டுதல் - அகழ்தல் . முகத் 
மரம் , வெப்பு நோய் , மடு . 

தல் . 
தொழுகுலத்தோர் - வேதியர் . தோணாமுகம் - கழியிருக்கை . 
தொழுத்தை - குட்டினி, அடிமை. தோணி - ஒருமரத்தாலாய மித 
தொழுதி - கூட்டம் , திரட்சி . ( சிந் ) வை , ( இலக்கணவி ) மரக்கலம் , 
* தொழும்பு - தொண்டு . ( பெரிய ) அம்பு , மதிலுறுப்பு , இரேவதி . 
தொழுவர் - தொழில்செய்வோர் . * தோணோக்கம் ஒருவரிக்க , 
தொழுனை - யமுனையாறு . 

த்து . ( சில ) 
* தொழுஉ - தொழுவம் . ( கலி ) 

* தோதகம் - வஞ்சகம் , வருத் 
* தொள்கு - சேறு , ( இராமா கி ) தம் . ( சிந் ) 
* தொள்குதல் - துளைத்தல் . * தோது - தொகுதி . ( பாரத ) 
தொள்ளம் - சேறு . 

தோம் - குற்றம் , பாவம் . ( கந் ) 
தொள்ளை - துளை , மரக்கலம் . தோமரம் - இருப்புலக்கை , பெரு 
* தொளி - சேறு . ( பிங் ) 

ஞ்சவளம் . 
தொறு - பசுநிரை , கூட்டம் . * தோய் தயிர் - உறைந்த தயிர் . 
தொறுத்தி - இடைச்சி . ( சிந் ) * தோய்தல் - இறுகுதல் , ( சிந் ) 
தொறுவர் - இடையர் . 

கலத்தல் . 


தோயதரம் 


க்ள் 


நடைக் 


* ந 


- 


* தோயதரம் - மேகம் . ( சப்த ) நக்கன் - சிவன் , நிர்வாணி . 
தோயம் - நீர் , பூராடம் . ( சப்த ) * நக்கிநம் - நிர்வாணம் . ( சப்த ) 
தோரணம் - நகரவாயில் , வாகரும் . * நக்கிராகியம் - முதலை . (சிவத ) 
தோரணி - பரம்பரை , வரலாறு . நகம் - மரம் , மலை . ( சப்த ) 
* தோரியமடந்தை - பற்றுப்பா நகர் - கோவில் , ஊர் , வீடு . 

டும் மடந்தை . ( சிக் ) நகரம் - இராசதாநி , ஊர் . 
தோரை - மூங்கிலரிசி , பொன் * நகார் - எயிறு . ( சிறு ) 
வடம் . ( சிந் ) 

நகிலம் - முலை . 
தோல் - பரிசை , ( புற ) இனிய நகுதல் - சிரித்தல், விளங்குதல் . 
சொல்லினாலே விழுமியபொ நகுலம் - கீரி , குங்குமம் . ( சப்த ) 
ருள் கூறும் வனப்பு , ( தொல் ) * நகுலன் - சிவன் . ( பார் ) 
யானை , தோல்வி . (பிங் ) நகேசன் மலையரசன் . 
தோலடிப்பறவை - அன்னப்புள் . நகை - முத்து , (சிந்தா ) பல்லு , 
* தோழ் - தொழுவம் . ( சிந் ) சிரிப்பு , ஒளி , மகிழ்ச்சி , பூவ 
தோழம் - தொழுவம் . 

ரும்பு , இகழ்ச்சி . 
* தோழமை - நண்பு . ( இரா ) நங்குதல் - பழித்தல் .. 
தோள் - கைத்தலம் , புயம் . நங்கை - பெண்ணிற்சிறந்தவள். 
* தோள்செய்தல் - துளைத்தல் . நச்சு - விருப்பம் . 
* தோளாமணி - துளையாமணி . நசித்தல் - அழித்தல் . 
* தோற்பரம் - பரிசை . ( சிந் ) நசியம் - மூக்கிற்கொடுக்கும் மரு 
தோற்றம் - வலிமை , பிறப்பு , 
காட்சி . ( பிங் ) 

விருப்பம் , குற்றம் . 
தோற்றுதல் -தோன்றுதல் , தோ நட்டம் - அழிவு , மறைவு , கூத்து . 
ன்றுவித்தல் . 

நட்டார் . உறவர் , நண்பர் . 
தோன்றல் - புதல்வன் , தலைவன் . நடம் - கூத்து . 
தௌ 

நடலை - வருத்தம் , ( சிந் ) வஞ் 
தௌகித்திரன் - புதல்வியின்ம சகம் , பொய் , நுடக்கம் . 

நடவை - நடக்குமிடம் , வழி , 
* தௌகித்திரி - புதல்வியின்ம நடனம் - கூத்து . 

* நடனியர் - நாட்டியஸ்திரிகள் . 
தௌதம் - வெள்ளி . 

நடேசன் - சிவன் . 
* தௌலிகன் - சித்திரகாரன் . நடாவுதல் - நடத்துதல் . (இரா ) 
தௌவாரிகன் - துவாரபாலகன். * நடுக்கல் - அஞ்சுவித்தல் . (சிந்) 
தௌவை - முன் பிறந்தாள் , தாய் . நடுவன் 

இயமன் , மத்தியஸ் 
ந 
5 - இன்மை , சிறப்பு . 

நடை - வழி , முறைமை , வழக்கம் . 
* நக்கரம் - முதலை , ( இரா ) தேள் . நடைக்கலம் - பரக்கலம் . 


. 


நசை - 


கன 


கள் 


தன் . 


நடை 


நவ்வு 


யானை . 


* நடைத்தேர் - சிறுதேர் . நயச்சொல் - முகமன் வார்த்தை , 
* கடைமலை 

நயத்தல் - விரும்புதல் , மகிழ்தல் . 
* நடையொழியாதோன் - காற்று நயந்தோர் - மித்திரர் . ( பிங் ) 
* நண்ணலர் - பகைவர் . ( பிங் ) நயப்பித்தல் - விரும்புவித்தல் , 
நண்ணுதல் - அணுகல் , சேர்தல் . நயப்பு - விருப்பு , அன்பு , மகிழ் 
நண்பகல் - மத்தியாகும் . 
நணுகுதல் - கிட்டுதல் . 

நயப்புணர்வு - கண்ணோட்டம் , 
நத்தம் - இரவு , சங்கு , வளர்தல் . நயம் - மகிழ்ச்சி , நன்மை , இன் 
நத்தமாலம் - புன் கமரம் . ( சப்த ) பம், நற்பயன் , நீதி . 
நத்து - சங்கு , விருப்பம் . * நயமொழி - உபசாரவார்த்தை : 
* நதம் - மேற்கே செல்லும் * நயன் - அருள் . ( கலி ) 
யாறு . ( சேது ) 

நயனம் - கண், அடைவித்தல் . 
* நதி - கிழக்கே செல்லும்யாறு . நரதேவன் - அரசன் . (சப்த ) 
நதிபதி - கடல் , வருணன் . நரந்தம் - நாரத்தை , கத்தூரி. 
நதுத்தல் - அவித்தல் , கெடுத்தல் . நரபதி - அரசன் . 
நந்தம் - சங்கு , பெருமகிழ்ச்சி . * நரலல் - ஒலித்தல் . (வெண் ) 
நந்தன் - புத்திரன் ,கண்ணன் பிதா - நரலை - கடல் . 
நந்தனவனம் - பூந்தோட்டம் . நரவாகநம் - சிவிகை . ( கந் ) 
நந்தனன் - புத்திரன் , மகிழ்விப் நரன் - மனிதன் , அர்ச்சுனன் . 
பவன் . 

நராதிபர் - அரசர் . ( பார ) 
* நந்தாவனம் - சோலை . (வாண ) நரேசன் - அரசன் . ( பார ) 
நந்தா விளக்கு- தணியாவிளக்கு . நரேந்திரன் - அரசன் , விஷ 
நந்தி - இடபம் ,சிவன் , செக்கான் . 

வைத்தியன் . 
* நந்து தல் - வளர்தல் ,கெடுதல் . நரை 

வெண்ணிறம் , எருது , 
* நபம் - கார்காலம் . ( பார ) கவரிமா . 
நபுஞ்சகம் - அலி . 

நல்குதல் - கொடுத்தல் , உவத்தல் 
* நம் - வணக்கம் . ( பாரத ) நல்குரவு - வறுமை . 
நம்பன் - சிவன் , விரும்பத்தக்க நல்கூர் தல் - வறுமையாதல் . 
வன் . 

நல்லம் - கறுப்பு . 
நம்பி - புருடரிற்சிறந்தவன் . நலம் - சுகம் , உபகாரம் ,நன்மை , 
4 நம்பிமூத்தபிரான் - பலதே அழகு , விருப்பு . 

நலி தல் - நெருக்கல் , இன்னா 
நம்புதல் - விரும்பு தல் , விசுவசி செய்து நெருக்கல் , வருந்து 

தல் , மெலிதல் . 
நமன் - இயமன் , நம்மவன் . நவ்வி - மான் , அத்தநாள் . 
* நமித்திரர் - பகைவர் . ( இரா ) * நவ்வியம் - புதுமை . (சப்த ) 
* நமைத்தல் - சூட்டு தல் . ( சிந் ) நவ்வு - தோணி . ( பார ) 


வன 


த்தல் 


நவதி 


40 அ 


நாடி 


உறவு , நண்டு . 


நளி 


நவதி - தொண்ணூறு . 

நனி - மிகுதி . 
நவநீதம் - வெண்ணெய் . ( சேது ) கனை - பூவரும்பு , கள் , தேன் . 
நவம் - ஒன்பது , புதுமை , கார் 

காலம் . 
நவியம் - கோடரி , மழு . ( பிங் ) நா - நடு , நாக்கு . 
நவிர் - ஆண்மயிர் , வாள் . நாகநாதன் - இந்திரன் . 
நவிரம் - மலை , புன்மை , மயிர் , நாகம் - ஆகாயம் , குரங்கு , மலை , 
மயில் , உச்சந்தலை . 

பாம்பு , யானை , நற்புடைவை . 
நவிலுதல் - பயிலல் , ( புற ) செய் நாகர் - தேவர் , பாதலத்தார் . 
தல் , சொல்லல் . 

நாகரி - குருக்கத்திக்கொடி . 
நவீநம் - புதுமை . 

நாகரிகம் - நகரத்திற்குரியது ; 
நவை - குற்றம் , இகழ்ச்சி . கண்ணோட்டம் . 
* நழுவல் - விலகல் , ( இரா ) நாகரிகர் - நகரவாசிகள் , காமு 
நள் - செறிவு , நடு . 

கர் . 
* நள்ளாமை விரும்பாமை . * நாகவல்லி - வெற்றிலைக்கொடி . 
நள்ளி 

* நாகியர் - நாகக்கன்னியர் . 
* நள்ளிருள் - செறிந்த இருள் . நாகு - இளமை , சங்கு . 
நள்ளுநர் - மித்திரர் . 

நாங்கூழ் - பூநாகம் . 
- நெருக்கம் , பெருமை , * நாச்செறு - வைவு . ( சிந் ) 
குளிர் . 

நாசநம் - அழித்தல் . 
நளிநம் - தாமரை , பாசி , நீர் . நாசி - மூக்கு , நிலையின் மேற்சட் 
நளிநி - தாமரைப்பொய்கை . டம் , 
நறவம் அனிச்சம் , கள்ளு, * நாசிதாரு- கதவு நிலையின் மேற் 
தேன் , மணம் . 

சட்டம் . (சப்த ) 
நறா - கள்ளு, தேன் , வாசனை . 

நாஞ்சில் - கலப்பை , மதிலுறுப்பு . 
ஈறு மருப்பு - இஞ்சி . 

நாட்செய்தல் - நாட்கொள்ளல் . 
நறுமை நன்மை . 

( சூடா ) நாட்டம் - ஆராய்தல் , ( கலி ) 
நறை - நறும்புகை , 

தேன் , அழகு , கண் , வாட்படை , விரு 
வாசனை , கள்ளு. 

ப்பம் . 
நன்காடு - சுடுகாடு . ( தணி ) நாட்டமைதி - நாட்டுச்சிறப்பு . 
நன்கு - அழகு , நன்மை , மிகுதி . நாட்டியம் - கூத்து , கூத்துக்கு 
* நன்செய் - வயனிலம் . 

ரிய நிருத்தகீதவாத்தியங்கள் , 
நன்பகல் - கடும்பகல் . ( சிந் ) குறிப்பு . ( சப்த ) 
நன்று - நன்மை , பெரிது , சுகம் . * நாட்டியோக்தி - கூத்துக்குரிய 
நன்னர் 

வார்த்தை . 
நனந்தலை - நடுவிடம் , உச்சி . 

நாடகம் 

கூத்து . 
கனவு - அகற்சி , தெளிவு . நாடி - நரம்பு , நாழிகை, நாசி . 


நன்மை . 


நாடுதல் 


கக 


நாளம் 


வகை 


விட்டுணு : 


- 


லாகை . 


நாடுதல் - தேடுதல் , விரும்பல் . நாயன் - நடத்துவோன் , தலைவன் . 
நாண்மகிழிருக்கை - திருவோலக் நாயனார் - தலைவர் . 
கம் . ( மலை ) 

* நாயில் - ஞாயில் . ( சிந் ) 
* நாண்மலர்- நாட்காலத்து மலர் . நார் - அன்பு , கயிறு . 
நாண்மீன் - நட்சத்திரம் . * நாரகர் - நரகவாசிகள் . ( சிவ ) 
நாணல் - நாணற்புல்லு . நாரங்கம் - நாரத்தை . 
நாணி - வில்லினாண் . 

நாரசிங்கன் 
* நாத்தி - இல்லை . ( விநா ) நாரணன் - விட்டுணு . 
நாத்திகன் - கடவுளும் புண்ணிய நாரணி - துர்க்கை . ( சேது ) 
பாவாதிகளும் இல்லை என்ப நாரம் - நீர் , நரர்கூட்டம் , பாசி . 
வன் . 

நாராசம் - அம்பு , இருப்புச்ச 
நாத்தூண் - மைத்துனி. ( சேது ) 
நாதம் - ஒலி , சிவதத்துவம் . நாராயணன் 

ணு . 
நாதன் - தலைவன் , சுவாமி . நாரி - பெண் , வின்னாண் , பன் 
நாதித்தல் - ஒலித்தல் . 

னாடை , கள்ளு . ( பிங் ) 
நாந்தகம் - வாள் . ( சேது ) நாரிகேளம் - தெங்கு . 
நாந்தி - மங்கலவாழ்த்து . ( சப்த ) நாரிபாகன் - சிவன் . 
நாநம் - முழுகுதல் , சுத்திசெய் நால்வாய் - யானை . ( திருவி ) 
தல் . (சப்த ) 

நாலுதல் - தூங்குதல் . 
நாநா - வெகுவிதம் , பலபொருள் . * நாவல் - உழவர் பகடுரப்பு தற் 
நாப்பண் - டு , தேர்நடு . 

கண் கூறும் ஒரு குறிப்புச் 
நாபி - கொப்பூழ் . 

சொல் . ( தொல் ) ஓர் இரக்கக் 
நாம் - அச்சம் . ( சிந் ) 

குறிப்பு , நாவலிக்கணம் நண் " 
நாம்பல் - இளைத்தல் . 
நாமகரணம் 

பெயரிடுதல் . நாவலர் - புலவர் , அமைச்சர் . 
* நாமசேடம் மரணம் . ( சப்த ) * நாவலோ - ( நாவல் என்பதன் 
நாமடந்தை - சரசுவதி . 

பொருளையே இதற்குங்கொ 
நாமதேயம் - பெயர் . 

ள்க . ) 
* நாய் - சூதாடு கருவி . ( புறநா ) * நாவழி நர்க்குவழிக்குள் 
* நாய்க்கடுவான் பிராமணப் கருவி . ( சிங் ) 

பெண்ணிடத்திற் சண்டாள நாவாய் - ஒடம் , ( வெண் ) இரே 

னுக்குப்பிறந்தவன் . ( சிவத ) 
நாயகம் 

நடத்துந்தன்மை , நாழி - உட்டுளைப்பொருள், நாழி 
தலைமை. 

கை , அளக்கும் நாழி , பூரட் 
நாயகன் - நடத்துந்தலைவன் , கண டாதி . ( பிங் ) 

வன் , சுவாமி , பிரபு . ( சப்த ) * நாளந்தி - விடியற்காலம் . 
* நாயம் - நீதி . ( இரா ) நாளம் - உட்டுளை , பூந்தண்டு . 


. 


- 


- 


நாளிகம் 


க்கா 


நிணம் 


நாளிகம் - வள்ளைக்கொடி . நிச்சயம் - துணிவு , மெய் . 
நாளிகேரம் - தென்னை மரம் . நிச்சயித்தல் - துணிதல் . 
* நாற்றி. - நான் மடங்கு . ( சிந் ) நிச்சலம் - அசைவின்மை , பூமி , 
நாற்றுதல் - தூங்கவிடல் . ( கந் ) நிலை . 
நாறுதல் - உண்டாதல் , மணத் * நிச்சலும் - என்றும் . 
தல் . 

நிச்சிந்தன் - கடவுள் , அருகன் . 
நானம் - கத்தூரி , மணம் , பூசப் நிச்சுவாசம் - சுவாசத்தை உள்ளி 
படுவது , கவரிமா . ( பிங் ) ழுத்தல் . 

நிசா - இரவு . 
நி 
நிசாகரன் - சந்திரன் . 

. 
நி - இன்மை , அதிகம் , சமீபம் , நிசாசரன்-அரக்கன் , நரி . ( சப்த ) 

நிச்சயம் , வன்மை , விருப் நிசாபதி - சந்திரன் , கர்ப்பூரம் . 
பம் முதலிய பொருள்களை * நிசாரி - சூரியன் . ( பார ) 
உணர்த்தும் ஒரு வடமொழி நிசாளம் - ஒருவாச்சியம் . 

இடைச்சொல் . ( சப்த ) நிசி - பொன் , மஞ்சள் , இரவு . 
* நிக்கந்தன் - அருகன் . ( சில ) கிசிசரர் - அரக்கர் . 
நிக்கிரகம் - அழித்தல் , அதட் * நிசித்தம் - விலக்கு . 

டல் , கட்டுதல் , வெறுத்தல் , சிதம் - கூர்மை , நிறைவு . ( சப்த ) 
தண்டித்தல் . 

* நிசும்பர் - கொலைஞர் . ( கந் ) 
* நிக்கிராகம் -சாபஞ்சொல்லல் . நிசை - இரவு . ( பார ) 
* நிகடம் - சமீபம் . ( சப்த ) நிட்களம் - அருவம் . 
நிகமம் - வழி , வேதம் , அங்காடி நிட்காமியம் - விருப்பின்மை . 
வீதி . 

* நிட்கிரமணம் - வெளியிற்போ 
* நிகர் - ஒளி , ஒப்பு . ( அக ) தல் . (சப்த ) 
நிகரம் - கூட்டம் , ( பார ) திரவி * நிட்டுரதரர் - கொடுமைமிக்க 
யம் . 

வர் . ( சிவத ) 
நிகலம் - தோளின் மேற்பாகம் . நிட்டுரம் - கொடுமை . 
நிகழ்தல் - விளக்குதல் , உண்டா நிட்டை - நம்பிக்கை, நிச்சயமான 
தல் . 

நிலை , சிந்தித்துத் துணிந்த 
* நிகளம் - விலங்கு . 

பொருளுடன் உறுதியாய் நிற் 
நிகாயம் - மருதநிலத்தூர், வாச றல் . 
ஸ்தானம் . 

நிடலம் - நெற்றி . 
* நிகாரம் - அவமாநம் , அபகா * நிடாதன் - சண்டாளன் . 
ரம் . 

நிடேதம் - விலக்கு , தடை . 
நிகிலம் - எல்லாம் . 

* நிணத்தல் - பிணித்தல் , ( சிந் ) 
நிகுஞ்சம் - குகை , புதல்வீடு . கொழுத்தல் . 
திகேதநம் - கோயில் , வீடு . ( சப்த ) நிணம் - கொழுப்பு . 


நித்தன் 


க்கக 


நிராகர 


ணம் . 


களை 


வ 


நித்தன் - கடவுள் . 

நியாசம் - வைத்தல் , சமர்ப்பித் 
நித்திராலு - நித்திரைசெய்பவன் . 

தல் , 
நித்திலம் - முத்து . 

நியாயம் - நீதி , யுத்தி , தகுதி . 
நிதம்பம் - அல்குல் , மலைப்பக்கம் . நியுதம் - இலட்சம் . 
நிதர்சநம் - உதாரணம் . ( சப்த ) நியோகம் - ஆஞ்ஞை, காரியம் . 
நிதாநம் - பொற்காசு , ஆதிகார நிர் - விலக்கு , இன்மை , நிச்ச 

யம் , வெளி என்னும் பொருள் 
நிதி - பொன் , வைப்பு , ஆதாரம் . உணர்த்தும் ஒரு 
நிதித்தியாசரும் - சிந்தித்தல் . 

மொழியிடைச்சொல் . ( சப்த ) 
* நிதிபதி - குபேரன் . ( கந் ) நிர்ணயம் - நிச்சயம் . 
* நிந்தகன் - நிந்திப்பவன் . நிர்த்தேசம் - கட்டளை , ஆஞ்ஞை. 
நிந்தனை - இகழ்ச்சி . 

நிர்மலம் - அழுக்கின்மை . 
நிபம் - காரணம் , உவமை . ( இரா ) * நிரக்கம் - சுட்டறிவின்மை . 
நிபிடம் - செறிவு . ( ஞானா) நிரசநம் - அழித்தல் , முற்றவிடு 
நிபாதம் - விழுதல் .. 

தல் . ( சப்த ) 
* நிபுணத்துவம் - சாமார்த்தியம் . நிரஞ்சநம் - அழுக்கின்மை. 
நிம்பம் - வேம்பு . ( மணிமே ) நிரஞ்சநன் - கடவுள் . 
* நிம்பன் - பாண்டியன் . ( பழ ) * நிரதிசயம் - 

ஒப்புயர்வில்லா 
* நிம்பிரி - பொறாமை தோன் மேன்மை . 

றுங் குறிப்பு . ( தொல் ) * நிரந்தம் - குரங்கு . ( சேது ) 
* நிம்பிரித்தல் - கோபித்தல் . (சிந் ) நிரந்தரம் - நெருக்கம் , இடை 
நிமலம் - அழுக்கின்மை , காரணம். வெளியின்மை . 
* நிமலி உமை . ( பிங் ) * நிரந்தரன் - கடவுள் , 
நிமித்தம் - காரணம் , இலக்கு , * நிரந்தரித்தல் - நெருங்குதல் . 
சகுநம் . 

நிரப்பு - வறுமை , குறைவு . 
* நிமித்திகன் சகுநஞ்சொல் நிரம்பாமொழி 

மழலைவார் 
பவன் . 

த்தை . 
* நிமித்து - காரணம் . ( நன் ) * நிரம்புதல் - தொலைதல் . ( கலி ) 
நிமிர்தல் - பாய்தல் , ( சிந் ) மிகை வரிசையாதல் . ( இரா ) 

த்தல் , ( புற ) ஒடல் , உயர்தல் . நிரயம் - நரகம் . ( புற ) 
நிமிரல் - சோறு . 

* நிரர்த்தகம் பொருளில்லா 
நியக்குரோதம் - ஆலமரம் , வன் 

தது . 
னிமரம் . 

நிரல் - ஒழுங்கு . 
நியதம் - செய்கடன் , நித்தியம் . * நிரவதி 

அளவின்மை . 
நியதி - செய்கடன் , ஊழ். ( சப்த ) * நிரவல் - மூடுதல் . (இரா) 
நியமம் - நிச்சயம் , நீதி , தேவால நிராகரணம் - தூரப்போக்குதல் , 
யம் , தெரு, கடைவீதி , நகரம் . மறுத்தல் . 


- 


நிராகா 


ககஉ 


நீடம் 


- 


- 


* பிராகாரம் உணவின்மை. நிலாமுற்றம் வீட்டின் மேல் 
* நிராகிருதி - நிராக ரணம் . வெளியாயிருக்கும் முற்றம் . 
நிராசை - விருப்பின்மை . ( பார ) நிலை - பூமி , நிற்பது , ஆச்சிரமம் , 
நிராமயம் - நோயின்மை . 

தன்மை . 
நிராமயன் - கடவுள் . 

* நிலைமை - மெய் . ( பிங் ) 
நிராலம்பம் - ஆதாரமின்மை . நிலைக்களம் - நிலைக்குமிடம் . 
* நிரிகன் தொழிற்பாடிலி . நிலைபெறுத்தல் - காத்தல் . ( இரா ) 
( தணி ) 

நிலையழிவு - தோல்வி , நிலைகேடு : 
* நிரியாசம் - பிசின் . ( சிந் ) நிவத்தல் - உயர்தல் , வளர்தல் . 
நிரியாணம் - மோட்சம் , யானை நிவப்பு - உயர்ச்சி , வளர்ச்சி . 
யின் கடைக்கண் . 

நிவாசம் - வீடு , சார்பு . (சப்த ) 
நிருத்தம் - கூத்து , சொற்பிரித் நிவாரணம் - நீக்குதல் , தடுத்தல் . 

துப் பொருள் கூறும் நூல் . நிவிர்த்தி - நீக்கம் , ஓய்வு . 
நிருத்தன் - சிவன் . 

நிவேசம் - வீடு , ஊர் . 
நிருதர் - அரக்கர் . 

நிவேதநம் - அறிவித்தல் , ஒப்பு 
* நிருதி - அரக்கி . ( இரா ) வித்தல் . 
நிருபதி - அரசன் , குபேரன் . * நிழத்தல் - உள்ளதினும் நுணு 
நிருபம் - அரசலேக்கியம் . 

குதல் , ( தொல் ) ஓய்தல் . 
நிருபன் - அரசன் . 

நிழல் ஒளி , சாயை , நோய் , 
நிருமலி - உமாதேவி . 

அருள் . 
நிருமாலியம் - கடவுளுக்கு கை நிழற்றல் - ஒளிவிடல் , ( சிக் ) 

வேதித்த சுத்தமான பொருள் . நிழல்செய்தல் . 
நிருமித்தல் - சிருட்டித்தல் . நிறம் - நினைவு , ( இரா ) மார்பு , 
நிருவாணம் - மோட்சம் , ஓய்வு . பண்பு 
* நிருவாண தீக்கை - முத்திபயக் நிறை - கற்பு , நீர்ச்சாலென்னும் 
குந்தீக்கை . 

பாத்திரம் , நிறுத்துதல் . 
நிருவிகற்பம் - விகற்பமின்மை . * நினைவு - கருத்து . ( பார ) வருத் 
நிரூபணம் - ஆராய்வு . 

தம் . ( சிந் ) 
நிரூபித்தல் - ஆராய்தல் . (சிவஞா) 
வரிசை , பசு . 

நீ 
நிலத்தி - நுளம்பு . 

* நீ - நீங்குதல் . 
நிலமகன் செவ்வாய் . 

நீகாரம் - பனி , ( டார ) பனிக்கா 
நிலயம் - வீடு , தங்குமிடம் . லம் . 
* நிலவல் - ஒளிவிடல் . ( பிங் ) கோன் - மரக்கலத்தலைவன் . 
நிலவு - ஒளி , சந்திரன் . நீட்டல் - மயிர்வளர்த்தல் . ( சிந் ) 
நிலவு தல் - நிலைபெறல். ( சிந் ) * நீட்டு தல் - கொடுத்தல் . (வெண் ) 
நிலாமணி - சந்திரகாந்தம் . நீடம் - பறவைக்கூடு. ( சப்த ) 


நிரை 


நீடாணம் 


ககங 


நுந்துதல் 


விட்டுணு . 


புனல் . 


நீடாணம் - கறி . 

நீவாரம் - குளநெல்லு . ( இரகு ) 
* நீண்டவன் 

நீவி - சீலை, கொய்சகம் , மூலத 
* நீடு - மிகுதி , நெடுநேரம் . ( சிந் ) நம் . (சப்த ) 
நீத்தம் - வெள்ளம் . 

நீவியம் - சீலை . 
நீத்தார் - முனிவர் . ( பிங் ) நீவுதல் - கோதுதல் , ( சிந் ) கை 
நீத்து - பெருக்கம் , ( பெரு ) நீந்து விடல் , தடவுதல் , பூசுதல் , 

துடைத்தல் . 
நீதி - நியாயம் , முறை . * நீளம் - பறவைக்கூடு . ( இரா ) 
நீந்துதல் - மிதத்தல் , கடத்தல் . நீளிடை - தூரம் . 
நீபம் - கடம்பு , உத்தரட்டாதி . * நீற்றல் - நீறாக்கல் . ( விநா ) 
* மேம் - ஒளி . ( பிங் ) 

* நீறாடல் - நீறுபூசுதல் . 
நீர் - குணம் , சலம் . 
* நீர்தொடல் - சுத்திசெய்தல் . 
நீர்தாள் - பூராடம் . 

* நுகம் - கணையமரம் , ( பெரு ) 
நீர்நிலை - குளம் , கேணி . 

பாரம் , (சிறுபா ) வலி . 
நீர்மை - ஒளி , ( நெடு ) குணம் . நுகர்ச்சி - உணவு , அநுபவம் . 
* நீர்வரைப்பு - பூமி . ( பிங் ) * நுகும்பு - பனையினிளங்காய் . 
* நீரகம் - பூமி . ( கந் ) 

நுங்கு - பனையினிளங்காய் . 
நீரம் - நீர் , இரசம் . ( சப்த ) நுங்குதல் - விழுங்குதல் . 
* நீராசநம் - தீபம் முதலியன நுசுப்பு - மருங்குல் .. 
கொண்டுசெய்யப்படும் ஒரு நுடக்கம் 

அசைவு , ( பெரு ) 
வித சாந்திக்கிரியை . ( பார ) கூத்து , ( கலி ) தள்ளாட்டம் . 
நீராட்டு - நீர்விளையாட்டு . 

நுடங்குதல்-துவளல் ,அசைதல் . 
நீராவி - நீர்க்கேணி . 

* நுண்ணாக்கை - சூக்கு மசரீரம் . 
* நீலகண்டம் - மயில். ( சப்த ) நுண்மை - கூர்மை , நுட்பம் . 
நீலகண்டன் - சிவன் . ( இரா ) நுணங்கு - நுண்மை . 
நீலம் - கருமை , கருநிறப்பொ நுணலை - தவளை . 

ருள் , கருங்குவளை , இருள் . * நுணுக்குதல் - கூராக்குதல் . 
நீலமேனியன் 

* நுணுகுதல் - சிறுத்தல் , மெலி 
நீலலோகிதன் சிவன் . ( சேது ) 

தல் . 
* நீலவண்ணன் 

நுதல் - நெற்றி , புருவம் . ( பிங் ) 
நீலன் - சனி , நீல நிறமுடைய நுதலுதல் - கருதுதல் . 
வன் . 

* நுதி - முன் , (திருக் வணக்கம் , 
நீலாம்பரன் - பலதேவன் . 

நுனி . 
நீலி - கருநிறப் பெண் , அவுரி , துர் நுதுத்தல் - தணித்தல் . ( கந் . 

நுதுப்பு - தணிப்பு . ( கந் ) 
நீவரம் - நாடு , பில் ) நுந்துதல் - தள்ளுதல் . ( இரா ) 


- 


விட்டுணு . 


விட்டுணு . 


க்கை . 


நும்மோர் 


ககச 


நேத்திரா 


நுவணை 


நூ 


* நும்மோர் - நும்மவர் . நெட்டி - கிடைச்சி , நெட்டை . 

நுண்மை , அரிசிமா . நெட்டுயிர்ப்பு - பெருமூச்சு . 
நுவலுதல் - சொல்லுதல் . நெடி -சிள் வீடு . “ நெடிபகொன் " 
* நுவறல் - அராவுதல் . ( மலை ) நெடியவட்டம் - பரிசை . 
நுழை - நுண்மை , பலகணி . நெடியோன் - விட்டுணு . 
நுளையர் - நெய்தனிலமாக்கள் . நெடில் - மூங்கில் , ( பிங் ) நீளம் . 
நுறுக்கல் - துகளாக்கல் . ( இரா ) நெடுங்கழுத்தல் - ஒட்டகம் . 
நுனித்தல் - கூர்த்தல் . ( சிந் ) * நெடுநீர் - தாமதம் . ( வள் ) 
* நுனிப்பு - கருதியறிதல் . நெடுந்தகை - பெரியோன் . 
நுனை - முனை. 

* நெடுமை - பெருமை . ( சிந் ) 

நெடுமொழி - வஞ்சினம் , ( புற ) 
எள்ளிளங்காய் . ( சூ ) 

தன் மேம்பாட்டுரை . 
* நெத்தம் 

சூது விளையாடும் 
நூக்குதல் - தள்ளுதல் , ( இரா ) 

பலகை . ( கலி ) 
செலுத்தல் . 

* நெதி - திரவியம் . 
நூல் - ஆலோசித்தல் , சாத்திரம் . நெதியம் - திரவியம் . 
நூலோர் - அறிஞர் , அமைச்சர் . * நெய் - தேன் , புழுகு . ( சிந் ) 
நூழில்- கொடிப் பிணக்கு, ( குறி ) * நெய்கை - நெய்தல் . ( சிந் ) 
கொடிக்கொத்தான் , கொன்று நெய்த்தல் - கொழுப்படைதல் . 
குவித்தல் . 

நெய்த்தோர் - இரத்தம் . 
நூழிலாட்டு - கொன்று குவித்தல். நெய்தல் - சாப்பறை , ஆம்பல் . 
நூழை - துவாரம் , நுண்மை . நெய்யரி - பன்னாடை . 
* நூற்கல் - நூல் செய்தல் . * நெரியல் - மிளகு . (பெரும்பா ) 
நூற்பா - சூத்திரச்செய்யுள் . நெருநல் - நேற்று . 
* நூற்றல் - நூல் செய்தல் . * நெருநீற்று - நேற்று . 
நூறு - சுண்ணாம்பு . ( சிந் ) 

* நெருநை - நேற்று . ( கலி ) 
நூறு கோடி - வச்சிராயுதம் . நெற்றி - படையுறுப்பு , உச்சி . 
நூறுதல் - அழித்தல் , வெட்டல். * நெற்று - நெறிப்பு . ( இரா ) 
நூறை - மலங்குமீன் . 

நெறி - நீதி , வழி , ஒழுக்கம். 
நூன் மடந்தை - சரசுவதி . ( பிங் ) * நெறிவு - நெறிப்பு . ( இரா ) 
நூன்முகம் - பாயிரம் . நென்னல் - நேற்று . ( கந் ) 
நூனம் - குறைவு , நிச்சயம் . (சப் ) 
நூனாழிகை - நாடா . ( சிந் ) 

நே - நேயம் . ( புற ) 

நேடு தல் - தேடுதல் . 
நெழ்தல் - குழைதல் , மலர்தல் . நேத்திரம் - கண் , பட்டாடை . 
நெகுதல் - இளகுதல் , உருகுதல் . * நேத்திராம்பு - கண்ணீர் . ( சப் ) 
நெஞ்சம் - மனம் , மார்பு . 

அம்பு - நீர் . 


. 


நே 


நேதா 


ககரு 


நோக் 


நொ 


தல் . 


* நேதா - நாயகன் , நடத்து நையாயிகன் நியாயசாத்திர 
வோன் . 

பண்டிதன் . 
* நேபத்தியம் - ஆபரணம் , வே நைவளம் - குறிஞ்சியாழிசை. 

டம் , வேடம்பூணுமிடம் . நைவேத்தியம் - கடவுளை உத்தேசி 
நேமம் - காலம் , எல்லை , பாதி . த்துச்சமர்ப்பிக்கும் பொருள் . 
நேமி - சக்கரம் , தேர்ச்சில்லு , 
வட்டம் , பூமி , கடல் , சக்கர 

நொச்சி - சிற்றூர் , மதில் . ( பிங் ) 
வாகம் . 
நேயம் - நெய் , அன்பு , எண்ணெய் , நொசிதல் - துவளல் , வாடுதல் , 
நேர் - உடன்படல் , உவமை, நுட் 

வருந்தல் , நுணுகல் , வளைதல் . 
பம் , சமம் , பாதி , மிகுதி , கூடு நொசிவு - துவள்வு , நுண்மை, 
தல் , தனிமை , (திவா ) நீதி , ஒப் நொடி - காலநுட்பம் , சொல் . 

வருத்தம் . 
புரவு . 

நொடித்தல் - சொல்லல் , அழித் 
நேர்தல்- தீண்டல் , ( பெரு ) உடன் 

படல் , சம்பவித்தல் . 
* நேர்படல் - எதிர்தல் . ( திருவி ) 

* நொடுத்தல் - விற்றல் . 

நொடை விலை . ( பெரு ) 
நேர்பு - நீளம் . 

நொண்டல் - முகத்தல் . 
நேரலர் - பகைவர் . 
நேரார் - பகைவர் . 

நொதி - அருவருத்தசேறு . 

நொதுத்தல் - தணித்தல் . 
* நேரி - விந்தமலை . ( கல்லா ) 

நொதுமல் 
நேரியன் - சோழன் . 

விருப்பு வெறுப் 

பின்ன 
நேரேடு - நாவன் மரம் . 

நொதுமலர் - அயலோர் . 
நை 

நொய் - குறுணி : 
நைகரம் - துன்பம் , வருத்தம் . 

விரைவு , மெல்லி 
நைச்சியம் - தாழ்வு . 
* நைட்டிகன் மரணம் வரைக் 

நொவ்வு - தளர்வு , வருத்தம் . 

நொள்ளல் - முகத்தல் . ( தணி ) 
கும் பிரமசரிய விரதத் 

நொறில் - அடக்கம் , விரைவு . 
திலே நிற்பவன் . 

* நொறுங்கல் - பொடியாதல் . 
நைத்தல் - அழித்தல் , ( புற ) தின் 


- 


மை . 


நொய்து 


னல் . 


நோ 


நைதல் - வருந்தல் , கெடுதல் . நோ - வருத்தம் . ( இரா ) 
* பைத்தியம் - வேஷம் . ( சப் ) நோக்கம் - பார்வை , கண் , அழகு , 
நைபுண்ணியம் - சாமர்த்தியம் . காவல் , கருத்து . 
நைமித்திகம் - யாதேனும் ஒரு * நோக்கனோக்கம்- கருதல் , குறி 
நிமித்தம் பற்றிச் செய்யுங் ப்பறிதல் . 
கிரியை . 

நோக்காடு - நோதல் . 


நோக்கு 


ககள் 


பசலை 


நோக்கு - கண் , அழகு , கருத்து , பகல் பிரிவு , நடு , சூரியன் , 
பார்வை . 

நாள் , முகூர்த்தம் , நுகத்தின் 
நோக்குதல் பார்த்தல் , காத்தல் , மத்தியாணி , படுத்தல் , ஒளி . 
கருதல் . 

* பகலவன் - சூரியன் . ( இரா ) 
நோய்முகன் - சனி . 

பகவதி - உமாதேவி , துர்க்கை . 
கோலார்- தவமிலார் , பொறுமை பகவதிநாள் - பூரநாள் . 
யிலார் . 

பகவன் - கடவுள் . குரு, சூரி 
* நோலை - எள்ளுண்டை . ( சில ) யன் . ( பிங் ) 
நோற்றல் - தவஞ்செய்தல் , பொ பகவு - பங்கு , பிரிவு , பிளவு . 
றுத்தல் . 

பகழி - அம்பு , அம்புக்குதை. 
நோன்பு - தவம் , விரதம் . பகிர் - பங்கு . 
நோன்மை - வலிமை , பொறுமை , பகிரண்டம் - அண்டரண்டம் . 
தவம் . 

பகீரதி - கங்கை . 
தோன்றல் - பொறுத்தல் , தள்ளல் . பகுத்தல் - கொடுத்தல் , பிரித்தல் . 
நோனாமை - பொறாமை .. பகுதி - இயற்கை , பிரிவு , பிர 

கிருதி . 

பகுவாய் - பிளவுபட்டவாய் . 
பஃறி - மரக்கலம் , ஓடம் . ( பட் ) பகை - பகைவன் , விரோதம் . 
பக்கணம் - ஊர் , வேடர்வீதி . * பகைஞன் - விரோதி . ( இரா ) 
பக்கபாதம் - நடுநிலை தவறல் . பங்கசாதம் - தாமரை . ( பார ) 
பக்கம் - அருகு , இறகு , சகாயம் , பங்கம் - சேறு , பாவம் , தோல்வி , 
நட்பு . 

வளைவு , பயம் , துண்டம் , கொலை . 
பக்கரை - குதிரைக்கலனை . ( சிந் ) பங்கயம் - தாமரை , நாரை . 

பங்கயன் - பிரமா . 
* பக்கிசைத்தல் - பிரிந்திசைத் பங்கி - ஆண்மயிர் . பிறமயிர் . 
தல் . 

பங்கீடு - பகுத்தல் . 
பக்குவம் - தகுதி , பருவம் . பங்கு - பாதி , சனி , முடம் , கூறு . 
பக்குவாசயம் - இரைப்பை . பங்குனி - உத்தரநாள் . 
* பகடி - பிரகிருதி . ( திருநூ ) பங்கேருகம் - தாமரை , நாரை . 
பகடு பெருமை , மரக்கலம் , பச்சாத்தாபம் - தான் செய்தது 

எருது , ஆணெருமை , விசாலம் . குற்றம் என்று பின் இரங்கு 
பகம் 

ஐசுவரியம் , செல்வம் , தல், துயருறல் . 
புகழ் , ஞானம் , வீரியம் , விரு பச்சிமம் - முதுகு , ( இரா ) மே 
ப்பின்மை , அழகு , விருப்பு , ற்கு . 
முத்தி . ( சப்த ) 

பச்சை மரகதம் , புதன் தோல் . 
பகர்தல் - சொல்லல் , விற்றல் . ( * பச்செனல் - பசலையாதல் . 
* பகர்வார் - விற்பவர் . (சில ) பசலை - வருத்தம் , ( முரு ) தேமல் . 


பக்கி - பறவை . 


பசாசம் 


ககள் 


படிச்ச 


பசுநா - 


பசாசம் - பேய் . 

லிடம் , கவரிமா,பெருங்கொடி ; 
பசிதம் - விபூதி , சாம்பல் . உத்தரீயம் , குளம் . ( பிங் ) 
பசு - பிராணி , எருது , மிருகம் . பட்டாங்கு - உண்மை . (வெண் ) 
பசுகரணம் -உயிர்க்குரிய செயல் . பட்டாரகன் - தேவன் , குரு . 
பசுங்கதிர் - சந்திரன் . பட்டி - இடம் , நாய் , பசுத்தொ 
* பசுஞானம் - நான்பிரமம் என் 

ழுவம் , களவு . ( பிங் ) 
னும் ஞானம் . ( சித் ) பட்டிகர் - கள்வர் . ( சேது ) 
* பசுத்துவம் - ஆணவமலம் . * பட்டிகை - செவ்வந்தி . ( பிங் ) 
பராய்மரம் . 

* பட்டிமண்டபம் - வித்தியாம 
* பசுநிலை - பசுக்கோட்டம் . 

ண்டபம் , ( சில ) பாடல்பயி 
* பசுநீகாரம் - ஆணவமலம் , 

லிடம் . ( பிங் ) 
பசுபதி - ஆன்மநாயகன் , சிவன் . பட்டிமை - களவு , வஞ்சகம் . 
* பசுபாலன்-இடையன் . ( பார ) பட்டோலை - அரசலேக்கியம் . 
பசும்பிடி - பச்சிலை மரம் . ( குறி ) * படங்கு -சீலை வீடு , மேற்கட்டி : 
பசை - அன்பு , பற்று , இலாபம் . பெருங்கொடி . 
பசைந்தார் - நண்பர் . 

* படரும் - படித்தல் . ( சப்த ) 
பஞ்சகம் - ஐந்தன் கூட்டம் . * படப்பு - கொல்லை . ( பெரி ) 
* பஞ்சத்துவம் - மரணம் . 

படப்பை - தோட்டம் , பக்கம் . . 
* பஞ்சதுட்டன் -பஞ்சபாதகன் . படம் - வஸ்திரம் . ( கந் ) 
* பஞ்சநகாயுதம் -சிங்கம் . ( பிங் ) படர் - துயர் , ஏவலாளர் , நினைவு . 
பஞ்சமம் - ஐந்தாவது . படர்தல் - நினைத்தல் , போதல் . 
பஞ்சமர் - ஐந்தாம்வருணத்தார் . படலிகை - பூந்தட்டு , வட்டம் . 
பஞ்சரம் - பறவைக்கூடு ,செருந்தி . படல் - ஆகுதல் , அழிதல் .. 
* பஞ்சவடி - மயிரினாலாய பூ படலை - மாலை , பரந்தவடிவு . 

படவு - தோணி . 
பஞ்சவர் - பாண்டுவின் மக்கள் . படாகை - விருதுக்கொடி. 
* பஞ்சவன் - பாண்டியன் . படாம் - சீலை , பெருங்கொடி . 
பஞ்சாக்கரம் - ஐந்தெழுத்து . * படார் - சிறு தூறு . ( மு ) 
* பஞ்சாசத்து - ஐம்பது . (சிவத படி- பூமி , பண்பு , கற்படி , வாயி 
பஞ்சாநாம் - சிங்கம் . 

ற்படி , நாழி , ஒப்பு , விதம் , 
* பஞ்சாய் - கோரை . (வாண ) உருவம் . 
பஞ்சி - பஞ்சு , வெண்டுகில். ( சிந் ) * படிக்கால் - ஏணி . ( சிந் ) 
பஞ்சுரம் - பாலைப்பண் . ( வாண ) படிகம் - பளிங்கு . 
* பஞ்சேந்தியம் - ஐம்பொறி . * படிகாரர் - வாயிலாளர் . ( இரா ) 
பட்டம் - சிங்காசாம் , அரசனாற் * படிச்சந்தம் - வேறொன் றாய்த் 
கொடுக்கப்படும் பட்டப்பத்தி தோன்றினும் அதுவே என் 
ரம் , ( சப்த ) கழி , விலங்கு துயி று கொள்ளப்படும் இயல்பு 


ணூல் . 


படித்தி 


கக அ 


பணை 


டைய பிரதிரூபம் . இது பிர படை - கல்லணை , ( சிங் ) படுக்கை . 
திச்சந்தம் என்னும் வட * படைப்பு - செல்வம் . ( புற ) 

மொழித்திரிபு . ( திருக் ) பண் - கல்லணை , இசை , தகுதி , 
* படித்திரம் - சூட்டிறைச்சி . பாட்டு . 
படிதல் - கலத்தல் . ( பில் ) * பண்டகன் - அலி . ( சேது ) 
படிமக்கலம் - கண்ணாடி . பண்டம் - பொருள் , மெய்யுணர்வு . 
படிமத்தான் வெறியாட்டா பண்டாரம் - திரவியசாலை . 
ளன் 

* பண்டி - வண்டி , ( சிந் ) வயிறு . 
படிமம் - பாவை , ( சிந் ) விரதம் . பண்டிதன் - புதன் , புலவன் , 
படிமா - ஒப்பு . ( கோயி ) 

வைத்தியன் . 
படியகம் - படிக்கம் . ( சிந் ) 

பண்டு 

பழமை . 
* படியச்சு - கட்டளைக்கருவி . பண்ணவன் - கடவுள் , குரு , முனி 
* படியளந்தோன் - விட்டுணு . வன் . ( பிங் ) 
* படியெடுத்தல் - யாதாயினும் பண்ணியம் - பலபண்டம் . 

ஒன்றன் சொரூபத்தை அது பண்ணுவார் - குதிரைப்பாகர் . 
கிடந்தவாறே எடுத்தமைத் பண்ணை - நீர்நிலை , வயல் , விலங் 
தல் . ( இரா ) 

கின்படுக்கை , சவை , மகளிர் 
படிவம் - தான் வழிபடுதெய்வம் , 

கூட்டம் . 
(பெரு ) வடிவம் , உடம்பு.(சிந் ) * பண்ணையாடல் - விளையாடல் , 
* படிவு - வடிவு . ( சேது ) பண்பு - குணம் , தகுதி , செயல் , 
படிறு - பொய் , சூது ,களவு . ( பிங் ) 

நன்மை . 
படீரம் - சந்தனம் , கருங்காலி . * பண்புரைப்போர் - தூதர் .. 
படு - " மரத்தின் குலை , பேரறிவு , பண தரம் - பாம்பு . 
கள் , ( பிங் ) கொடுமை , நிபு பணம் - பொன் , விலை , பாம்பின் 
ணன் , கூர்மை , குளம் . ( சப்த ) 

படம் . 
படுகர் - இழிந்தேறும்வழி , நீர்நிலை பணவை - பரண் . ( பிங் ) 
படுகளம் - போர்க்களம் . ( சிந் ) பணாமணி - நாகரத்திநம் . 
படுகாடு சுடுகாடு . 

பணி - தொழில் , பாம்பு , ஆபர 
படுத்தல் - செய்தல் , கொல்லல் . 

ணம் . 
படுத்துவம் - வல்லமை . * பணிக்கன் - உபாத்தியாயன் . 
படுதல் - உண்டாதல் , அழிதல் , * பணிதம் - பந்தயப்பொருள் . 
ஒலித்தல் , முட்டு தல் . 

பணியார் பகைவர் . 
படுநிலம் - பாலை நிலம் , சுடுகாடு . பணிலம் 
படுபழி - கொடும்பழி . ( சிந் ) * பணிவிடை - ஏவல் . ( விநா ) 
* படுபாக்கு - படுதல் . ( வள் ) பணை - வயல் , பருமை , மூங்கில் , 
படுவர் - கள்ளுவிற்பவர். 

அரசமரம் , மரக்கொம்பு , 
* படுவி - குட்டினி. ( சிந் ) 

முரசு . ( பிங் ) 


- 


- சங்கு . 


பணைத்த 


க்கக 


பம் 


பணைத்தல் - பிழைத்தல் , ( சிந் ) * பதார்த்தம் - பொருள் . 
பருத்தல் . 

பதி - அரசன் , தலைவன் , காப்ப 
* பணைப்பு - பெருத்தல் . ( நைட ) வன் , ஊர், குரு , கடவுள் , 
பத்தா - கணவன் , தலைவன் . பதிகம் - பாசி , பாயிரம் . 
பத்திநி - மனைவி , கண்ணகி . பதிகன் - வழிப்போக்கன் : 
* பத்திமை - அன்பு . ( தணி ) * பதிஞ்ஞை - பிரதிஞ்ஞை. 
பத்தியம் - பாட்டு , இனியது . * பதிட்டித்தல் - நிலைப்படுத்தல் . 
பத்திரம் - நன்மை , இலை , இறகு, * பதிட்டிதம் - நிலைபேறு . 

உடைவாள் , அழகு , பொன் . * பதிட்டை - பிரதிட்டை .. 
* பத்திரலிங்கம் - பலிபீடம் . பதித்தல் - தாழ்த்துதல் . 
பத்திராசநம் - சிங்காசனம் . 

பதிதன் - ஒழுக்கம் வழுவின 
பத்திரி - அம்பு , பறவை , குதிரை , 

வன் . 
இலை . 

* பதிப்பு - பதித்தல் . ! விநா ) 
பத்திரை - காளி , நற்பசு . பதிவிரதம் - மகளிர்கற்பு . 
* பதக்கிணம் - பிரதக்கிணம் . பதிவிரதை - கற்புடையவள் . 
பதக்கு - இருமரக்கால் கொண் பதுக்கை - சிறு தூறு , கற்குவை . 

பதுமநாபன் - விட்டுணு .(சப்த ) 
பதகன் - பாதகன் . ( திருவி ) * பதுமம்- தாமரை , ஈயம் . ( சப் ) 
பதகி - பாதகி . ( இரா ) 

* பதுமயோரி - பிரமன் . 
பதங்கம் - பறவை , விட்டில் . * பதுமாக்கன் - விட்டுணு . 
பதங்கன் - சூரியன் . 

* பதுமினி - தா மரைப்பூமணம் 
பதடி - பதர் . (இரா ) 

அழகிய மேனி நல்லொழுக் 
* பதப்பாடு - மதில் . ( பிங் ) கம் முதலிய சிறந்த இலக் 
பதம் - சொல் , சோறு , வழி , 

கணமுடை பெண் . ( பார ) 
கால் , பக்குவம் , பொழுது , பதுமை - இலக்குமி . ( இரா ) 
அவிழ் , ( பிங் ) அறுகு , அடை பந்தநம் - கட்டு தல் , கயிறு . 
யாளம் , இடம் , பொருள் , பந்தம் - தொடர்பு , ( பெரி ) கட்டு , 
முயற்சி , கபடம் , விடயம் . கைவிளக்கு , திரட்சி , உறவு , 
பதர் - உள்ளீடற்றது . 

சரீரம் , நூல் , மயிர்முடி , 
பதலை - ஒருகட்பறை , மலை , சாடி . * பந்தனை - கட்டு . ( இரா ) 
பதவி - கதி . 

* பந்தாடல் - உருட்டல் . (விநா ) 
பதவை - வழி . 

பந்தி - வரிசை, யானை முதலியன 
* பதவு - அறுகு . ( வெண் ) கட்டுஞ்சாலை . 
* பதாகன் - பதாகையுடையவன் . பந்தித்தல் - கட்டுதல் . 
* பதாகினி - சேனை . ( சேது ) பந்து - மட்டத்துருத்தி , ( சிந் ) 
பதாகை - பெருங்கொடி . ( பட் ) உறவு . 
* பதாதர் - காலாள் , ( பார ) பம் - நட்சத்திரம் . 


பம்புதல் 


கஉ O 


பரமன் 


பம்புதல் - எழுதல் , ( திற ) நெரு பரசுதல் - துதித்தல் . 
ங்குதல் , ( உரி ) படர்தல் , பாசுபாணி -சிவன் , பரசிராமன் . 
பொலிதல் . (திவா ) 

பரஞ்சுடர் - கடவுள் . 
பம்பை - முல்லைப்பறை . ( பிங் ) பரணம் - தரித்தல் , வளர்த்தல் . 
பமரம் - வண்டு . 

பரணி - பரிமளச்சாந்திடுஞ்செப் 
பயத்தல் - கொடுத்தல் , பிறப்பித் பு , ( இரா ) ஆயிரம் யானையைக் 
தல் . 

கொன்ற வீரனைத் தலைவனாகக் 
பயந்தாள் - தாய் . 

கொண்டு பாடும் ஒரு பிரபந் 
பயம்- அச்சம் , நீர் , பால் , பயன் . தம் . ( பார ) 
பயம்பு - பள்ளம் , படு குழி . ( சிந் ) பரத்தர் - தூர்த்தர் . 
பயல் - பாதி , சிறுவன் . பரதம் - கூத்து ,நாட்டியசாத்திரம் 
பயாநகம் - அச்சச்சுவை . பரதர் - வணிகர் , நெய்தனிலமா 
பயிக்கன் - பிச்சைபுகுவோன் . 

க்கள் . 
பயிர் - பசுமை , ( இரா ) அழைத் * பரதாரம் - பிறன் மனைவி . 
தல் , மிருகங்கள் ஒன்றை ஒன் * பரதாரி - பிறன் மனைவியைப்பு 
றழைக்கும் ஒலி . ( புற ) 

ணர்பவன் . 
* பயிர்த்தல் - அழைத்தல் . (இரா ) * பரந்தாமம் - பரமபதம் . 
பயிர்ப்பு - மகளிர் 

குணங்களு பரந்தாமன் - விட்டுணு. ( பிங் ) 
ளொன்று ; அது முன் காணாத பரப்பிரமம் - மேலான கடவுள் . 
வைகளைக் கண்டுழி மனங்கொ பரபுட்டம் - குயில் . ( பிங் ) 
ள்ளாமை , அருவருப்பு . * பரபோகம் - பேரின்பம் . 
பயிலல் - நெருங்கல் , ( புற ) பழ பரம் - பாரம் , கல்லணை , முன் , 

சட்டை , மோக்கம் , பிரமம் , 
பயின் - குருத்து , பிசின் , (சிந் ) உத்தமம். 
அரக்கு . 

பரம்படித்தல் - பரம்பினாலே நில 
* பயின் மொழி குறிப்புமொழி . ஞ் சமமாக்கதல் . 
பயினி கூடல் . ( பிங் ) பரம்பரன் - கடவுள் . ( திருவி ) 
பயோததி - பாற்கடல் . ( இரா ) பரம்பரை - வமிசம் , வரிசை , 
பயோதரம் - மேகம் , முலை . பரம்பு - வயல் திருத்தும்பலகை, 
பர்க்கன் - சிவன் . 

பரம்பினாற்றிருத்திய நிலம் . 
* பரக்கழிவு - பழிவிளைக்கை . பரமசுந்தரி - தருமதேவதை . 
* பரகதி - மோக்கம் . 

பரமம் - முதன்மை , 

மேன்மை , 
* பரகீயம் - பிறனுக்குரியது . பிரதானம் . 
பரகாயம் - பிறனுடம்பு , பரன் - * பரமவிரதி - நைட்டிகப்பிரம 

பிறன் . 
பரசமயம் - பிறசமயம் . பரமன் - பெரியவன் , ( இரா ) கட 
பரசு - மழு , மூங்கில் . ( பிங் ) 

வுள் , சிவன் . 


குதல் . 


- 


பர்மா 


கட்க 


பரிதாந 


பரமாணு மிக நுண்ணிய அணு . 

தும் ஒரு வடமொழியிடைச் 
பரமாத்துமா - கடவுள் . 

சொல் , செலவு , குதிரை , 
பரமேட்டி - பிரமா . 

பெருமை , சுமை , 

விரைவு , 
பரல் - வித்து , பருக்கைக்கல் . மிகுதி . ( சப்த ) 
பரலோகம் - மேலான உலகம் . பரிக்கிரகம் - மனைவி , சபதம் . 
பரவல் - வணங்கல் . ( பிங் ) * பரிக்கிரமம்- சூழவரல். ( சப்த ) 
பரவுதல் - துதித்தல் , பரம்பல் . பரிகம் - அகழி , வளை தடி . 
பரவை - பரத்தல் , கடல் . பரிகரம் - பரிவாரம் , ( சிந் ) கட் 
பரவைவழக்கு - உலகவழக்கு . டில் , 
பரன் - கடவுள் , பிறன் . பரிகரித்தல் - முற்றக்களை தல் . 
* பரா - விருப்பின்மை , எதிர் , பரிகலம் - சேனை , பரிவாரம் . 

மாறு , பிரதானம் , திரும்பு பரிகாசம் - அவமானம் . ( சேது ) 
தல் ,விடுதல் முதலிய பொரு பரிகாரம் - விடுதல் , முற்றக்களை 
ள்களை உணர்த்தும் ஒரு வட 

தல் , 
மொழியிடைச்சொல் . 

பரிசயம் - பழக்கம் , உறவு . 
பராக்கிரமம் - சரீரசாமர்த்தியம் . பரிசனம் - தீண்டுதல் , உறவு : 
* பராக்கு - திரும்பியநோக்கம் . * பரிசனன் - வாயு . ( பாரத ) 
பரா + அக்கு . 

பரிசாரகன் - ஏவல் செய்பவன் . 
பராகண்டம் - பராமுகம் . 

பரிசில் - கொடை , சம்மானக் 
பராகம் - தூளி , மகரந்தம் . 

கொடை . 
பராசத்தி - உ.மாதேவி . 

* பரிசிலன் பரிசில் 
பராசயம் - தோல்வி . 

வோன் . ( இரா ) 
* பராசலம் -திருப்பரங்குன்று . பரிசு - கொடை , பண்பு , ப்ரகா 
பராதீநம் - பிறனைத்தலைவனாகவு ரம் : 
டையது . 

பரிணதன் - பரிபக்குவமுடைய 
பராபரன் - மேலானபரன் . வன் , அறிஞன் . 
பராமர்சம் - ஆராய்ச்சி . 

பரிணமித்தல் - வேறுபடுதல் . 
பராமுகம் - முகங்கொடாமை. பரிணயம் - விவாகம் . 
பராயணம் - பெருவிருப்பு , நன் பரிணாமம் -வேறுபாடு , விகாரம். 

னிலை , குறிப்பு . ( சப்த ) பரித்தல் - சுமத்தல் , தாங்குதல் , 
பராயணன் - குறிப்பறிவோன் . பரித்தியாகம் - முற்றக்கை விடல் . 
பரார்த்தம் - பிறன் பொருட்டு , பரிதல்- அறுதல் , இரங்கல் , விதை 
பராரை பருமையான அரை . தல் , 
* பராவு - வாழ்த்து . ( சிந் ) * பரிதவித்தல் - துயருறல் . 
பரி - அதிசயம் , விடுதல் , சூழ , * பரிதாகம் - வெம்மை . ( பாரத ) 
சிறப்பு , மகிழ்ச்சி , சோகம்மு பரிதாரம் - ஒன்று கொடுத்து மற் 
தலிய பொருள்களை உணர்த் றொன்று வாங்குதல் , (சப்த ) 


பரிதாப 


பலித்த 


. 


பரிதாபம் - துக்கம் , வெம்மை , பருப்பு - பருமை . ( சிந் ) 
சோகம் . 

பருப்பொருள் - நுண்மையில்லா 
பரிதி - சூரியன் , பரிவேடம் , வட் ப்பொருள் . 
டம் . 

பருமம் - கலணை , பதினெண்கோ 
* பரிதியங்குடிங்கு - சக்கரவா வைமணி , கவசம் . ( பிங் ) 
கம் . ( இரகு ) 

பருமித்தல் - அலங்கரித்தல் , ( சிந் ) 
* பரிப்பு - இயக்கம் . ( புற ) சிரமஞ்செய்தல் . ( பிங் ) 
பரிபவம் - இகழ்ச்சி , தோல்வி . பருவம் - பக்குவம் , பொழுது . 
* பரிபவித்தல் - அவமதித்தல் . பருவரல் - துன்பமுறல் . 
பரிபாகம் - சாமர்த்தியம் ; பக்கு பரூஉ - பருமை . 
வம் . ( தணி ) 

* பரேர் - பேரழகு . ( பட் ) 
பரிபாடை -சமுதாயப் பொருளை பரோட்சம் - காணப்படாதது . 
விசேடித்துக்கூறுங் குறிப்பு , * பல்காற்பறவை - வண்டு . 

பல்குதல் - பெருகுதல் . 
பரிபாலநம் - பாதுகாத்தல் . பல்லம் - அம்பு , கரடி . ( சேது )) 
பரிபுரம் - சிலம்பு . 

பல்லவம் - தளிர் , விஸ்தாரம் . 
பரிபூரணம் - முழுநிறைவு . பல்லவர் - ஒருசாதியார் , தூர்த் 
பரிமளம் - மிகுமணம் . ( பிங் ) தர் , கீழ்மக்கள் , 
பரிமாணம் - அங்குலம் முதலிய பல்லாண்டு - சோபநம் . ( பிங் ) 
அளவு . 

பல்வலம் - சிறுகுளம் , வாவி . 
பரியகம் - கிங்கிணி , காற்சவடி . பலகணி - காற்றுப்புகும்வாயில் , 
பரியங்கம் - கட்டில் . ( பார ) 

துவாரம் . இ 
பரியந்தம் - எல்லை . 

பலகறை 

சோகி . 
பரியாயம் - முறை ,கிரமம் . ( சப்த ) பலகாரம் - யானைமேற்றவிசு . 
பரியாளம் - பரிவாரம் . 

யானைமேற்றவிசு . 
பரிவட்டம் - சீலை . ( பிங் ) பலம் - பழம் , சேனை , பயன் , 
* பரிவருத்தனம் - பொருண்மா கிழங்கு . 
றுதல் . 

* பலரறிசொல் - பெருஞ்சொல் . 
பரிவருத்தனை -பொருண்மாறுதல் பலன் - பலதேவன் , ( பார ) பயன் . 
பரிவாதம் - அபவாதம் . ( பிங் ) * பலாக்கன் - குறும்பார்வையன் . 
பரிவாரம்- சூழ்ந்து நிற்குஞ்சனம் . பலாசம் - இலை , புன முருக்கு . 
பரிவு - அன்பு , துயர் . * பலாஞ்சிலாம் - பலவுஞ்சில 
* பரிவேடிப்பு - பரிவேடம் . வும் . ( திருவா ) 
* பரீக்கை - ஆராய்வு , சோதித்தல் . பலாலம் - வைக்கோல் . ( சேது ) 
* பருக்கென்றல் - பருத்துக்காட் பலி - பூசை , ( சேது ) பிச்சை , 
டல் . ( சிந் ) 

அவி , மாமிசம் . 
பருப்பதம் - மலை . 

பலித்தல் - பலனுடைத்தாதல் . 


கண் 


பலகை 


பலிதம் 


பறைதல் 


பளிங்கு 


பலிதம் - நரைமயிர் . 

பழையர் - கள்ளுவிற்பவர் : 
பலிநம் - காயுடையமரம் . பள்ளி - இடைச்சேரி , ( சிந் ) முனி 
பலி புட்டம் - காகம் , 

வர்வாசம் , படுக்கை , நித்திரை , 
* பவ்வம் - பருவம் . (உண்மை) கோவில் , சிற்றூர் . ( பிங் ) 
பவ்வீ மலம் . ( தணி ) 

பள்ளை - ஆடு . 
பவம் - பாவம் , பிறப்பு , உளதா * பளகு - குற்றம் . (காஞ்சி ) 
தல் , மரம் . 

பளிக்கறை - பளிங்குமண்டபம் . 
பவமானன் காற்று . 

கருப்பூரம் , ( சிந் ) 
* பவர் - கொடி . ( வெண் ) கண்ணாடி , சுக்கிரன் . 
பவர்க்கம் - நரகம் . ( சேது ) பளிதம் - கருப்பூரம் . ( சிந் ) 
பவர்தல் - பரத்தல் . ( இரா ) பற்பம் - நீறு , விபூதி . 
* பவன் - சிவன் . ( திருவி ) பற்றம் - கற்றை . ( சிந் ) 
பவனம் - இராசி , பூமி , வீடு . பற்றல் - பற்றுதல் . 
* பவனன் - காற்று . ( சேது ) பற்றலர் - பகைவர் . 
* பவனாகதி - வாயுகதி . ( பார ) பற்றற்றார் - முனிவர் . 
பவனாசனம் - பாம்பு . ( மறைசை ) பற்றாக்கை - அம்புகட்டுங்கயிறு . 
பவனி - உலாப்போதல் . ( திருவி ) பற்றாசு - உலோகம் பொருத்தும் 
பவாநி - உமாதேவி . ( பிங் ) அற்பதுண்டம் . 
பழங்கண் - துன்பம் , மெலிவு . பற்றார் - பகைவர் . ( வெண் ) 
* பழஞ்சொல் - முதுசொல் . பற்று - பெற்றதன் மேலுள்ள 
பழமலை - விருத்தாசலம் . 

விருப்பு , ( சிந் ) அன்பு : 
பழவினை - ஊழ்வினை . பற்றுக்கோடு - ஊன்றுகோல் , 
பழனம் - நீர்நிலம் , ( சிந் ) மருத 

ஆதாரம் . 
நிலம் , வயல் . 

பற்றை -சிறு தூறு , செங்காந்தள் . 
பழி - குற்றம் , பொல்லாங்கு . பறந்தலை போர்க்களம் , சுடு 
பழிச்சுதல் - துதித்தல் . 
பழிசை -இகழ்ச்சி . ( கலி ) பறப்பன் - தேள் . ( சேது ) 
* பழு - விலாவெலும்பு . ( சிந் ) பறப்பை - பறவை . ( தணி ) 
* பழுத்தல் - அடிப்படல் . ( சிந் ) * பறம்பர் - தோல்வேலைசெய் 
பழுது பயனின்மை . ( தொல் ) 

பவர் . 
பொய் . 

பறம்பு - மலை , முலை . ( பிங் ) 
* பழுதை - கயிறு . ( பிங் ) பறல் - பறவை . ( திருக் ) 
பழுப்பு - நென்பு , ( கந் ) அரிதா * பறிவை - பட்டிகை . ( பிங் ) 
ரம் . ( சிந் ) 

பறை - பறத்தல் , ( சிந் ) இறகு , 
பழுமரம் - பழுத்தமரம் , ஆலம சொல் . 

* பறைதல் - அழிதல் , ( சிந் ) பேசு 
பழுவம் - காடு . ( சிந் ) 

தல் , 


காடு . 


. 


ரம் . ( சிந் ) 


பறைய 


கஉச 


பாஞ்ச 


பலா . 


* பறையவகு - பலகறை . ( சிந் ) பாகம் - பங்கு , பாதி , பிச்சை , 
* பன் 

அரிவாட்பல் . ( நன் ) பக்குவம் . 
பன்னகம் - பாம்பு . 

பாகல் 
பன்ன கவைரி - கருடன் . பாகலம் யானையின் நோய் . 
பன்ன சாலை - முனிவர்வாசம் . பாகவதர் - விட்டுணுசமயத்தார் . 
* பன்னம் இலை . ( பிங் ) பாகிநேயன் - சகோதரி மகன் . 
பன்னல் - ஆராய்தல் , (சிந் )நெருங் பாகீரதி - கங்கை . ( பார் ) 

குதல் , ( சூ ) சொல்லல் , பருத்தி . பாகு - சருக்கரை , குழம்பு , பால் , 
பன்னி - மனைவி , பனிநீர் , சீப்பு . பாக்கு , பாகன் . 

[ தெலுங்கு) ( இரகு ) பாகுடம் - கையுறை , ( சிந் ) அர 
பனசம் - பலாமரம் . ( சேது ) சிறை . 
பனத்தி - பார்ப்பனத்தி . பாகுபாடு - பிரிவு . 
பனவன் -பிராமணன் . ( பெரி ) பாங்கர் - ஒமைமரம் , ( குறி ) பக் 
பனி - சொல் , பாகடர்ந்தபனி " 

துன்பம் , நோய் , பாங்கு - தோழன் , ( பார ) அழகு , 
குளிர் , பயம் , நடுக்கம் . ( பிங் ) உரிமை , பக்கம் . 
பனிச்சை - பின்னி முடிக்கும் மயிர் பாசகன் பாகஞ்செய்பவன் , 
ச்சுருள் . 

அக்கினி. 
பனித்தல் - துளித்தல் , நடுங்கல் . பாசடை - பச்சிலை . 
பனிப்பகை - சூரியன் . ( இரகு ) பாசண்டம் - வேதவொழுக்கத் 
* பனிப்பு - சொல்லல் . ( இரா ) திற்குவேறான சமயம் . 
பனுவல் - பாட்டு , இசைப்பாட்டு, பாசதரன் - இயமன் , வருணன் . 
கேள்வி , ( புற ) சாத்திரம் , பாசம் - அன்பு ,கயிறு , வலை , பேய் . 
நூல் . 

* பாசவீர் - கயிறுவிற்பவர் . 
பாசறை - பகைமேற் சென்றோர் 

உறையுமிடம் . ( பிங் ) 
பா - பரந்து செல்வதோரோசை , பாசனம் - சுற்றம் , உண்கலம் . 
( தொல் ) காத்தல் , (காஞ் ) பர பாசி - நாய் , கிழக்கு . ( புறநா ) 
ப்பு , (புற ) பஞ்சு நூல், பாட்டு , * பாசிநீக்கம் - சொற்றோறும் அடி 
சுத்தம் . 

தோறும் பொருளேற்று நிற் 
பாக்கம் - ஊர் , கடற்கரையூர் . கும் பொருள்கோள் . ( இறை ) 
பாக்கன் பூஞை. 

பாசுபதன் - சிவன் . 
* பாக்கியம் - நல்வினை . ( சிந் ) பாசுரம் 

வாசகம் . 
பாகசாதநன் - இந்திரன் . ( இரா ) பாஞ்சசன்னியம் - விட்டுணுவின் 
பாகசாதநி - இந்திரன் மகன் . 

சங்கு . 
பாகசாலை டுக்களை .. 

பாஞ்சராத்திரம் - விட்டுணுசம 
பாகதம் - பிராகிருதம். 

யவகையுள் ஒன்று . 


பாஞ்சரா 


கஉரு 


பாம்பு 


ஊர் , 


பாஞ்சராத்திரி - விட்டுணுசமயி . பாண்டில் - வட்டம் , தகழி , க 
பாஞ்சாலி - திரௌபதி . 

டில் , தாளம் , எருது , வாகைா 
* பாட்டம் - தோட்டம் . ( கலி ) ரம் , குதிரைவண்டி . ( பிங் ) 
* பாட்டி - பாண்மகள் . ( பிங் ) பாண்டு - வெண்மை . ( சப்த ) 
பாட்பம் - கண்ணீர் . 

பாண்டுரம் - வெண்மை . ( சப்த ) 
பாடகம் - பாதகடகம் , தெரு . பாணம் - அம்பு , மழைவண்ணக் 
பாடகன் - உபாத்தியாயன் - குறிஞ்சி . 
பாடணம் - பேசுதல் . 

பாணி - தாமதம் , ( சிந் ) காலம் , 
பாடம் - ஒளி , ( சிந் ) படித்தல் , தாளம் , பாட்டு , ஒசை , அழகு , 
படிக்கப்படுவது . 

அன்பு , நாடு , நீர் , கை . 
பாடலம்- குதிரை, சிவப்பு , பாதி பாணிக்கிரகணம் - விவாகம் . 
ரிமரம் . ( பிங் ) 

பாணித்தல் - தாமதித்தல் . ( இரா ) 
பாடவம் வன்மை . களிப்பு , * பாணு பாட்டு . ( சிந் ) 

ஆரோக்கியம் . ( சப்த ) * பாத்தல் - பகுத்தல் . ( சிறுபஞ் ) 
* பாடாணம் - கல்லு . ( திருவி ) பாத்தியம் - கால்கழுவக்கொடுக் 
பாடி - பாசறை , சேனை , கும் நீர் , பாதசம்பந்தமுடை.. 

முல்லைநிலத்தூர், நாடு . 
பாடிகாவல் - களை கணாவான் ஒரு * பாத்திரம்- தக்கோன் . ( விநா ) 
வனைக்கொண்டு வேந்தன் செ பாத்து - கஞ்சி , சோறு , பகுத் 
ய்விக்கும் ஒரு தண்டத்தொ திடல் , 
ழில் . (சிவஞா) 

பாதகம் - துரோகம் . 
* பாடித்தல் - பேசுதல் . ( சிவத ) பாதசாலம் -காலணிமணிவடம் . 
பாடியம் - உரை , சொல்லற்பா பாதபம் - மரம் , பாதபீடம் . 

பாதம் - நீர் , பாதத்தில்வீழ் 
பாடினி - பாடன் மகள் . ( புற ) வதோ ” ( பாரத ) கால் , வேர் , 
பாடு - பக்கம் , ஓசை , பெருமை , * பாதலக்கம் - காலிலக்கம் . 

கேடு , ( பிங் ) துயில் . ( சிந் ) * பாதவம் - தோட்டம் , ( பிங் ) 
* பாடுவி - பாடுவிச்சி . ( கலி ) 

மரம் . 
சொல் . ( பார ) 

பாதீடு - பங்கிடுதல் , காத்தல் . 
* பாண் - தாழ்ச்சி ( சிந் ) இசைப் * பாதுகம் - மிதியடி . ( இரா ) 
பாட்டு . 

* பாதேயம் - வழிக்குரிய உணவு - 
பாண்டம் - பாத்திரம் . 

பாதை - மரக்கலம் , ( இரா ) வழி 
பாண்டரங்கம் - சிவபிரானாட்டிய பாந்தல் - பதுங்கல் . 

பாந்தள் - பாம்பு , பெரும்பாம்பு . 
பாண்டரங்கன் சிவன் . 

பாந்தன் - வழிப்போக்கன் . 
பாண்டவர் பாண்டு புத்திரர் . பா நீயம் - நீர் , குடிக்கத்தக்கது . 
பாண்டித்தியம் - புலமை . 

பாம்பு.வரம்பு , (பிங் ) ஆயிலியம் . 


பாடை 


- 


பாம்புரி 


கஉகள் 


பால் 


பாம்புரி - அகழி . ( சூடா ) , * பாரதவருடம் - பரதகண்டம் . 
* பாமகள் - சரசுவதி . ( திருவி ) பாரதாரிகன் -பிறன் மனைவியைப் 
பாமடந்தை - சரசுவதி . 

புணர்பவன் , 
பாமம் - ஒளி, பரப்பு . ( இரா ) பாரதி - சரசுவதி , மரக்கலம் . 
பாமரன் - நீசன் , கீழ்மகன் . பாரம் பரிக்கப்படுஞ்சுற்றம் , 
* பாமிநி - பெண் . 

( புற ) பருத்தி , ( குறி ) கரை , 
பாய்ச்சல் - எழுச்சி , ( சூடா ) பெரு பொறை , தோணி , கவசம் , 
க்கல் . ( இரா ) 

கனமுள்ளபொருள் . ( சப்த ) 
பாய்த்து தல் - பரப்புதல் . ( சிந் ) பாரம்பரியம் - வழிவழியாய் வந் 
பாய்தல் - பரம்புதல் . 
பாய்மா - குதிரை , புலி , * பாரமிதை - பரிபக்குவர்கள் 
பாயசம் - பாற்சோறு , பாற் புத்தபதவியைப் பெறுதற்கு 
சொற்றி . 

வேண்டுவனவாகப் பௌத் 
பாயம் - மனம் விரும்பியது . 

தநூல்களிற் சொல்லப்ப 
பாயல் படுக்கை . 

ட்ட தானம், சீலம் பொறை 
பாயிரம் - புறவுரை . 

முதலியன . பாரம் - கரை . 
பாயு - அபா நவாயுஸ்தாரம் . ( சப் ) தை - அடைந்தது . 
பார் - பூமி , தேர்ப்பலகைப்பா , பாராசரி - வியாசமுனிவன் . 
தடை , பாறை . 

பாராட்டுதல் - மெச்சுதல் . 
பார்க்கவன் - சுக்கிரன் , பரசிரா பாராயணம் - நியமமாகப்படித் 
மன் . 

தல் . 
பார்சுவம் - பக்கம் . 

பாராவதம் - புறா . 
பார்த்தன் - அருச்சுனன் . பாராவளை - சுழல்படை . ( பிங் ) 
பார்த்திவன் - அரசன் . பாராவாரம் - கடல் , கடற்கரை . 
# பார்ப்பனி - பிராமணப்பெண் . பாரி - மனைவி , நற்புடைவை , 
பார்ப்பு - பறவைக்குஞ்சு , பார்த் ( சேது ) பூமி , ஊர், கட்டில் . 
தல் . 

பாரிசம் - பக்கம் . 
பார்வல் - பறவைக்குஞ்சு. ( கந் ) பாரிசேடம் - எஞ்சியது . 
பார்வை - கண், ( சூடா ) பார்த் பாரிடம் - பூதம் , பூமி . 
தல் . 

பாரித்தல் - பிறப்பித்தல், பரத் 
பாரகம் - திரைச்சீலை , பூமி . தல் , பரப்புதல் , பருத்தல் . 
பாரகன் தாங்குபவன் , கரை * பாரித்துரைத்தல் - விரித்துச் 
கண்டவன் . 

சொல்லல் . 
பாரசிகை - பருந்து . ( பிங் ) பாரிப்பு - பாரித்தல் . 
பாரணம் - விரதமுடிவிற் செய் பால் - பாதி , இடம் , குணம் , 

யும் உணவு , உண்ணு தல் . ( சப் ) பக்கம் , திக்கு , இயல்பு , பகுதி , 
பாரதர் - பரதவமிசத்தார் . 

ஊழ் , பங்கு , வெண்மை . 


பாலகன் 


பிசிதம் 


- 


வன் . 


பாலகன் - சிறுவன் , காப்பவன் . * பாழ்படல் -- அழிதல் . ( இரா ) 
* பாலடி - பாற்சோறு . ( விநா ) பாழி - முனிவர்வாசம் , விலங்கு 
பாலம்- நெற்றி , மழு , பூமி . (பிங் ) துயிலிடம் , அகலம் , வலி , நக 
* பாலமை - அறியாமை . ( இரா ) ரம் , குகை , சிறுகுளம் , பெரு 
பாலலோசநன் சிவன் . 

மை , வீடு , பாழ் . 
* பாலலோசநி - உமாதேவி . பாளம்- தகட்டுவடிவம் . ( இரகு ) 
பாலனம் - காத்தல் , பாற்சோறு . பாளிதம் கண்ட சருக்கரை , 
பாவி - பாலியாறு . 

சோறு , கருப்பூரம் , பட்டுக் 
பாலிகை - அதரம் , வட்டம் . சீலை , குழம்பு . 
பாலித்தல் - கொடுத்தல் . 

பாளையம் - பாசறை . ( பிங் ) 
பாலை - மிருகசீரிடம் . 

பாற்கரன் - சூரியன் , ஒளியுள்ள 
பாலைக்கிழத்தி - துர்க்கை . ( சேது ) 
பாவகம் - எண்ணுதல் , சுத்தம் , * பாற்றுதல் - நீக்குதல் , ஒட்டு 
அபிநயம் , நினைவு . ( சப் ) 

தல் . ( தணி ) 
பாவகன் - நெருப்பு , சுத்திசெய் பாறல் - ஓடுதல் , எருது . 
பவன் . 

பாறு - பருந்து , மரக்கலம் . 
பாவகாரி - பாவஞ்செய்பவன் . பாறை - சிறுதிட்டை . ( பிங் ) 
பாவகி - முருகக்கடவுள் . ( திவா ) பான்மை - தன்மை , தகுதி , 
பாவம்- தீயசெயல் , கருத்து , அபி பானல் - கருங்குவளை , வயல் 
நயம் , விளையாட்டு , மெய்ப் பானாள் - பாதிநாள் . ( திவா ) 
பாடு . 

பானு - சூரியன் , பிரபு . 
பாவமூர்த்திகள் - வேடர் . 
* பாவர் - பாவிகள் . ( தணி ) 
பாவல் - பரம்புதல் , மிதியடி . பிகம் - குயில் . 
பாவனம்- தியானித்தல் , சுத்தம் . பிங்கலம் - பொன் , வடக்கு , ( பிங் ) 
* பாவனன் வீமன் . ( பாரத ) 

பொன்னிறம் , குரங்கு . ( சப்த ) 
பாவனை - எண்ணம் , தியானம் . * பிங்குசம் - தலைக்கோலம் . 
பாவாணர் - புலவர் . 

பிச்சம் - பீலிக்குடை , வெண்கு 
* பாவி - வரற்பாலது . ( பாரத ) 

டை , ஆண் மயிர் , ( சூடா ) மயி 
பாவித்தல் - எண்ணுதல் . ( இரா ) லின் தோகை , வால் . ( சப்த ) 
பாவிப்பு - எண்ணம் . ( இரா ) * பிச்சாடனம் - பிச்சைக்குத்தி 
* பாவிடல் - பரத்தல் . ( இரா ) 

ரிதல் . 
பாவுதல் - பரம்புதல் . 

மயக்கமுள்ளவள் , 
பாவை - பெண் , இலக்குமியாடி ( இரா ) முல்லை . ( பிங் ) - 
யகூத்து . 

பிசி 

அரும்பொருள் , பொய் , 
பாழ் - வெறுமை , சூனியம் . சோறு . ( பிங் ) 
பாழ்த்தல் - பாழாதல் . பிசிதம் - ஊன் , வேம்பு . 


* பிச்சி 


பிசிதாச 


கஉஅ 


பிரசர 


பிசிதாசனன் - அரக்கன் . * பிணைச்சு புணர்ச்சி . ( பிங் ) 
பிசுமந்தம் - வேம்பு , 

பிணையல் - பின்னியமாலை . ( பிங் ) 
பிசுநம் - காகம் . 

* பிணைவு - புணர்ச்சி . ( கந்தபு ) 
* பிசுநனன் - நாரதன் , கொடிய பித்தம் - மயக்கம் . 
வன் . ( சப் ) 

* பித்தி - சிறுசெண்பகம் . 
பிஞ்சகம் - 

பித்திகை -சிறுசெண்பகம் , சுவர் . 
பிஞ்ஞகம் - } தலைக்கோலம் . 

* பிதற்றுதல் - ஒன் றினைப்பற்றிக் 
பிஞ்சம் - இறகு . 

சொண்டு விடாது பேசுதல் . 
பிட்டம் - இடித்தமா , ஈயம் . 

பிதா - பிரமன் . 
பிடகம் - ஓலைப்பெட்டி . பிதாமகன் - பாட்டன் , பிரமன் . 
பிடகர் - வைத்தியர் . ( சேது ) பிதிர் - பொடி , திவலை . ( பிங் ) 
* பிடகை - பூந்தட்டு , ( நெடு ) பூங் * பிதிர்போசநம் - சிராத்தம் . 
கூடை . ( பெரி ) 

பிதிர்வனம் - சுடுகாடு , ( சேது ) 
பிடரம் -கலவோடு , மத்து . ( சப் ) பிந்துதல் - பிற்படல் . (இரா ) 
* பிடா - பிடாமரம் . ( இரா ) 

பிநாகம் - சிவன் வில்லு . 
* பிடியல் - சிறுதுகில் . ( பிங் ) பிப்பலம் - நீர் , அரசு . ( சப்த ) 
பிண்டம் - திரளை , பிதிர்களுக்குக் பிர - ஆரம்பம் , போதல் , மிகுதி , 
கொடுக்கும் அன்னத்திரளை , கீர்த்தி , உற்பத்திமுதலிய பொ 
கவளம் , சரீரம் , சோறு . ருள்களை உணர்த்தும் ஒரு வட 
பிண்டி அசோகு , புநர்பூசம் , மொழி யிடைச்சொல் . ( சப் ) 
நென்மா . 

* பிரகடநம் - வெளிப்படுத்தல் . 
* பிண்டித்தல் - திரளல் . ( சிந் ) பிரகடம் - வெளிப்படை . 
பிண்டிபாலம் - கையாலெறியும் பிரகரணம் - ஆயுதம் , நூற்பொ 
ஒருவகைத்தண்டு . 

ருட்பிரிவு . 
* பிண்டியான்-அருகன் . ( திரு ) பிரகாரம் - வகை , ஒப்பு . 
* பிண்ணாக்கு - பாம்பு . பிள் + பிரகிருதி - பஞ்சபூதம் , மூலகார 
நாக்கு . ( கல்வளை ) 

ணம், பிரதாநம் , ( யாதவநி ) 
பிணக்கு - மாறுபாடு , நெருக்கம் . இயற்கை , வலி , மறைவு . 
பிணங்குதல் - தெற்றல் , ( பெரிய ) * பிரகேலிகை -கருதியபொருளை 
வெறுத்தல் , நெருங்கல் . 

மறைந்து கிடக்க வைத்து 
பிணர் - சமமில்லாவடிவம் , கோ வெளிப்படையிலே வேறொ 

ன்று தோன்றும்படி செய் 
பிணி - கட்டு , நோய் . ( புற ) யும் செய்யுள் . 
பிணி முகம் - முருகற்குரிய யானை , பிரசண்டம் - கடுவேகம் , கடு 
( புற ) பறவை , மயில் , அன் வெப்பம் , தாங்கற்கரியது . 
னம் . ( பிங் ) 

பிரசம் - தேன் , தேனீ , வண்டு . 
பிணை - மான் , விருப்பம் . பிரசரம் - வெளியாதல் , வேகம் 


- 


. 


பிரசவம் 


கஉகூ 


பிரமதக 


னடு . 


கூறு 


பிரசவம் - பிறத்தல் . 

பிரதிபந்தம் - தடை . ( சப்த ) 
பிரசன்னம் - அழுக்கின்மை , மகி * பிரதி மண்டலம் - ஒத்தமண்ட 
ழ்வு . 

லம் . 
பிரசாதம் - தேவநைவேத்தியம் , பிரதிமானம் - யானைக்கொம்பி 

அழுக்கின்மை , அநுக்கிரகம் . 
பிரசாபதி - அரசன் , பிரமன் . பிரதிமை - ஒத்தவடிவம் . 
பிரசாரணம் - விரித்தல் . பிரதியோகி - மறு தலை . ( சப்த ) 
பிரசுரம் - மிகுதி . ( சப்த ) பிரதிரூபம் - சமவடிவம் . ( சப்த ) 
பிரசுரன் - சுக்கிரன் . 

பிரதிலோமன் - இழிந்த ஆணும் 
பிரசை - சந்ததி , சனம் . ( சப்த ) உயர்ந்த பெண்ணுங் கூடிப் 
பிரஞ்ஞை - சரச்சுவதி , அறிவு . பெற்றபிள்ளை . 
* பிரட்டர் - பதிதர் , வழுவின பிரதிவாதி - மாற்றுரை 
வர். ( இரா ) 

வோன் . 
பிரணயம் - வணக்கம் , அன்பு . பிரதீகம் - அவயவம் . ( சப்த ) 
பிரணிதி - ஒற்றன் , யாசித்தல் . * பிரதோடம் - மாலைக்காலம் . 
பிரத்தியக்கு - மேற்கு . பிரப்பு - கொள்கலத்திலே குறுணி 
* பிரத்தியயம் - அறிவு , விகுதி . ஒவ்வொன்றாக வைத்த பல் 
பிரத்தியாக்கியாநம் - நிராகரணம் லுணா , ( சூடா ) பேருண்டி . 
* பிரத்தியாலீடம் - வலக்கான் பிரபஞ்சான் - காற்று . 

முந்துற்றிடக்கான் மண்ட பிரபஞ்சம் - உலகம் , வித்தாரம் . 

லித்து நிற்றல் . ( பிங் ) பிரபந்தம் - பாமாலை . 
பிரதமம் - பிரதாநம் , முதலது . பிரபலம் - முக்கியம் , மிகுவலி . 
பிரதாபம் கீர்த்தி , ஒளி , பிரபலியம் - முக்கியமானது . 
வெம்மை . 

பிரபாவம் - ஒளி , வன்மை . 
பிரதி - அற்பம் எதிர் இயற்கை பிரபு - அதிபதி , உடையவன் . 
நிச்சயம் நிறைவு முதலிய * பிரபுத்துவம் - மகத்துவம் . 
பொருள்களை உணர்த்தும் ஒரு * பிரபை - ஒளி . 
வடமொழியிடைச்சொல் . பிரபோதம் - நற்புத்தி , துயிலி 
பிரதிகூலம் - கைகூடாமை , மாறு 

ன்மை , 
பாடு . ( சப்த ) 

* பிரம்பு - தேர்முட்டி . ( பிங் ) 
* பிரதிச்சந்தம் - கருத்துக்கேற் பிரமகத்தி - பிராமணக்கொலை . 

றது , ஒத்தவடிவம் . ( சப்த ) * பிரமசரி - பிரமசாரி . ( சைவ ) 
* பிரதிஞ்ஞை - மேற்கோள் , பிரமஞாநம் - கடவுளை அறியும் 
பிரதிட்டை - கிரியை முடித்தல் , அறிவு . 
தாபித்தல் . ( சப்த ) 

* பிரமணம் - சுழற்சி . 
பிரதிநிதி - ஒத்தவடிவம் , சமமாக * பிரமதகணம் சிவனுக்குத் 
வைக்கப்பட்டது . ( சப்த ) தொண்டு செய்யுங் கூட்டம் . 


பிரமம் 


கங 0 


பிலஞ்சு 


இழிசனர் 


- 


* பிரமம் கடவுள் , வேதம் , பிராகாரம் - மதில் . 

யாகம் , மந்திரம் , முத்தி , * பிராகிருதம் 

( சப்த ) கலக்கம் . ( பிங் ) மொழி . 
பிரமயாகம் - வேதமோதுதல் . பிராசநம் - உண்பித்தல் . 
பிரமரந்திரம் - பிரமத்தையடை * பிராசி - கிழக்கு . 
தற்குக் காரணமான உச்சித் பிராசீநம் 

பழையது . 
துவாரம் . ( சப் ) 

* பிராட்டி - தலைவி . 
பிரமரம் - வண்டு . ( தணி ) பிராணாயாமம் - பிராணவாயுவை 
பிரமரி - ஒருவகைக்கூத்து , சுழற்சி . த்தடுத்தல் . 
பிரமாணம் அளவைக்கருவி , பிராத்தி - அடைதல் . 

காரணம் , மெய்யுணர்வு . * பிராதா - சகோதரன் . ( சேது ) 
பிரமாதம் - அவதா நமின்மை . * பிராந்தன் மயக்கமுடை 
பிரமாதா - அளப்பவன் . 

யோன் . 
பிரமிதி - பிரமாணத்தாற் பெற்ற பிராந்தி - மயக்கம் . ( சேது ) 
அறிவு . ( சப்த ) 

பிராமணி - பிராமணப்பெண் . 
* பிரமிருதம் - உழுதொழில். பிராமி - சரசுவதி . 
பிரமுகம் - மேன்மை , பிரதாநம் . பிராமணவசிட்டநியாயம் - பிரா 
பிரமேயம் - அளக்கப்படுவது . மணர்வந்தார் என்ற போதே 
பிரமை - மெய்யுணர்வு , மயக்கம் . வசிட்டரும் அடங்குவாராயி 
பிரயத்திநம் - மிகுமுயற்சி , பிர னும் விசிட்டம் பற்றி வசிட்ட 
யாசம் , 

ரைக் கிளந்து கூறல்போல 
பிரயாகை - கங்கை யமுனை சர ஓரினப்பொருள்களோடு ஒன் 
சுவதி என்னும் மூன்றுங்கூடிய றனைக் கிளந்துங் கூறும் நெறி . 
சங்கமம் . 

பிராயச்சித்தம் - சுத்திக்கிரியை . 
பிரயோகம் - அநுட்டித்தல் , வழ பிரார்த்தனை - இரந்து கேட்டல் , 
ங்கும் முறை . 

பிராரத்தம் - முற்செனனவினை . 
பிரவாகம் - நீர்ப்பெருக்கு . பிராறு - நிறைபுனல். 
பிரவாளம் - பவளம் , தளிர். 

. பிரான் - கடவுள் , தலைவன் . 
பிரவிருத்தி தொழிற்படுதல் , பிரியம் - விருப்பம் . 
முயற்சி . 

பிருகதி - கத்தரி . ( திவா ) 
* பிரவுடை - ஐம்பத்தைந்து வய பிருங்கம் - வண்டு . 

சுடைய பெண் . ( கந்தபு ) பிருட்டம் - சகனம் . ( பிங் ) 
பிரவேசம் - உட்புகுதல் . பிரேரணம் - ஏவுதல் . 
பிரளயம் உகாந்தம் , அழிவு , பிரேரித்தல் - ஏவுதல் . 
வெள்ளம் . 

பில்குதல் - சிறுதிவலையாய்விடு 
* பிராகபாவம் - முன்னின்மை . 

தல் , ( சிந் ) கொப்புளித்தல் . 
பிலஞ்சுலோபம் - எறும்பு . 


- 


பிராக் - முன் . 


பிலம் 


A. க 


பீதாம் 


பிலம் - கீழறை, குகை . * பிறை - ஓராபரணம் . ( கல்லா ) 
பிலவங்கம் - குரங்கு , மான் . பிறைசூடி - சிவன் . 
* பிலாவநம்-ஒழுகுதல் . (இலிங் ) * பிறையிரும்பு - அரிவாள் .(சிந் ) 
பிலிற்றல் - கொப்புளித்தல் . * பிறைவடம் சந்திரகாரம் 
பிழம்பு - வடிவம் , திரட்சி . 

என்னும் ஆபரணம் . 
பிழார் - இறைகூடை . 

பின்றல் - பிறகிடல . ( பிங் ) 
பிழி - கள்ளு. 

பின்றை - பின்னை நாள் . 
பிழியர் - கள்ளுவிற்பவர் . பின்றோன் றல் - தம்பி . 
* பிழியல் - தேன் . ( சிந் ) பின்னகம் - மயிர்முடி , பின்னிய 
பிழைத்தல் - உய்தல் , தவறல் . 

மயிர் . ( அக ) 
* பிழைப்பு - தவறு . ( இரா ) பின்னம் - பொடி , வேறு , மாறு 
* பிள்ளல் - பிளத்தல் . ( இரா ) பாடு , பிளவு . 
பிள்ளை - காகம் , ( கந்த ) கரிக் பின்னல் சடை . ( சேது ) 
குருவி , வைரவன் . 

பின்னவர் வேளாளர் . 
* பிள்ளைமதி - இளஞ்சந்திரன் . பின்னனை - கைத்தாய் . ( பிங் ) 
* பிள்ளைமை - அறியாமை , (இரா ) * பின்னி - தங்கை . ( கோயி ) 
பிள்ளைத் தன்மை . 

பின்னிடல் - தோல்வி . ( பிங் ) 
பிளவு - துண்டம் , பிளப்பு . * பின்னிலை - குற்றேவல் . 
* பிளிற்றல் - கொப்புளித்தல் . பின்னிளவல் - தம்பி . ( திவா ) 
பிளிறல் - ஆரவாரித்தல் , கீண்டல் . பின்னை - இலக்குமி , தங்கை ,பின் 
பிற்கொழுங்கால் - உத்தரட்டாதி . னாள் , பின் . 
பிற்றை - பின் வரும் நாள் . பின்னை கேள்வன் - விட்டு து . 
பிறக்கம் - மலை , ( இரா ) மரக் பின்னோர் - வேளாளர் . 

கொம்பு , அச்சம் . (திவா ) 
பிறக்கிடல் - பின்னிடல் . பீட்டை - இளங்கதிர் . 
* பிறக்கிடுகை - பின்னிடுகை . 

பீடம் - ஆசரும் . 
பிறக்கு - வேறு , ( சில ) பின் , வழு . பீடனம் - துயருறுவித்தல் , அச் 
* பிறக்கை - பிறத்தல் . ( இரா ) சம் . ( சப்த ) 
பிறங்கடை - மகன் , வழித்தோ பீடிகை - ஆசநம் ,பூந்தட்டு ,கடை 
ன்றல் . ( இரா ) 

வீதி , அணிகலச்செப்பு . 
பிறங்கல் - மிகுதி , உயர்வு , பெரு பீடு - பெருமை , வலி . 

க்கம் , ( பிங் ) மலை , ஒளிர்தல் . பீடை - துயர் . 
பிறந்தை - பிறப்பு . ( சேது ) பீதகம் - பொன் , வெட்டிவேர் , 
பிறப்பிலி - சிவன் . ( பிங் ) 

மஞ்சள் . 
* பிறவு - பிறப்பு . (திருவா ) பீதசாலம் - வேங்கைமரம் . 
பிறழ்தல் - ஒளிவிடல் , நடுக்கம் , பீதம் - பொன் , பொன்னிறம் : 
வேறுபடல் , பெயர்தல் . ( சூ ) பீதாம்பரம் - பொற்புடைவை : 


A2 . 


புட்கரம் 


பீதி - வேதனை செய்யும் நோய் , * புகவு - சோறு , உணவு , ( புற ) 
அச்சம் . 

இது புகா என்புழியுள்ள 
பீதை - பொன் வண்ணக்குறிஞ்சி . குறியதன் கீழாக் குறுகி உக 
பீரும் - பருமை . 

ரமேற்ற சொல் . 
பீர் - அச்சம் , முலைப்பால் , பசலை , புகழ்பொருள் - உவமேயம் . 
பீர்க்கு . 

* புகற்சி - அன்பு , ( அகம் ) விரு 
பீரம் - பீர்க்கு , வாகை . 

ம்புவித்தல் . (சிந்தா ) 
பீரை - பீர்க்கு . ( புற ) 

* புகற்றுதல் - விரும்புவித்தல் : 
பீரு - அச்சமுள்ளவன் , புருவம் . புகறல் - சொல்லல் , விரும்புதல் . 
பீலி - ஆலவட்டம் , மயிற்றோகை , * புகா - சோறு ,உணவு .( வெண் ) 
பெருஞ்சவளம் , சிறுசின்னம் , * புகாக்காலை - போசாவேளை . 
சிற்றாலவட்டம் . 

புகார் - யாற்று முகம் , ( புற ) காவி 
பீலித்தண்டு - தலையிலே பீலிகட் ரிப் பூம்பட்டினம் . 
டப்பட்டு எறிவதோர் படை . புகுடி - புருவம் . 

. 
பீலு - அணு , அச்சமுள்ளோன் . புகுதி - புகுந்தகாரியம் , ( கந் ) 
* பீழித்தல் - வருத்தல் . ( வள் ) வாயில் . ( பிங் ) 
பீழை - துன்பம் . ( சிங் ) * புகுமுகம்புரிதல் - ஒருவனும் 

தும் 
பீள் - கருப்பம் , இளங்கதிர் . ( சூ ) ஒருத்தியும் எதிர்ப்பட்டவழி 
பு 

ஒருவரை ஒருவர் விரும்பும் 
புக்கசர் - சண்டாளர் , கீழோர் . தன்மை . ( தணி ) 
புக்கில் - புகலிடம் , ( புறநா ) வீடு . புகை - யோசனை தூரம் . 
புக்கு - பராய்மரம் . 

புகைதல் - புழுங்கல் . ( இரா ) 
புகட்டல் - உட்புகுத்தல் , ( பிரபு ) புங்கம் - அம்பு , அம்பினடி , உய 
* புகடல் - உட்புகுதல் . ( இரா ) ர்ச்சி , சீலை . ( பிங் ) 
புகர் - யானை மத்தகப்புள்ளி,( புற ) புங்கவம் - எருது , சிரேட்டம் . 
நிறம் , ( பெரு ) அழகு , ( சிலப் ) புங்கவர் - தேவர் , உயர்ந்தவர் . 
கபிலநிறம் , சுக்கிரன் , குற்றம் . புச்சம் - வால் , வால்வெள்ளி . 
புகர்முகம் - யானை . ( பிங் ) புஞ்சம் - திரட்சி . ( இரா ) 
புகல் - அடைக்கலம் , ( கந் ) விரு * புஞ்சவநம் - ஆண் மகவு பிறக் 
ப்பம் , ( மது ) சரீரம் , சொல் , கும் பொருட்டு ஒமஞ் செய் 
வெற்றி , தானியம்வைக்குங் து ஆலந்தளிர் , உழுந்து முத 

லியவைகளைப் பாகஞ் செய் 
* புகல்வு - மனச்செருக்கு . ( குறி ) 

து கருப்பவதியின் நாசியிற் 
புகலல் - மகிழ்தல் , ( சிந் ) விரும் பிழிந்து விடுங் கிரியை . 
புதல் , ( புற ) சொல்லல் . 

புட்கரம் யானைக்கைந்நுனி, 
புகலி - சீர்காழி . (சீகா ) 

தாமரை , நீர் , ஆகாயம் , தீர்த் 
புகலிடம் - ஊர் ,(பிங் ) புகுமிடம் . தம் , நிறைவு , பருந்து , வாள் . 


புட்கரி 


க 


புரத்த 


பாகம் , 


புட்கரிணி - தாமரைப்பொய்கை . புணர்ப்பு .. உடம்பு , உபாயம் ; 
புட்கலைமணாளன் - ஐயனார் . புணர்த்தல் . 
புட்டம் - புடைவை , காகம் . ( பி ) புணரி - கடல் , கடற்றிரை ( பிங் ) 
புட்டி - கொழுப்பு , வளர்ச்சி . புணை - மரக்கலம் . 
புட்டில் - குதிரைக்கு உணவு புத்தகம் - சித்திரப்படம் . ( பிங் ) 

இடுங் கருவி , விரற்சரடு , * புத்தலர் - புதியபூ . ( கந்த ) 
கெச்சை , ( சிந் ) தக்கோலக் புத்தி - அறிவு , போசநம் , பே 
காய் , ( திருமு ) கூடு . ( இரா ) * புத்துரை - புதியவுரை . 
*** புட்பகம் - குபேரன்விமாநம் . புத்தேள் - தெய்வம் , புதுமை . 
* புட்பரசம் - மகரந்தம் . ( சப்த ) புதல் - புல்லு , ( திவா ) பற்றை . 
புடம் - ஒன்றற் கொன்றுள்ள புதவு 

அறுகம்புல்லு , ( மலை ) 
சம்பந்தம் , மறைப்பு , மூடி , வாயில் , ( பிங் ) கதவு . ( புற ) 
புடவி - பூமி . ( சேது ) புதன் - பண்டிதன் , புலவன் . 
* புடி - ஒன்றற்கொன்று சம் * புதா - கதவு . புதாத்திறக்குக் 
பந்தமுள்ளது . 

தாழுடைய ( சிந் ) நாரை , 
புடை - ஒலி , ( சிங் ) பகை , பக்கம் , புதிர் - புதியது . 

( தொல் ) யுத்தம் ,இடம் ,வீக்கம் . புதை - புதுமை , ( திவா ) சரீரம் , 
புடைத்தல் - அலைத்தல் , ( வெண் ) 

அம்புக்கட்டு , மறைவு . 
அடித்தல் , குத்தல் , வீங்குதல் . புதைத்தல் - போர்த்தல் , ( சில ) 
புடைபெயர்தல் - கீழ்மேலாதல் , மறைத்தல் , 

( வெண் ) பக்கத்திற் போதல் , புந்தி - புதன் , அறிவு , சிந்தை . 
அசைதல் . 

புந்தியர் - பண்டிதர் . ( பிங் ) 
* புடையல் - மாலை . ( புறநா ) புநர் - இரண்டாம் முறை , பின் .. 
புண்டரம் - கழுகு , (இரா ) நெற் புநர்ப்பாகம் - இரண்டாமுறை 
றிக்குறி , குருக்கத்தி . 

செய்த பாகம் . 
புண்டரீகம் 

வெண்டாமரை , புநருத்தம் - கூறியது கூறல் . 
( கந்த ) புலி , வண்டு , தாம பும் - ஆண் . 
ரை , கமண்டலம் , திக்கியானை . புமான் - ஆடவன் . ( இரா ) 
* புண்புடரீகை - இலக்குமி . ( இரா ) புய்த்தல் - பிடுங்குதல் . ( புறநா ) 
* புண்ணியசாந்தம் 

சாணி . 

* புயக்குதல் - பிடுங்கல் . ( வண்டு ) 
* புண்ணியம்- தருமம் , நற்செயல் புயங்கம் - பாம்பு , ஒருகூத்து . 
* புண்ணியாகம் 

சுத்தியைப் புயல் - மேகம் , பெருங்காற்று . 
பிறப்பிக்குந்திநம் . ( சப்த ) | * புரகரன் - சிவன் . ( சேது ) 
புண்ணீர் - இரத்தம் . ( இரா ) புரசை - யானைக்கழுத்திடுகயிறு . 
புணர்ச்சி ஒருதேயத்தராதல் , புரட்டை - பூரட்டாதி . 
( வள் ) அளவளாவுகை ,இயைவு , புரணி ஊன் . ( பிங் ) 
கலவி . 

புரத்தல் - காத்தல் , கொடுத்தல் , 


- 


புரதக 


க்கூச 


புலம்பு 


- 


* 나 


புரதக நன் - சிவன் . 

புரோகதி - நாய் . 
புரந்தரன் - இந்திரன் . * புரோகம் - முன்செல்லல் . 
புரம் - இராசதானி , ஊர் , வீடு , புரோகிதன் - குரு , இந்திரன் 

மேல் வீடு , முன் . ( சப்த ) புரோசர் - குறுநிலமன்னர் . 
புரவலன் 

அரசன் , கொடை * புரோதம் - குதிரை மூக்கு 
யாளன் . 

* புரோவாதம் - முன்னர்ச்சொ 
புரவி - குதிரை. 

ன்னது . 
* புரவிசயன் - சிவன் . ( பார ) புல் - புலி , பனை , அநுடநாள் , 
புரவிவட்டம் - குதிரைசெலுத் புறவைரமுடையமரம் , புணர் 
தும் வீதி . ( சிந் ) 

ச்சி , ( மிங் ) 
புரவு - காத்தல் , கொடை . 

புல்குதல் - புல்லுதல் . ( இரா ) 
முற்காலம் , முன் , புல்லகண்டம் - கண்டசருக்கரை . 
சென்றது . 

புல்லகம் - நுதலணி . ( பிங் ) 
புராணம் - பழமை , பழங்கதை . புல்லம் - அபிநயம் , ( கல்லா ) 
புராதாம் - முன்னடந்தது . எருது , ( விநா ) மலர்ந்தபூ . 
புராரி - சிவன் . 

புல்லர் - கீழோர் , வேடர் . 
* புராவிருத்தம் - இதிகாசம் . * புல்லார் - பகைவர் . ( வெண் ) 
புரி - இராசதானி , முறுக்கு, கயிறு , புல்லி - புறவிதழ் . ( சேது ) 

கட்டு, விருப்பம் , செயல் ,ஊர் . * புல்லிகை - குதிரையின் காதி 
புரிசை - மதில் . 

லே தூங்கும் ஓராபரணம் , 
* புரித்தல் - விரும்புவித்தல் . புல்லிது - இழிவு . ( கந்த ) 
புரிதல் - செய்தல் , விரும்பல் . புல்லியர் - கீழோர் . 
புரீடம் - மலம் . ( இரா ) புல்லு தல் - கூடுதல் , புணர்தல் , 
புருகூதன் - இந்திரன் . 

சார்தல் . 
புருடவாக நன் - குபேரன் . 

* புல்லூரி - குருவிச்சை . 
* புருடாகிருதி - புருடவடிவம் . புல்லெனல் - பொலிவழிதல் . 
புருவை - இளமை , ஆடு . ( பிங் ) புல்வாய் - கருமான் , கலைமான் . 
புரூணகத்தி - கருவழித்தல் . புலத்தல் - ஆற்றுதல் , முனிதல் , 
புரை 

பன்ன சாலை , ( இரா ) ( வெண் ) பிணங்குதல் . ( இரா ) 
உவமை , குற்றம் , பெருமை , புலப்படுதல் - விளங்குதல் . 
வீடு , உட்டுளை . 

புலப்பாடு - விளங்குதல் . 
புரைகிளைத்தல் - தேடல் . (விநா ) புலம் - அறிவு , திசை , ( புற ) 
* புரைத்தல் - துளைத்தல் . 

. இடம் , வயல் , விடயம் . 
புரையுள் - பன்னசாலை , ( இரா ) புலம்பு குற்றம் , வெறுப்பு , 

( சிந் ) நடுக்கம் , (திவா ) வருத் 
புரையோர் - கள்வர் . ( பிங் ) தம் , ( மலை ) தனிமை , அச்சம் , 
* புரோக்கணம் - தெளித்தல் . ஒலி . ( பிங் ) - 


புலம்புத 


ககூடு 


புறம்ப 


- 


ன்று . 


புலம்புதல் - ஒலித்தல் ,பிதற்றுதல் . * புள்வாய்கீன் றோன் - விட்டுணு . 
* புலமகள் - சரசுவதி . ( சிந் ) புள்ளம் - அரிவாள் , வாள் . ( பிங் ) 
* புலமை - அறிவு . ( இரா ) புள்ளி - நண்டு , பொறி , பல்லி , 
புலர்தல் - காய்தல் , விடிதல் . மதிப்பு . 
புலவர் - அறிஞர் , கவிஞர் , தே * புள்ளிமலை - இமயமலை . ( இரா ) 

வர் , கம்மாளர் . ( பிங் ) புள்ளுவம் - வஞ்சகம் . 
* புலவல் - பிணங்குதல் . ( கலி ) புள்ளுவர் - கீழோர் , வஞ்சகர், 
புலவன் - இந்திரன் , ( கந்த ) அறி வேடர் . 

ஞன் , புதன் , முருகக்கடவுள் . புளகம் - குமிழ்ப்பு , கண்ணாடி , 
புலவி - ஊடலின் முதிர்வு , வெறு மயிர்சிலிர்த்தல் . 
ப்பு . 

* புளகு - புளகம் . ( இரா ) 
புலவு - புலானாற்றம் . ( புற ) * புளிஞர் - வேடர் . ( இரா ) 
புலன் - அறிவு , விடயம் . * புளித்தல் - தன்மைதிரிதல் , 
புலானீர் - இரத்தம் . 

( சிந் ) வெறுத்தல் . ( இரா ) 
புலி நால்வகைச்சாந்துளொ புளிதம் - ஊன் . 

புளிந்தர் - சண்டாளர் , வேடர் . 
* புலியடிக்குலை - வாழைக்குலை . புளினம் - மணற்குன்று , புட் 
புலிங்கம் - ஊர்க்குருவி , தீப் கூட்டம் . ( சேது ) 
பொறி . 

* புற்கம் - புன்மை . (நான் மணி ) 
* புலித்தொடர் - புலிச்சங்கிலி. புற்கலம் - உடம்பு . 
புலியூர் - தில்லைநகர் . 

புற்கலன் - ஆன்மா . 
புலுதம் - அளபெடை . புற்கு - கபிலநிறம் . 
புலை - புலால் , இழிவு . 

புற்கை - சோறு . ( பிங் ) 
புலைஞர் - சண்டாளர் , நீசர் . புற்பதி - பனை . ( சூடா ) 
* புலோமகன்னி - இந்திராணி . புற்புதம் - நீர்க்குமிழி . 
புலோ மசை இந்திராணி . * புறக்கிடல் - தோல்வி . ( பார் ) 
* புவித்தேவன் - பிராமணன் . புறங்கடை - வெளிவாயில் , 
புழல் - துளை , ( புற) மதகு , மீன் புறங்காடு - சுடுகாடு . 
புழுக்கல் - புழுக்கியது , சோறு . புறணி - குறிஞ்சிநிலம் , முல்லை 
* புழுக்கு - இறைச்சி . ( புற ) நிலம் , புறம் , தோல் , மரப்ப 
புழுகு - அம்புக்குப்பி . ( அக ) ட்டை . ( பிங் ) 
புழை - துவாரம் , ( தி ) சிறியவா புறத்தவன் - மாசாத்தன் . 
யில் . 

புறந்தரல் - பாதுகாத்தல் , விடு தல் . 
* புழைக்கடை - நுழைவாயில், * புறம் - வரியில்லாநிலம் , ( சிங் ) 
* புழைத்தல் - துளைத்தல் . 

முதுகு , பின் , இடம் , வெளி , 
புள் - வளையல் , ( சிந் ) வண்டு , புறம்பணை - குறிஞ்சிநிலம் , முல் 
பறவை , அவிட்டம் . ( பிங் ) லைநிலம் . 


புறவணி 


கசு 


பூதநா 


* புறவணி - முல்லைநிலம் . ( பிங் ) பூகம்பம் - பூமி நடுங்குதல் . 
புறவம் - முல்லை நிலம் , காடு . பூச்சியம் - நன்குமதிக்கத்தக்கது . 
புறவு - காடு . (வெண் ) 

பூசகன் - பூசைசெய்பவன் . 
புறவுரை - பாயிரம் . 

பூசல் - பூசுதல் , யுத்தம் , பே 
புறனடை புறனாக அடுத்துக் ரொலி . 
கூறுவது . 

* பூசறுத்தல் - பூசுந்தொழிலை 
புன்கம் - சோறு . ( புற ) 

முடித்தல் , (சிந்த ) பூசு - 
புன் கண் 

வறுமை , துன்பம் , கழுவல் . 
நோய் . 

பூசித்தல் - பூசைசெய்தல் . 
புன்காலி - பாதிரிமரம் , காயா . * பூசுதல் - கழுவுதல் , " பூசுதலு 
புன்செய் - கொல்லை . ( வெண் ) மின்றி ” ( சிந் ) அப்பு : தல் . 
புன்சொல் - வழுச்சொல் , இழி * பூசுதன் - செவ்வாயென்னுங் 
ந்தசொல் . 

கிரகம் . 
புன்மை - குற்றம் ,சிறுமை .( பிங் ) * பூசுதை - சீதை . பூ - பூமி.சுதை 
புன்னாகம் - புன்னை மரம் , வெள் 

மகள் . 
ளாம்பல் . 

பூசுரன் - அந்தணன் . ( சேது ) 
புனம் - கொல்லை , அலங்காரம் . பூசை - வழிபாடு , பூஞை, வெண் 
புனல் - நீர் . 

கிடை . ( பிங் ) 
புனவர் - குறிஞ்சி நிலமாக்கள் . பூட்கை - வலி , ( திருமு ) போர் 
புனனாடன் - சோழன் . 

வை . ( மணி ) 
புனிதன் - இந்திரன் , ( ஆசிரிய ) பூட்சி - ஆபரணம் , ( கல்லா ) உட 
சுத்தன் . 

ம்பு . 
புனிறு - ஈன்றணிமை . பூட்டு - வின்னாண் , திறவுகோல் . 
புனை - பொலிவு , அழகு , ( பிங் ) பூட்டை - நீரிறைக்குங்காராம்பி . 
தளை , சீலை . ( கந்த ) 

பூண் - கவசம் , ( சிந் ) ஆபரணம் . 
புனை தல் - அலங்கரித்தல் , செய் பூண்டி - ஊர் , கடலுட்டிடர் .. 
தல் , அழகுசெய்தல் . 

பூணி 

பூணிப்பறவை , (சிந் ) 
புனைவர் கம்மியர் . 

எருது . 
* பூணித்தல் அகப்படுத்தல் , 

( கந்த ) பூணல் . 
பூ - பூமி , புட்பம் , அழகு , கூர்மை , * பூணிப்பு - கொள்கை . 

பொலிவு , பிறப்பு . ( பிங் ) பூத்தல் பொலிவுபெறுதல் , 
பூக்கம் - ஊர், கமுகு . ( குடா ) ( திரு ) தோன்றுதல் , மலர்தல் . 
* பூகதம் - கமுகு . ( விநா ) பூதசாரசரீரம் - தேவசரீரம் . 
பூகதன் - புகழ்வோன் , ( பி ) பூமி * பூதநாசரீரம் - பூதமயமான சரீ 

யை அடைந்தவன் . ( பாரத ) ரம் . ( சிங் ) 
பூகம் - கமுகு , திரட்சி , கழுகு . பூதநாதன் - சிவன் . 


பூதபரி 


பூழிவே 


பூதபரிணாமசரீரம் மாநுடசரீ * பூரணை - நிறைவு . ( திருநூ ) 
ரம் , பரிணாமம் - உருவேறு பூரணைகேள்வன் - மாசாத்தன் . 
படல் . 

பூரம் - தேள் , நிறைவு . 
பூதம் சென்றகாலம் , ( பார ) பூரவாகநி - சரசுவதி . 
ஆலமரம் , சுத்தம் , பரணி நாள் , பூரி - பொன் , வின்னாண் . 
உயிர் , பஞ்சபூதம் , பூதகணம் , பூரித்தல் - மிகுத்தல் , ( பி ) நிறைத் 

சங்கு , சத்தியம் . ( சப்த ) தல். ( விநா ) 
* பூதயாகம் - பலிகொடுத்தல் . * பூரிமம் - தெருப்பக்கம் ,( மது ) 
பூதரம் - மேருமலை , (திவா ) மலை . திண்ணை , 
பூதவம் - ஆலமரம் . ( பிங் ) பூரிமாயன் - நரி . 
பூதனை - கண்ணபிரானாற் கொல் பூரியம் - அரசர்வீதி , ஊர் . 

லப்பட்ட ஒரு தேவதை . பூரியர் - கீழ்மக்கள் . ( தணி ) 
பூதவம் - மருதமரம் . 

பூருகம் - மரம் . 
* பூதாதி - தமோ குணவகங்கா பூருண்டி - மல்லிகை , ( பிங் ) 
ரம் . 

* பூருவபக்கம் -சித்தாந்த விரோ 
பூதாரம் - பன்றி . ( சப்த ) தமாக விடயாதிகளை நாட்டிப் 
பூதி - சிங்காரம் , ( விசுவ ) திரு பிறராற் கூறப்பட்ட வாக்கி 
நீது , செல்வம் , நரகம் , பிற யம் , முற்பக்கம் . ( சப்த ) 
ப்பு , புலால் , புழுதி . பூருவம் - முதல் , கிழக்கு , பழ 
பூதிகம் - உடம்பு , பூமி . 

மை , முன் . 
பூதியம் - உடம்பு . 

* பூரேணு - பூதூளி . ( சப்த ) 
* பூதுரந்தரர் - அரசர் . ( பார ) * பூல் 

பூல் - புல்லாந்தி . ( சைவ ) 
பூ - பூமி . துரம் - பாரம் . 

* பூவல் செம்மண் , (சில ) 
* பூதேசன் - சிவன் . ( பில் ) சிலப்பு . 
பூதேவர் - பார்ப்பார் . 

* பூவாவஞ்சி - கருவூர் . ( புற ) 
* பூந்தராய் - சீர்காழி . பூவாளி - புட்பபாணம் , மன் 
பூந்தாது - பூவின் சுண்ணம் . மதன் . 
பூபதி - அரசன் . ( பார ) 

பூவை - காயா , நாகணவாய் . 
பூபன் - அரசன் . 

* பூவைவண்ணன் 

விட்டுணு . 
* பூபாலன் - அரசன் . ( பார ) பூழ் - காடை , துவாரம் . 
* பூம்பிடகை - பூக்கூடை . பூழ்க்கை - யானை , யாளி . 
* பூமி - இடம் , நாக்கு . ( சப்த ) 

பூழ் - துளை . 
பூமின் - இலக்குமி . 

* பூழ்தி - புழுதி . ( விநா ) 
பூர்ணம் - நிறைவு . 

பூழி - காடை , ( இரா ) புழுதி . 
பூர்வம் - பூருவம் . 

பூழியன் - பாண்டியன் , ( திருவி ) 
பூர்விகம் - முன்னையது . 

பூழில் - அகில் . 
பூரணி - இலவமரம் . ( சப்த ) * பூழிவேந்தன் - பாண்டியன் . 


பூழை 


கங . அ 


பெருமா 


- 


- 


பூழை - துவாரம் . ( இரா ) |பெருகு - தயிர் . ( சூடா ) 
பூளை - இலவம்பஞ்சு , சிறு பூளை . * பெருங்கலம் - பேரியாழ் . 

பெருங்காப்பியம் வாழ்த்து 
பெ 

வணக்கம் தலைமைப் பொருளு 
* பெகுலம் - அநேகம் . 

ரைத்தல் என்னும் மூன்றனுள் 
பெட்டல் - விரும்புதல் . 

ஒன்றினை முதலிற் பெற்று , ஒரு 
பெட்டார் - நண்பர் . 

நாயகன் மேற்றாய் , அறம்முத 
பெட்டு பொய் . ( பிங் ) 

லிய பொருள்களைப் பயந்து 
பெட்பு - விருப்பம் , பேணுதல் . நாடு , நகரம் முதலிய பலவற் 
பெடை - பறவைப்பெண் . றையும் வருணித்துப் பிறவுறு 
பெண்டகன் - அலி . 

ப்பும் பெற்று முடியும் பிரபந் 
பெண்டு - பெண் . 

தம் . ( பார ) 
பெண்ணை பனை , அநுடம் . பெருஞ்சொல் - பலராலும் அறி 

பெண் மயம் - பெண்டன்மை . யப்பட்டசொல் . 
* பெண்மை - அமைதித்தன்மை . * பெருந்தகவு - பெருமை . 
பெத்ததசை - உயிர் மலத்திற் * பெருந்தகை - எப்பொருட்கும் 

பிணிப்புண்டிருக்கும் நிலை . தலைவன் . ( ஆசிரிய ) 
பெத்தம் - கட்டுண்டது . பெருந்தன்மை - மானம் . ( திவா ) 
* பெதும்பை - பெண் . ( பிங் ) * பெருந்தேவி - அரசன் மனைவி . 
பெம்மான் - பெருமான் . * பெருநம்பி - மங்கலபாடகன் . 
* பெய்தல் - செறித்தல் , இடு பெருநயப்பு - பெருவிருப்பு . 
தல் . 

பெருநீர் - கடல் . ( பிங் ) 
* பெய்துரை - பாயிரம் . ( பிங் ) * பெரும்பிறிது - மரணம் . ( புற ) 
பெயர் - புகழ் , “ பெரும்பெயர்ப் * பெரும்பிறிதாதல் - மரணமா 

பிரமன் ( சிந் ) பொருள் . தல் . ( ஞானா ) 
பெயர்த்தல் - திருப்புதல் , வேறு பெரும்புள் - கூகை . 
படுத்தல் . 

பெரும்பூண் - பதக்கம் . 
* பெயர்த்தரல் - மீட்டல் . ( கலி ) * பெரும்பெயர் - பெரும்பொ 
* பெயர்த்தும் - பின்னும் . 

ருள் . ( மது ) 
பெயர்தல் - கூத்தாடல் , ( சூடா ) * பெரும்பேது - இறந்துபாடு . 

மீளுதல் , நிலை நீங்கல் , போதல் . * பெரும்பொருள் - முத்தி . 
பெயல் - மழை , மழைத்துளி. பெருமக்கள் - பெரியோர் . 
பெருக்கம் - செல்வம் , பெருகு பெருமகன் எப்பொருட்குந் 
தல் , மிகுதி . 

தலைவன் , அரசன் . ( இரா ) 
* பெருக்காளர் - வேளாளர் . 

* பெருமஞ்சிகன் - நாவிதன் . 
பெருக்கு - வெள்ளம் , மிகுதி . பெருமலை - மேருமலை . ( பிங் ) 
* பெருகல் - மிகுதி . ( பிங் ) பெருமாட்டி - தலைவி . (வாண ) 


பெருமா 


கஙக 


பைசுந்தி 


பெருமான் - அரசன் , தலைவன் . * பேய் - மயக்கம் . (திருநூ ) 
பெருமிதம் வீரம் , ( தொல் ) பேய்த்தனம் - அறிவின்மை . 

உள்ளச்செருக்கு . ( புற ) * பேயிரதம் - கானல் . ( பார் ) 
பெருமை - அருமை , (சிந் )மிகுதி . பேர்தல் - பெயர்தல் . 
* பெருவார்த்தை - பலராலும் * பேரபிமானம் - நன் குமதிப்பு :. 

அறியப்பட்ட சொல் . * பேரருள் - கழிகண்ணோட்டம் . 
பெலம் . வலி . 

** பேராண்மை - அருஞ்செயல் . 
பெற்றம் - வாயு , ( பார ) பசு , * பேராளன் - எப்பொருட்குந் 

தலைவன் , ( ஆசிரி ) மிருகசீரிடம் . 
பெற்றி - தன்மை , பேறு . ( பார ) பேரின்பம் - மோக்கம் . 
* பெறலருங்குரைத்து - பெறற் * பேருதல் - நீங்குதல் , ( திருநூ ) 
கரியது.. 

அருகிற்போதல் . 
குரை ஒருசாரியை . 

* பேரூர் - மருதநிலத்தூர் . 
* பெறுதி - இலாபம் . ( மணி ) பேழ் - பெருமை . (திருமு ) 
பெறுவகொள்வாள் - வேசை . பேழ்வாய் - பெருவாய் . 

பேழை - பெட்டி . 

* பேளிகை - எச்சில் . ( பிங் ) 
பே - அச்சம் , ( வெண் ) நுரை . பேறு - பெற்றபொருள், ( புறநா ) 
பேகம் - தவளை , மேகம் . 

இலாபம் , பெறுதல் , செல்வம் . 
பேடகம் பிரப்பங்கூடை . 
பேடணம் - அரைத்துப்பொடி 
செய்தல் . 

பாம்பின் படம் , பச்சை , 
பேடு - அலி , - ஊர் , காமனாடிய 

அழகு , ( பிங் ) 

* பைக்கம் - பிச்சை . 
பேணார் - பகைவர் . 

பைங்கூழ் - பயிர் . 
பேணுதல் - பாதுகாத்தல் , ( புற ) பைசந்தி - நால்வகை வாக்குக 
நன்குமதித்தல் , ( பிங் ) வழி ளுள் ஒன்று ; அஃது ஆன்மா 
படல் , விரும்புதல் . ( இரா ) வின் கண் நினைவு மாத்திரமாய் 
பேதம் - வேறாக்கல் , வேற்றுமை . இருப்பது . 
பேதித்தல் - வேறாதல் , வேறாக்கல் . பைசாசம் 

ஊன்றி 
* பேது - மயக்கம் , வருத்தம் . ஒருகாலை முடக்கிநிற்கும் யுத்த 
பேதுறல் - மயங்கல் , வருந்தல் . நிலை , மூத்தவளையாவது களித் 
பேதை - அறிவிலான் , வறியவன் . தவளையாவது நித்திரையுள்ள 
பேதைமை - அறிவின்மை . வளையாவது 

சென்று கூடும் 
பேதையர் - தரித்திரர் . ( பிங் ) விவாகம் , இரும்பு , பிசாசசம் 

பந்தம் . 
பேம் - அச்சம் . ( இரகு ) 

* பைசு 

சுந்நியம் - குறளை : 


- 


டை 


பை 


ஒருகாலை 


பேநம் - நுரை . 


பைஞ்ஜீ 


பொம்ம 


- 


பைஞ்ஜீல் - மக்கட்பரப்பு . பொச்சை - காடு , கரிகாடு , மலை . 
பைத்தல் - படம்விரித்தல் , பசு * பொச்சையர் - அறிவிலார் . 
மையாதல் . 

பொடி - விபூதி , புழுதி . 
பைதல் - குழந்தை , ( இரா ) துன் பொடித்தல் - முளைத்தல் , மயிர் 
பம் . ( புற ) 

சிலிர்த்தல் . ( இரா ) 
பைதிரம் - நாடு . 

பொடிதல் வெறுத்தல் , ( புற ) 
* பைதிருகம் - பிதாவழியிற்பொ தூளாதல் . 
ருள் . 

பொடிப்பு - மயிர்ச்சிலிர்ப்பு . 
* பைது 

பசுமை , ( கலி ) ஈரம் . பொத்தல் - மூடுதல் , துளைத்தல் . 
* பைப்பய - மெல்ல மெல்ல . பொத்து - துளை , புற ) தவறு , 
* பையாப்பு - துன்பம் . ( புற ) பொய் . 
பையுள் - துன்பம் , நோய் . பொத்து தல் - புதைத்தல் , “ இவனை 
பையெனல் - மென்மையாதல் . மண்ணிடைக்கடிது பொத்து 
பைரவம் அச்சம் . 

தல் , " ( இரா ) மூடுதல் . 
* பைவரல் - துயருறல் . “ பைவ பொதி - பொதியமலை . ( சிவத ) 
ராவரும் " ( பார ) 

குலை , ( மலை ) கட்டு , கரிகாடு . 
பொ 

பொதியில் - சபை , பொதியமலை . 
* பொதிர்த்தல் 

புடைப்புக் 
பொக்கம் - பொலிவு , ( பி ) பொய் . கொள்ளுவித்தல் . 

( உரி ) குற்றம் . ( விநா ) பொதிர்ப்பு - நடுக்கம் , அச்சம் . 
பொக்கு - பொந்து . ( பிங் ) 

சபை . ( புற ) 
பொருட்டு - தாமரைக்கொட்டை , * பொதுக்கல் - மறைத்தல் . 

மலை , சேற்றிற்குமிழி . பொதுத்தல் - துளைத்தல் . 
* பொங்கடி - யானை . ( பிங் ) * பொதுநோக்கு 

உள்ளே 
பொங்கர் - பழம்பூ , (சில ) மலை , ஒன்று கொள்ளாதபார்வை . 
மரக்கொம்பு , இளமரக்கா, இல * பொதும்பர் - இளமரச்சோலை . 
வமரம் . 

( பெரு ) மரப்பொந்து . 
பொங்கல் - உயர்ச்சி , மிகுதி , * பொதும்பு - குறுங்காடு . (சிந் ) 

கள்ளு, கோபித்தல் , கிளர்தல் . பொதுமகள் - வேசை . 
பொங்கழி - தூற்றாதநெற்பொலி . * பொதுமொழி 

உறுதியில் 
பொங்குதல் - மிகுத்துக் காட் லாமொழி . 
டல் , (சிந்) கோபித்தல் ,(வெண் ) பொதுவர் - இடையர் . ( பார ) 
கிளர்தல் , 

பொதுளல் - தழைத்தல் , ( திரு ) 
* பொச்சம் - பொய் . ( தணி ) நெருங்கல் . ( சூடா ) 
பொச்சாப்பு - இடையறவுபடு * பொந்து - கெவுளி . ( பிங் ) 
தல் , ( தொல் ) குற்றம் , ( பி ) பொம்மல் - பொலிவு , சோறு , 
மறவி . 

பொருமல் , மிகுதி . (பிங் ) 


பொது 


பொம்மெ 


பொறை 


பொம்மெனல் - விரைதல் . 

பொல்லாங்கு குற்றம் , ( பிங் ) 
* பொம்மை - பாவை , 

" பொம் மறலி , ! சூடா ) தீங்கு ) 
மோய் வேள்வி புரிதற்கு . " * பொல்லா, 

* பொல்லாது - குற்றம் . ( இரா ) 
* பொய் - மரப்பொந்து . ( பி ) * பொல்லார் - தீயவர் . 
பொய்கை - மாநுடராக்கா நீர் பொலம் - அணிகலம் , (திவா ) 
நிலை , ( சிங் ) சிறுகுளம் . ( விநா ) 

பொன் , அழகு . 
* பொய்தல் - பொள்ளலாக்கல் , * பொலிசை - இலாபம் . ( சிந் ) 

“ கைகளினூறாப் பொய்து ” பொலிவு - அழகு , நிறைவு . 
( இரா ) மகளிர் கூட்டம் , மக பொழிதல் - கொடுத்தல் , சொரி 

ளிர்விளையாட்டு . ( பிங் ) தல் . 
* பொருக்கெனல் - விரைதல் . பொழிப்பு - சிறப்புடையது . 
பொருட்டு - காரணம் . 

பொழில் - சோலை , பூமி , பெருமை . 
பொருட்பெண்டு - வேசை . பொழுது - சூரியன் , ( சிந் ) காலம் . 
பொருண்மை பொருளின் த பொள்ளல் - உள்வயிரமில்லது , 
ன்மை . 

(சிந் ) மரப்பொந்து , துளைத்தல் , 
பொருத்தம் தகுதி , (திருக் ) பொளிதல் . 
இணக்கம் . 

* பொற்பண்டாரம் - பொற்கல 
* பொருதமஞ்ஞை - எதிர்முக னிருக்கை . 
மஞ்ஞை. ( கந்த ) 

பொற்பு - பொலிவு , அழகு ,அணி . 
பொருந்தம் - தாம்பிரபர்ணி நதி . பொற்றை - மலை , சிறு மலை , சிறு 
* பொருந்தர் - நெய்வார் . 

பற்றை . 
பொருந்தலர் - பகைவர் . பொறி - அறிவு , ஒளி , நல்வினை , 
பொருநன் - அரசன் , கூத்தாடி , பட்டம் , முத்திரை , யந்திரம் , 
படைத்தலைவன் ,உவழிக்கப்படு வரி , ( சிந் ) இலக்கணம் , ( புற ) 
வோன் , வீரன் , பொருபவன் . திரட்சி , ( நெடு ) எழுத்து ,செல் 
* பொருநைத் துறைவன் -சேரன் . வம் , இலக்குமி , மரக்கலம் , 
பொருப்பு - பக்கமலை , ( திருக் ) இந்திரியம் , தீப்பொறி . ( பிங் ) 
மலை . ( சேது ) 

* பொறிசெறித்தல் - இலச்சினை 
பொருமுதல் - அழுதல் , ( சூடா ) வைத்தல் . 
வீங்குதல் . 

பொறித்தல் - தெறித்தல் , ( சிந் ) 
பொருவு தல் - ஒத்தல் . 

அடையாளமாகவைத்தல் ( பட் ) 
பொருள் - உபமேயம் . ( கந்த ) எழுதுதல் . 
காரியம் , தேமல் , தருமம் , பொறையாளன் - தருமன் . ( பிங் ) 
தன்மை , பிள்ளை , ( சிந் ) பொன் , பொறியறை - திருவிலி . ( திரிக ) 
பயன் , வாஸ்து , அறிவு , பொறியிலார் - கீழ்மக்கள் . . 
பொல்லம் - துண்டம் , தைத்தல் . பொறுத்தல் - சுமத்தல் . ( இரா ) 
பொல்லர் - தையற்காரர் . பொறை - பிறர் தீமைக்கு மாறு 


பொறைய 


AF உ 


போதி 


செய்யாது சகித்தல் , பூமி , போகல் - நீளம் , செல்லல் .. 
துறு கல் , மலை , பாரம் , பொ போகி - இந்திரன் , பாம்பு , அர 


றுமை . 


சன் . 


யுடையவள் . 


பொறையன் - சேரன் . போகில் - கொப்பூழ் , பூவரும்பு , 
பொறையாட்டி பொறுமை 

பறவை . ( சூடா ) 

* போகு - நெடுமை . (சில ) 
பொறையாளன் - தருமன் . போகுதல் - போதல் , நீளல் . 
பொறையுயிர்த்தல் - ஈனுதல் . * போசயித்திரு - புசிப்பிப்பவன் . 
பொறை - பாரம் . உயிர்த்தல் - * போடம் - தகர்த்தல் . ( சேது ) 
விடு தல் . 

போடகன் - ஆதரிப்பவன் . 
பொன் - அழகு , இலக்குமி ,வியா * போத்தரல் - போக்கல் . ( இரா ) 
மன் , சூரியன் , பொலிவு , ஆப * போத்தா - அநுபவிப்பவன் . 
ரணம் , இரும்பு . ( பிங் ) போத்திரி - பன்றி . ( பிங் ) 
பொன்மை பொன்னிறம் . 

போத்து - மரக்கன்று , விலங்கி 
பொன் வாய்ப்புள் - சிச்சிலி . ன்படுக்கை . 
பொன்றுதல் - அழிதல் , குறை * போத - திருப்தியாக . ( பெரி ) 
தல் . 

போதகம் - யானை , யானைக்கன்று . 
பொன்னரிமாலை - கழுத்திலணி மரக்கன்று , இளமை , உபதே 
யும் பொன்மாலை . ( இரா ) 

சம் . 
பொன்னவன் - வியாழன் . 

* போதகன் - உபதேசஞ் செய் 
பொன்னி - காவேரி . ( இரா ) து நெறிகளைக் கற்பிக்கும் 
பொன்னிலம் - தேவுலகம் . 

ஆசாரியன் , குரு . 
பொன்னுலகு - தேவுலகம் . 

* போதகரன் - அறிவிப்பவன் ,, 

துயிலெடைபாடுவோன் . 

* போதாம் - அறிவிப்பு , துயி 
போக்கியம் - அநுபவிக்கப்படும் லெழுப்பல் . ( சப்த ) 

பொருள் , திரவியம் , தாநியம் . போதம் - அறிவு , மரக்கலம் , 
போக்கு - குற்றம் , போதல் , நெறி . ( சப்த ) வஸ்திரம் , இல்லிடம் . 
போக்குதல் - உணர்த்தல் , (சிந் ) * போதரல் - கொண்டுபோதல் , 

அழித்தல் , அனுப்புதல் . உலர்ந்த வாப்பியும் பூசலோ 
* போகடல் - போகவிடுதல் . ழெவர்கள் போதர்வார் ” ( தணி 
போகபூமி - பரதகண்டமல்லாத கை ) போதல் . 
கண்டங்கள் , ( சப்த ) விளை போதன் - அறிஞன் , பிரமன் , 
நிலம் . 

புத்தன் . 
போகம் - சுகம் , அநுபவம் , பாம் போதா - பெருநாரை . ( இரா ) 
பின்படம் , திரவியம் , உணவு , போதி - அரசமரம் , அறிஞன் . 
சரீரம் . ( சப்த ) 

* போதிவேந்தன் - புத்தன் , 


போது 


கச 


மகர் 


வான் . 


- 


போது - அலரும் பருவத்தரும்பு , பௌத்திரன் - புத்திரன் மகன் . 
( சிந் ) சூரியன் , ( இரா ) காலம் , பௌத்திரி - புத்திரன் மகள் . 
புட்பம் . 

* பௌநர்ப்பவன் - இரண்டாம் 
* போந்தின் கண்ணியன் - சேரன் . 

விவாகமுடைய விதவைப்பெ 
போந்து - பனை . ( பிங் ) 

ண்ணிடம் பிறந்தவன் . 
போந்தை - இளம்பனை . ( பிங் ) பௌரவர் - பூருவின் மரபினர் . 
போர் - யுத்தம் , சதயநாள் . பௌராணிகன் 

புராண வித்து 
போர்த்தல் - மூடுதல் . 
போர்மடந்தை - வீரலக்குமி . 

பௌலோமி - இந்திராணி. (சப் ) 
* போர்வு - நெற்போர் . ( சிங் ) 

பௌவம் - கடல் , பூரணை ,. 
போர்வை - உறை , தோல் , மூடு 

தல் . ( பிங் ) 
போலி ஒன்று போல்வது , * ம - சந்திரன் , சிவன் , இயமன் 
பொய் . 

மகடூஉ 

பெண் . 

* மகண்மா 
போழ் - வார் , பிளவு . ( தணி ) 

சிறுபெண் வடிவம் 
போழ்தல் - பிளத்தல் . 

போலத்தோன்றும் ஒரு மிரு 
போழ்முகம் - பன்றி . ( பிங் ) 

கம் . ( தணிகை ) 
போழ்வு - பிளப்பு . ( மலை ) மகத்து - விருத்தன் , நாடு , 
போற்றி - ( பெயரில் ) துதி , வண விசாலம் , பெரியது . ( சப்த ) 
க்கம் , ( கந்த ) ( வினையில் ) பாது * மகதன் 

வமிசபரம்பரை 
காத்தருள்க , ( இப்பொருளில் கூறிப் புகழ்வோன் . ( சப்த ) 
வியங்கோள் விகுதியாகிய மகதி 

நாரதனுடைய வீணை , 
யகரங் கெட்டது ) போற் 

மிக்கநரம்புடையது . 
றப்படுவது , ( இப்பொருளில் மகபதி - இந்திரன் . 
இகரம் செயப்படு பொருள் மகம் - யாகம் , மகநாள் , விழவு . 
விகுதி . ) 

மகரகேதநன் - மன்மதன் . 
போற்றுதல் வணங்குதல் , மகரதோரணம் 

மகரமீன் வடி 
( பி ) பாதுகாத்தல் , புதழ்தல் , 

வம்போன்ற தோரணம் . 
( திவா ) விரும்புதல் , (சிந் ) மகரந்தம் - பூந்தாது , பூந்தேன் . 
பேணுதல் , ஈட்டுதல் , * மகரநீர் - கடல் . ( இரா ) 
போனகம் - சோறு , 

* மகரப்பகுவாய் - சுறாவினது 

வாய்போலச் செய்யப்பட்ட 
பௌ 

ஒரு தலைக்கோலம் . 
பௌடிகம் - இருக்குவேதம் . மகரம் - மகரப்பகுவாய் , ( கந்த ) 
பௌத்தம் - புத்தமதம் . 

குறங்குசெறி என்னும் ஆபர 
பௌதிகம் - பூதசம்பந்தமுள் ணம் . ( சிங் ) சுறாமீன் . 

* மகரவாய் 

மகரக்குழை . 


- 


மகாவீ 


மஞ்சு 


ந 


* மகரவீணை பதினேழு நரம் மகோதரம் - பூதம் , (பிங் ) பெரு 
புடைய யாழ் . ( இரா ) 

வயிறு . 
மகராலயம் - கடல் . 

மங்கலகாரியம் - நற்செயல் . 
* மகரிகை - மகரமீன் வடிவாகச் மங்கலபாடகர் - மங்கலவாழ்த் 

செய்யப்பட்ட குறங்கு செறி துக் கூறுவோர் . 
என்னும் ஆபரணம் , ( கந்த ) மங்கலம் - ஆக்கம் , ( வெண் ) இட் 
மகரதோரணம் , தந்தப்பூண் . டசித்தி , பொலிவு , சோபனம் , 
மகவான் - இந்திரன் . 

சந்தனம் . 
மகவு - பிள்ளை . 

* மங்கலவணி வெள்ளணி . 
* மகற்பலம் - பெரும்பயன் . * மங்கலவெள்ளை - சந்தநம் . 
மகத் - பெரிது . 

மங்கலன் - செவ்வாய் . 
** மகன் றில் - நீர்வாழ்பறவைக மங்கலை - கற்புடையாள் .. 

ளுள் ஒன்று . ( சிந் ) மங்குதல் - கெடுதல் , ( திவா ) 
* மகாகபித்தம் - வில்வமரம் . மழுங்குதல் . 
மகாகாயம் - யானை , பெருவெளி. மங்குல் - இருள் , ( சிந் ) திசை , 
* மகாபகை - பெருநதி . ஆபகை ( பெரு ) ஆகாயம் , மேகம் . 

மங்கை - பெண் ,கலியாழ்வாரூர். 
* மகி - பூமி . 

| * மச்சரம் - பொறாமை . 
- * மகிடசங்காரி துர்க்கை . * மச்சிகை - மோர் . ( பிங் ) 
மகிடம் - எருமை . ( சேது ) மச்சை - எலும்பின் சாரம் . 
மகிதலம் - பூமி . 

மசகம் - கொசுகு . 
மகிபன் - அரசன் . 

* மசகவரி - கொசகுவலை . 
மகிமா-அட்டசித்திகளுள் ஒன்று ; * மசரதம் - கானல் . ( இரா ) 
அது பெருவடிவமாதல் . 

மச - கபடம் . ரதம் - தேர். 
* மகிழ்தூங்கல் - மகிழ்ச்சிசெறி * மசானம் - சுகொடு . 
தல் . ( சிந் ) 

பத்திரத்திலெழுதும் 
மகிழ்நன் - நாயகன் , மருதத்தலை மைக்குழம்பு . ( சூளா ) 
வன் . 

மஞ்சநம் - முழுகுதல் . 
மகீருகம்- மரம் , ( பார )கீரை.மகி- மஞ்சம் - கட்டில் . 
பூமி . 

மஞ்சரி - பூங்கொத்து , தளிர் , 
மகுடம் - முடி . 

மாலை , துளசி . ( சப்த ) 
மகுடவர்த்தனர் - முடியுடையர மஞ்சிகம் - தாளிக்கொடி . 
சர் . 

மஞ்சிகன் - நாவிதன் . 
மகேசன் - பரமசிவன் . மஞ்சிகை - குண்டலம் , ( பிங் ) 
மதைசுவரியம் பெருஞ்செல் 

பேழை . 
வம் . 

மஞ்சு - அழகு , மேகம் , யானை மு 
மகோததி - பெருங்கடல் . 

துகு , இளமை , பனி , வலி . 


* மசி 


மஞ்சு 


மண்ணி 


கனை 


மஞ்சுளம் - அழகு . (இரா ) மடுத்தல் - உட்புகுத்தல் , 
மஞ்ஞை - மயில் . 

மடை - ஆணி , மூட்டுவாய் ,( பு p ) 
மட்கல் - ஒளிமழுங்கல் . ( இரா ) துவாரம் , ( திவா ) பலி ,(பெரு ) 
* மட்டரும் - அப்புதல் . ( திருவி இடைப்படுத்தல் (சில ) சோறு : 
மட்டம் - அளவு . 

மதகு . 
மட்டித்தல் - பூசுதல் , (சிந்) மடைத்தொழில் - பாகவேலை . 

அழித்தல் . ( இரா . அதி ) மடை நூல் பாகசாத்திரம் . 
மட்டு - எல்லை , கள் . ( பிங் ) மடையன் - பாகஞ்செய்பவன் .. 
* மட்பகை . மண்ணரிநார் . மண் - அலங்காரம் , மார்ச்சனை . 
மட்பகைஞன் - குயவன் . 

மண்கனை முழவம் 
* மட்பகைவினைஞன் - குயவன் . மண் மார்ச்சனை . 
மடக்கு - மடங்குதலுடையது . நெருங்கிய . 
மடங்கல் - இடி , இயமன் , சிங் * மண்டகம் - அலங்காரம் . 
கம் , நோய் , ஊழி , ஊழித்தீ, மண்டபம் - இளைப்பாறும் வீடு , 
முடிவு , மடங்குதல் . ( பிக் ) தேவாலயம் . ( சப்த ) 
மடங்குதல் - அடங்குதல், (திவா ) * மண்டமர் மிக்குச்செல்லும் 
மீண்டுவருதல் . 

போர் . 
மடந்தை - பெண் . 

மண்டலம் - பூமி , நாடு , வட்டம் , 
மென்னடை . ( சிந் ) சக்கரம்போன்ற வளைப்பு ,கூட் 
மடம் - அழகு , ( சில ) துறவிகள் டம் , இருகாலும் வளைத்து நிற 
வசிக்குமிடம் , அறியாமை , மெ கும் யுத்தநிலை , உண்டை , சக 
ன்மை . 

கரம் , பிரதிவிம்பம் . ( சப்த ) 
மடவரல் - பெண் . ( பார ) * மண்டலமாக்கள் அரசர் . 
மடவார் - மூடர் , (வள் ) பெண் * மண்டலமிடல் வட்டமிடல் , 
கள் . 

மண்டலி - பாம்பு , பூனை . ( சப் ) 
கவரிறுக்கி . ( சேது ) * மண்டலிகன் 

* மண்டலிகன் - தேசாதிபதி . 
மடன் அறிவிலான் , 

அறி மண்ட லித்தல் - வட்டமிடல் . 

மண்டுதல் மிக்குச்செல்லல் , 
மடி - சீலை , சோம்பல் , பொய், ( சிந் ) நெருங்குதல் . 
நோய் , புலம்பு , அடக்கம் , மண்டூகம் - தீவளை . ( சேது ) 
தாழை , வயிறு , கேடு . (பிங் ) மண்ரேம் - இருப்புக்கள். 
* மடித்தல் - உழக்குதல் , ( திவா ) மண்டை - ஒருவகைப்பாத்திரம் . 
கெடுத்தல் . 

மண்ணரிதார் - மட்கலம் வனைக் 
* மடியில் - கூடாரம் . ( சேது ) தரியுங் கயிறு . 
மடிவு - சோம்புதல் , கெடுதல் . மண்ணீட்டாளர்- சிற்பாசாரியர் .. 
மடு - இறங்கியேறும்வழி , (திவா ) மண்ணீ - திண்னை , வேடா 
நீர்நிலை . 

மாடம் , 


மடநடை - 


- 


* மடவை 


யாமை . 


மண்ணு 


கரசு 


மந்த 


மண்ணுதல் - செய்தல் , ( சிந் ) மு மதன் - செருக்கு , மிகுதி , வலி , 
ழுகுதல் , ஒப்பமிடல் , ( புற ) ( புற ) அழகு , ( சிறு ) அறி 
அலங்கரித்தல் , கழுவுதல் . 

யாமை , ( திருமு ) மன்மதன் , 
* மண்ணுறுத்தல் - நீராட்டல் . மதாணி - பதக்கம் . ( சேது ) 
மண்ணை பசாசு , அறிவிலி . 

* மதாம்பு - மதசலம் . அம்பு - நீர். 
மண்மகள் புதல்வர் - வேளாளர் . மதாவளம் - யானை . 
மணத்தல் - கூடுதல் , கமழ்தல் . மதி - குபேரன் , ( பார ) சந்தி 
மணம் - விவாகம் ,கூடுதல் , வாசம் . ரன் , புத்தி , மாதம் . 
மணாளன் - நாயகன் . ( சேது ) * மதிச்சிலை - சந்திரகாந்தம் . 
மணி - அழகு , நீலமணி , முத்து , மதித்தல் - கடைதல் , வரைய 
கருமை , நன்மை , இரத்தினம் . 

றுத்தல் . 
* மணி நீர் - சந்திரகாந்தநீர் . மதிதம் - மோர் . 
மணிபூரகம் - நாபித்தாநம் . மதிநாள் - மிருகசீரிடம் . 
மணை - பலகை , ( சிந் ) வதுவைத் ம 

மதிமகன் 

புதன் . 
திண்ணை . 

* மதிரை - கள்ளு. 
மத்தகம் - தலை , நெற்றி . 

கள்ளு, தேன் , வசந்த 
மத்தம் - களிப்பு , ( திவா ) மயக் 

காலம் , மகரந்தம் , நீர் , மயக்க 
கம் , மதமுடையது , மத்து , முள்ளது . 
ஊமத்தை . 

மதுகம் - இருப்பை , துத்தநாகம் . 
* மத்தவா ரணம் - மதயானை . மதுகரம் - வண்டு . 
மத்திகை - குதிரைச்சம்மட்டி . மதுகை - அறிவு , (சிந்) வலி . 
* மத்திரிப்பு - செற்றம் . ( சிந் ) மதுகைடவர் - விட்டுணுவின் 
மத்தை - ஊமத்தை . ( இரா ) காதிற்பிறந்த மதுவும் , கைட 
மதங்கம் - மத்தளம் , முகில் . வனும் எனப்படும் அசுரர் . 
மதங்கர் - பாணர் . 

மதுசூதநன் 
மதங்கி - பாடன் மகடூஉ . ( இரா ) * மதுத்தண்டு - மதுப்பெய்த 
மதநம் - விருப்பம் . ( கந்த ) குழாய் . தண்டு - குழாய் . 
மதம் 

செருக்கு , மகிழ்ச்சி , மதுபம் - வண்டு . பம் - குடிப்பது . 
( சப்த ) கொள்கை , உடன் * மது பருக்கம் 

தயிர் நெய் 
பாடு , வலி , மிகுதி . 

பால் முதலியவற்றோடு கூடிய 
* மதமலை - யானை . ( இரா ) 
மதர்த்தல் - களித்தல் . 

மதுரசம் - முந்திரிகை , கரும்பு . 
மதர்வு - மகிழ்வு , மிகுதி . ( திவா ) மதுரம் - அழகு , இனிமை , பிரி 
* மதர்வை - மயக்கம் . (சித் ) யம் . 
மதலிகை - ஆபரணத்தூக்கம் . * மதுரித்தல் - இனித்தல் . ( கந்த ) 
மதலை - பிள்ளை , தூண் , கொன் மதூகம் - இருப்பை , எட்டி . 
றை , மரக்கலம் , கொடுங்கை . * மந்தணம் - இரகசியம் . 


விட்டுணு . 


உணவு . 


மந்தத 


மருத 


மெகா 


மந்தமா 


சை 


மந்ததரம் - அதிக மந்தம் . * மரக்கோவை 

மரக்கலம் . 
மந்தம் மென்மை , அற்பம் , * மரநார் - மரவுரி . ( இரா ) 
அறிவின்மை , கூர்மையின்மை. மரபு தன்மை , முறைமை ,, 
யானை . 

மேம்பாடு , ( புற ) வழிபாடு , 
மந்தரம் - மந்தவிசை . 

( சிங் ) பழமை, வமிசம் . 
மந்தன் - சனி , கூர்மையிலி : 

மரவட்டணை - நெடும்பரின் 
மந்தாகிநி - கங்கை . 

மரவம் - குங்குமமரம் . ( தணி ) 
மந்தாரம் - செவ்வரத்தை . மரவினையாளன் - தச்சன் . 
மந்தி - பெண்குரங்கு , வண்டு . * மரனார் - மன்மதனார் . ( பார ) 
மந்திரம் - ஆலோசனை , ( இரா ) மரா - கடம்பு , ஆச்சாமரம் . 
கோயில் , குதிரைப்பந்தி , வே மராட்டம் பெண்மயிர் , பிற 
தம் , இராசியமாகப் பேசுதல் , மயிர் . 
வீடு . 

* மராம் - வெண்கடம்பு . 
* மந்திரி - குபேரன் , சுக்கிரன் . மராளம் - அன்னப்புள் , இருள் . 
மந்துரை - குதிரைப்பந்தி . மரிசி - புதுவரம்பின் வழி . 
* மந்தேகர் - மாலைப்போதிலே மரியாதை - நீதிவழிநிற்றல் , நீதி , 
சூரியனைச் சற்றுத் தடுத்து எல்லை . ( சப்த ) 
அர்க்கிய நீராற் கொல்லப்படும் மரீசம் - மிளகு . 
அசுரர் . ( பார ) 

மரீசி - கிரணம் . 
மநோகரம் - அழகு . (திருவி ) மரீசிகை 
மநோபவன் - மன்மதன் . மரு - வாசம் , மலை , நீரில்லா 
மநோரதம் - விருப்பம் . 

இடம் , பாலை நிலம் . ( சப்த ) 
மம்மர் - மயக்கம் , துன்பம் . மருகி - மருமகள் .. 
மமதை - எனதென்கை . 

மகரவாழை , ( இரகு ) 
மயக்கல் - கலத்தல் . 

மருகன் . 
மயம் - அழகு , வடிவம் , சொ மருங்கு செல்வம் , வடிவு , 
ரூபம் . 

( சிந் ) பக்கம் , இடை . 
மயல் - ஆசை , பேய் , மயக்கம் . * மருச்சகன் - அக்கினி. மருத் - 
* மயற்கை - செத்தை . ( சிந் ) காற்று . 
மயிரெறிகருவி - கர்த்தரிகை , மருச்சுதன் - வீமன் . ( பார ) 
மயிலை - மீன் , இருவாட்சி . ( சிந் ) * மருட்கை - வியப்பு . ( புற ) 
மயூரம் - மயில் , நாயுருவி . மருட்சி - மயக்கம் . 
* மயூரேசன் - முருகக்கடவுள் . மருண்மா - யானை . 
மர்க்கடம் - குரங்கு . 

மருத்து - காற்று , தேவன் . 
* மர்த்தகம் - பொடியாக்கல் . மருத்துவன் - இந்திரன் , வைத் 
மரக்கால் துர்க்கையாடிய தியன் . 

மருதம் - வயல் . 


- கானல் . 


மருகு 


மருத் 


கசஅ 


மளின 


* 


* மருத்து வி - மருந்து கொடுப் மலர்ச்சி - பொலிவு , விரிதல் . 
பவள் . ( மணி ) 

மலர்தல் - தோன்றல் , (திவா ) 
மருந்தம் - கஞ்ச . 

விரிதல் . 
மருந்து - அமுதம் , ஒடதி . ( கந் ) மலரோன் - பிரமன் . 
* மருநிலம் - நீரில்லாகிலம் . 

* மலவாசனை மலப்பயிற்சி . 
மருப்பு - கொம்பு , யாழின் கோடு . மலாவகம் - பிண்ணாக்கு . 

மருபூருகம் - அலரி . (சப்த ) மலிநம் - அழுக்குள்ளது , குற்றம் . 
மருமம் இரகசியம் , ( பார ) மலி நீகரணம் பிறவுயிர்க்குத் 
மார்பு . 

துயர்செய்தல் . 
* மருமரம் - சீலை முதலியவற்றால் * மலிர்தல் - நிறைதல் . ( சிந் ) 

எழுமொலி. ( சப்த ) மலிவு - மகிழ்வு , (வெண் ) நிறைவு . 
* மருமாட்டி - வழித்தோன்றிய மலீமசம் - அழுக்கு . ( சப்த ) 
பெண் . 

மலைத்தல் - மாறுபடல் , ( புற ) 
மருமான் - மகன் , வழித்தோன் தடுமாறல் . 
றல் . 

மலை தல் மாறுபடல் , ( சிந் ) 
மருவலர் - பகைவர் . 

போராடல் , சூடுதல் . 
மருவார் - பகைவர் . 

மலைப்பு - மாறுபாடு , ( வெண் ) 
மருவு தல் - அணுகுதல் . ( திவா ) மயக்கம் , கூத்தின் விகற்பம் . 
மருள் - மயக்கம் , பிசாசம் . * மலைமண்டலம் - சேரனாடு . 
மருளல் - மயங்கல் . 
மருஉ - இடையிலே பெரும்பா மடையன் - } சேரன் . 
லும் கெட முன்பின்னுள்ள மலைவு - மாறுபாடு , யுத்தம் . 
எழுத்துக்கள் அணுகிவழங்கும் * மழம் - இளமை , ( கந்த ) 
மொழி . ( நன் ) 

மழலை - நிரம்பாமொழி . ( இரா ) 
மல் - மலை , ( இரா ) வளம் , வலி , மழவன் - இளைஞன் , ( ஆசி ) வீரன் . 

திருமாலாடியகூத்து . மழவு - இளமை , குழந்தை . 
மல்கல் - நிறைதல் . 

மழித்தல் - முண்டிதமாக்கல் , 
மல்லகதி - மல்லரைப் போலச் மழுங்கல் - தேய்தல் . ( புற ) 

செல்லுங் குதிரைக்கதி . * மழுவாளி - சிவன் . (இரா ) 
மல்லம் - மற்போர் , கதுப்பு . மழை - குளிர் , நீர் , மேகம் . ( பிங் ) 
* மலக்கம் - அலைவு . ( இரா ) மழைக்கோள் - சுக்கிரன் . 
மலம் - அழுக்கு , பாவம் . மழைத்தல் - மழைபெய்தல் . 
மலயக்கால் - தென் றற்காற்று . * மள்கல் - மழுங்கல் ( இரா ) 
மலயசம் - சந்தரம் . சம் - பிற மள்ளம் - வலி . ( திவா ) 
ப்பு . 

மள்ளர் - படைவீரர் , உழவர் , 
மலயம் - பொதியமய மலை . 

வீரர் . 
மலயாநிலம் - தென்றற்காற்று . * மளினம் - அழுக்கு . ( சிவ ) 


மற்கு 


மன்னா 


* மற்குணம் - மூட்டுப்பூச்சி . ( மறுமை - வருபிறப்பு : 
* மற்சரம் - பிறராக்கம் பொ * மறுவரல் - சுழற்சி . ( அக ) 
முமை . 

* மறுவலும் இரண்டாமுன் 
மற்சியம் - மீன் . ( சப்த ) 

யும் , பின்னும் . ( தணிகை ) 
* மற்று - இனி . (உரிச்சொல் ) மறுவி - கத்தூரிமிருகம் . 
* மறக்கை - மறத்தல் . ( இரா ) 

மறை - மறு , செவிமறை தேர் 
மறத்தி - பாலை நிலப்பெண் . மின்னு " ( கலி ) இரகசியம் , 
மறப்புலி - சிங்கம் . 

வேதம் , மறுத்தல் . மந்திரம் , 
மறம் - கோபம் , பாவம் , மாறு மறைக்கொடியினன் 
பாடு , வலி , வீரம் , யுத்தம் , ணாசாரி . 
(பிங் ) கறுவு , 

கொடுமை , * மறைச்சிரம் - வேதாந்தம் . 
பொறாமை , (வெண் ) கொலை , மறைசை -- வேதாரணியம் . 
மயக்கம் . ( பிங் ) 

* மறைத்தலைவி - இலக்குமி . 
மறல் - மயக்கம் , ( பிங் ) இயமன் . மறைபுகல் - சரண்புகல் . 
மறலி - இயமன் . ( கந்த ) * மறைமுதல் - சிவன் . ( கந்த ) 
* மறலுதல் - மாறுபடுதல் , (சிந்) மறைமொழி - மந்திரம் . 

போர்செய்தல் . ( வெண் ) மறையவர் - பிராமணர் . 
மறவர் - பகைவர் , ( ஆசி ) கொடி * மறையவன் - பிரமன் . ( இரா ) 
யவர் . 

மன் - நிலைபேறு , மிகுதி , ( 42 ) 
மறவி - கள்ளு, மறப்பு . 

அரசன் , ஆக்கம் . ( பிங் ) 
மறி - மான் , ஆடு . 

மன் பதை - உயிர்ப்பன்மை . ( புற ) 
மறித்தல் - தடுத்தல் , திருப்பல் . * மன்பா - ஆசிரியப்பா . 
* மறித்தரல் - மீட்டல் . ( கலி ) மன் விருத்தம் - ஆசிரியவிருத்தம் : 
* மறித்தும் - பின்னும் . ( இரா ) மன்ற - நிச்சயமாக . ( மலைப ) 
மறிதல் - மீளல் , கீழ்மேலா தல் , மன்றம் 

ஊர்நடுவே 
( வெண் ) வீழ்தல் . 

ருங்கூடியிருக்கும் மரத்தடி , 
மறு - குற்றம் , வேறு , எதிர் . ( திருமு ) சபை , 

வெள்ளிடை 
மறுக்கம் - சுழற்சி , ( இரா ) மயக் நெடுந்தெரு, பொது விடம் . 
கம் . 

மன்றல் 

வாசனை , விவாகம் . 
* மறுக்கு - சுழற்சி , ம ! 

பக்கம் . மன்றாடல் - சபையிற்பேசல் . 
மறுகு - தெரு , நெடுந்தெரு . 

* மன்றாடி 

சிவன் . 
மறுகுதல் - சுழலல் . 

மன்று - சபை , நீதித்தலம் ,வெளி . 
* மறுகுறல் - சுழவல் . ( இரா ) மன்னர்பின்னர் 

வைசியர் . 
* மறுதலித்தல் - மறுத்தல் . 

பெருமை , வலி . 
மறு தலை - எதிர் , மாறு . 

* மன்னவர் 

அதிகாரிகள் , 
* மறுதலைத்தல் மாறுபடல் , (கந்த ) அரசர் . 
* மறுபுலம் - பாலைநிலம் . மன்னார் பகைவர் . 


பல 


- 


* மன் 


மன்னாவு 


கரும் 


மாடை 


மனை 


மாசை 


* மன்னாவுலகம் - சுவர்க்கம் . * மாகர் - தேவர் . 
* மன்னுதல் - நிலைத்தல் , மிகுதல் . * மாகாத்மியம் - பெருமை . 
* மன்னும் - மிகவும் . ( சிங் ) 

* மாகு - வலை . ( பார ) 
* மன்னுயிர் - பல்லுயிர் . ( புற ) மாகுலவர் - வேடர் . 
மன் - மிகுதி . 

மாகேசுவரி - உமாதேவி . 
மன்னுலகம் - தேவுலகம் . ( பிங் ) * மாகேயன் - நரகாசுரன் . 
* மனச்சழக்கு - பொறாமை . 

* மாங்கலியம் - மங்களசாதநம் . 
மனத்தாபம் - மனக்கவலை . மாசிகம் மாசசம்பந்தமாகித் 
மனவு - பலகறை , மணி , அக்கு தோன்றுவது , மாசந்தோறுஞ் 
மணி , சங்கு . 

செய்யுஞ் சிராத்தம் . ( சப்த ) 
மனா - அரைப்பட்டிகை , மாசு - அற்பம் , மேகம் , குற்றம் , 
மனுமக்கள் - மனிதர் . ( இரா ) அழுக்கு . 
மனுவர் - கொல்லர் . 

* மாசுண்ணல் - அழுக்காதல் . 
- மனைவி , வீடு . 

மாசுணம் 

பாம்பு , பெரும் 
* மனைக்குயில் 

தலையிலாக் பாம்பு . ( இரா ) 
குருவி . ( பின் ) 

மாசேனன் - அருகன் , முருகக் 
* மனைவேள்வி விருந்தோம் கடவுள் . 
பல் . 

பொன் . ( சிந் ) 
* மனோன் மனி 

- உமை ( பிங் ) மாட்சி நன்மை , ( புற ) பெ 
மனோசவம் - அதிவேகம் , 

ருமை . 
மனோசன் - மன்மதன் . மாட்டல் - அழித்தல் . ( திருமு ) 
மனோபு - மன்மதன் . 

மாட்டார் - வன்மையில்லாதவர். 

மாட்டு தல் - செலுத்துதல் , ( சிந் ) 
LDT 

மூட்டுதல் , ( பிங் ) இயலுதல் . 
மா - இலக்குமி , பெருமை , மிரு * மாட்டெறிதல் - ஒன்றற்குரிய 
கம் , கறுப்பு , குதிரை, அழகு , 

இலக்கணத்தை அதனைப்பெற 
நிலம் , வண்டு , செல்வம் , வலி ற்குரியமற்றொன் றற்கும் பொ 
மை , அழைத்தல் , ( பிங் ) த்திவிடல் . 

மாட்டேற்றுதல் - அதுபோலச் 
மாகதர் - வமிசபரம்பரைகூதிப் செய்க என மாட்டெறிதல் , 
புகழ்வோர் , பாடகர். இவரை மாடகம் - யாழின் முறுக்காணி . 
நச்சினார்க்கினியர் " இருந்தேத் மாடம் - வீடு , உழுந்து . ( பிங் ) 
துவார் என்பர் . 

* மாடிகை - கவசம் . ( பிங் ) 
மாகதி - முல்லை , பிப்பலி . * மாடியம் - கவசம் . ( சிங் ) 
* மாகந்தம் - மாமரம் . (சப்த ) மாடு - செல்வம் , இடம் , பக்கம் , 
மாகம் - ஆகாயம் , தேவுலகம் , பொன் . 
திக்கு , மாசிமாதம் , மேகம் . 

பொன் . ( சூடா ) 


மாமை . 


* மாடை - 


மாண் 


மாக 


உமை . 


மாணி 


மாண் - பெருமை : 

மாதவிகொழுநன் - அருச்சுனன் - 
மாண்டல் - இறத்தல் , ( பிங் ) மாதா அளப்பவன் , தாய் , 

சிறத்தல் . 
மாண்டவர் - இறந்தவர் , சிறந் * மாதாமகன் மாதாவுடைய 
தவர் . 

பிதா. 
மாண்பு - அழகு , பெருமை . மாதி - வட்டமாயோடல் . ( இரா ) 
மாணல் - சிறத்தல் , பெருமை . மாதிகம் - குதிரைபோம்வழி . 
* மாணவ்வியம் - மாணவர் குழு . மாதிரம் - மலை , திக்கு , யானை . 
* மாணவகன் - கற்போன் , பிர * மாதிரு - தாய் . ( சேது ) 
மசாரி . 

* மாதிருகமநம் - தாயைப்புணர் 
* மாணவன் - இளைஞன் , (சப்த ) தல் . ( சேது ) 
பிரமசாரி . (இரா ) 

மாது - காதல் , பெருமை , ( சிந் ) 
மாணாக்கன் - கற்பவன் . 

பெண் . 
மாணார் - பகைவர் . ( இரா ) * மாதுப்பிதாமகன் 

மாதாவு 
பிரமசாரி . ( இரா ) 

டையபாட்டன் . 
* மாணை மாணைக்கொடி . 

* மாதுமை - பெண்டன்மை . 
மாத்தகை - பெருந்தகை . மாதுரியம் - இனிமை . 
* மாத்தியாநிகம் - மத்தியான மாதுலன் - தாயுடன் பிறந்தவன் , 
வந்தனம் . ( சேது ) 

மாமன் . 
மாத்திரம் - பரிமாணம் , அற்பம் . * மாதுலை மாமி , மாதுலன் 
* மாத்திரி - மத்திரதேசராசன் மனைவி . 
புதல்வி . ( பார் ) 

மாதுளுங்கம் - மாதுளை மரம் . 
மாத்திரை - பரிமாணம் , அற்பம் . மாதேவன் - சிவன் . 
* மாத்திரைக்கோல் - அளவைக் மாந்தர் - மனிதர் . 
கோல் . ( நல் ) 

* மாந்தாதா 

சூரியவமிசத் 
* மாத்து - வரிசை , ( திருக்கோ ) துள்ள ஒருபிரசித்தி பெற்ற 
மகத்து . 

அரசன் . ( இரா ) 
மாதங்கம் யானை . 

மாந்தி 

மாமரம் . 
மாதங்கர் சண்டாளர் . * மாந்திரிகன் - மந்திரவாதி . 
மாதங்கி - காளி , துர்க்கை . மாந்து தல் - உண்ணல் , குடித் 
மாதர் - அழகு , இச்சை , மகளிர் . 

தல் . 
மாதரி - காளி . 

* மாந்தண்டம் - அளவைக்கோல் . 
மாதலி - இந்திரன் சாரதி . ( சப் ) மாநதமடு பிரமாவின் மனத் 
மாதவம் - வசந்தகாலம் , கள்ளு . தாற்றோன்றிய ஒருவா 
மாதவன் - விட்டுணு , முனிவன் . * மாதுடன் - மனிதன் . 
மாதவி - சுபத்திரை , ( பார ) மாபலன் - காற்று . ( பிங் ) 
குருக்கத்திக்கொடி . 

மாமகன் - மன்மதன் . 


. 


- 


. 


மாமணி 


கருஉ 


மாலுமி 


மாமை 


விட்டுணு. 


- 


உவகை . 


மாமணி - மாணிக்கம் : 

மார்ச்சனை - முரசொலி , மண் . 
மாமாத்திரர் - வைத்தியர் . மார்ச்சாரம் - பூஞை. ( சேது ) 
* மாமாத்து - மிகப்பெரியது . * மார்த்தம் - மிருதிவழி . 
மாமுனி - அருகன் . 

மார்த்தாண்டன் - சூரியன் . 
கருநிறம் , ( மலை ) * மாரகம் - அழித்தல் . ( சப்த ) 
அழகு , நிறம் . (வெண் ) மாரகன் - அழிப்பவன் . ( சிவத ) 
மாய்த்தல் - மறைத்தல் , அழித் மாரகாகளம் - குயில் . ( பாரத ) 
தல் . 

* மாரணம் - அழித்தல் . ( சேது ) 
மாய்தல் மறைதல் , ( சிந் ) * மாரதர் - தம்மையுஞ் தஞ்சே 
அழிதல் , 

னைகளையுங் காத்துக்கொண்டு 
மாய்வு - அழிவு , மறைவு . 

தேர்வீரர் பலரொடு பொருப 
மாயம் - தீது , பொய் , ( பிங் )வஞ் வர் . ( பார ) 
சகம் , கறுப்பு . 

மாரன் - மன்மதன் .. 
மாயவன் 

மாராயம் 
மாயன் - கரியவன் , திருமால் . மாரி - மழை , மேகம் , காடு 
மாயாதேவிசுதன் - புத்தன் . கிழாள் , மாரணம் , கள்ளு, 
மாயாபுரி - அரித்துவாரம் , பித் 

( பிங் ) நீர் . 
தளை. 

* மாரிடை - தக்கன்றாய் . ( கூர் ) 
* மாயாவாதம் - முதற்காரண மாருதம் - காற்று . 
மாகியமாயை சத்துமசத்து மாருதி - அநுமன் , வீமன் . 

சொல்லொணாத * மாருதேயன் - அநுமான் . 
தாய் இருக்கும் என்னும் மால் - இந்திரன் , ( பார ) கருமை , 

புறச்சமயம் . ( திருவா ) ( பெரு ) மயக்கம் , காற்று , 
* மாயாவி மாயைசெய்பவன் . மேகம் , திருமால் , அருகன் , 
* மாயூரம் - மயிற்கூட்டம் .(சப் ) புதன் , வேட்கை . 
* மாயேயம் 

மாயையாலாய மால்பு - மூங்கிலேணி . ( மலை ) 
உடம்பு முதலியன . 

மாலதி - சந்திரிகை , (சப்த ) சிறு 
கபடம் , காளி , பொய் செண்பகம் , முல்லை . 
யுணர்வு , அரித்துவாரம் . 

* மாலயற்கரியோன் - சிவன் . 
மாயையுற்றாள் - காளி . மாலிகை - கழுத்தணி , மாலை . 

. 
* மாயோர் - பெண்கள் . ( கந்த ) * மாலிந்யம் - அழுக்கு . 
* மார்க்கடம் - குரங்குக்கூட்டம் . மாலிநி - காளி, உமை . 
* மார்க்கண்டி - மார்க்கண்டன் . மாலுதல் - மயங்குதல் . 
மார்க்கம் - வழி , சமயம் , தெரு , மாலுதாநன் - கண்குத்திப்பாம்பு . 
ஆராய்வு . 

மாலுந்திவந்தோன் - பிரமன் . 
மார்ச்சாம் - சுத்திசெய்தல் . 

மாலுமி - மரக்கலஞ்செலுத்து 
மார்ச்சநி - துடைப்பம் . 

வோன் . 


மாகாது 


மாயை 


மாலூர் 


மிச்சை 


மாலை 


துவம். 


மாலூரம் - வில்வம் , விளா . மாறு - முரண் , ( சிவ ) இறந்து 

சாயங்காலம் , பாடு , ( புற ) வேறு , ( இரா ) 
குணம் , ஒழுங்கு , வரிசை . எதிர் , துடைப்பம் . 
மாலைமாற்று - இறுதியினின்று மாறுதல் - விற்றல் , ( புற ) வேறா 
படிக்கும்போதும் முதனின்று தல் , தவிர்தல் , மயங்கல் 
படிப்பது போல முடியும்படி மான் - மகான் , (கந்த ) மலை , 
அமைத்த சித்திரகவி . 

குதிரை , மகரவிராசி , மகதத் 
* மாலேயன் - மாலைதொடுப்பு 
வன் . ( சப்த ) 

மான் மகன் பிரமன் . 
மாவலர் - குதிரைப்பாகர் . மான் மதம் - கத்தூரி . 
* மாவிரதர் - மாரதர் . ( பார ) மான்மியம் - பெருமை . 
மாழ்கு- மயக்கம் , மிருகசீரிடம் . மான்றல் - மயங்குதல் . 
மாழ்குதல் - மயங்குதல் , * மானசிகம் - மனத்தாற்செயுந் 
மாழாத்தல் - மயங்குதல் . தவம் . ( திரு ) 
மாழை - அழகு , திரட்சி , பொன் , மான தண்டம் - அளவுகோல் . 
மாமரம் , புளிமா , ஓலை , அறி மானம் - நிலை தவறாது நிற்கும் 
வின்மை , ( பிங் ) இளமை . பேராண்மை , ( வள் ) வலி , 
மாளிகை - அரசர்வீடு , ( பிங் ) நாணம் , (திவா ) அளவு , பெரு 

மை ,விமானம் , நன்கு மதிப்பு : 
மாளுதல் - இறத்தல் . 

கவரிமா . ( தணிகை 

) 
மாற்சரியம் - பொறாமை . 

மானவர் 

--- வீரர், மனிதர் . 
மாற்றம் - மறைத்தல் . மாற்ற மானியம் - நன்குமதிப்பு (சப்த ) 
முஞ் செய்கையும் " ( கந்த ) 

மானினி 

பெண் . ( கந்த ) 
சொல் , எதிர்மொழி . ( இரா ) மானுதல் - மயங்குதல் , ஒத்தல் : 
மாற்றலர் - பகைவர் . ( கந்த ) 
மாற்றவள் - மற்றைய மனைவி . 
மாற்றாட்டி - மாற்றவள் . ( இரா ) மிக்கோர் - அறிஞர் . 
மாற்றார் - பகைவர் . 

மிகை 

கல்லாமையும் செல்ல 
மாற்று - உவமை , ( ஞானா) எதிர் . முங் காரணமாக 

வரும் உள் 
மாற்றுதல் - அழித்தல் , ( இரா ) ளக்கிளர்ச்சி , ( தொல் ) மிகுதி , 
கொடாது மறுத்தல் , ( சூடா ) குற்றம் , அளவின் மிக்கது . 
ஒன்றை மற்றொன் றாக்கல் . மிச்சம் - மிகுதி , ( பார ) ஒழிபு, 
* மாற்றுமை - மாறுபாடு . (கலி ) மிச்சிரம் - கலப்பு . 
* மாறல் - கூத்தாடல் . ( பிங் ) மிச்சில் - ஒழிபொருள் , ( புறநா ) 
மாறன் - பாண்டியன் . 

எச்சில் . மிஞ்சு + இல் . 
* மாறாடல் - பகைத்தல் . ( இரா ) மிச்சை - பொய் , வறுமை , அறி 
* மாறிருமார்பினள் - இலக்குமி . 


மானமா 


- 


- படைவ 


- 


வின்மை . 


மிசை 


கருச 


மீக்கூற் 


மிருது 


மிசை - மேடு , மேல் . 

மிருகாரி - சிங்கம் , புலி . 
மிசைதல் - உண்ணல் . மிருகேந்திரன் - சிங்கம் . 
மிஷிறு - வண்டு . 

மிருத்திகை - மண் . ( சேது ) 
மிடல் வலி . 

மிருத்து - மரணம் . ( சேது ) 
மிடறு - கழுத்து . 

மிருதசஞ்சீவினி - உயிர்தருமரு 
மிடித்தல் - வறுமையுறல் . ( சிந் ) 
* மிடியன் - வறியவன் . * மிருதம் - யாசித்துவாங்கிய 
மிடுக்கு - வலி . ( இரா ) 

பொருள் . (காஞ் ) 
* மிடை - பரண் , ( கலி ) தூறு . 

மென்மை . 
மிடைதல் - நெருங்கல் . 

மிலேச்சன் - அறிவிலான் , கீழ் 
மிண்டன் - திண்ணியன் . 

மகன் . ( சப்த ) 
மிண்டுதல் - நெருங்குதல் . * மிலைத்தல் - மேய்தல் . (திருவா ) 
* மித்தியாநிரசநம் - சபதம் . மிலை தல் - அலங்கரித்தல் , ( திவா ) 
* மித்தியாமதி - பொய்யுணர்வு . சூடுதல் . 
மித்திரநாள் - அநுடம் . மிழலை - எழுத்து நிரம்பாத சொல் . 
மித்திரன் - நண்பன் , சூரியன் . * மிழற்றல் - மெல்லப்பேசல் , 
மித்தை - பொய் . ( கந்த ) 

( சிந் ) பேசுதல் . 
மிதப்பு - உயர்ச்சி , மேடு . மிளிர்தல் - பிறழ்தல் , புரளுதல் , 
மிதம் - அளவு , வரையறை , ஒன் குதித்தல் , ( சிந் ) கீழ்மேலாதல் , 
றற்கொன்று . ( சப்த ) 

( பெரும் ) மறிதல் , ( புற ) 
* மிதம்பசன் - கிருபணன் . விளங்குதல் . 
மிதவை 

மிதப்பது , ( இரா ) * மிளை - காவல் , ( மலை ) காவற் 
சேர்று , தெப்பம் . 

காடு . ( மணி ) 
மிதி - கவளம், ( கல்லா ) அறிவு , மிறை - வளைவு , ( வெண் ) திறை , 
அளவு . ( சப்த ) 

( சூடா ) குற்றம் ,உலைவு , வருத் 
மிதிலை - மிதி என்னும் அரசனாலே தம் . 

தாபிக்கப்பட்ட நகரம் . ( இரா ) மறைக்கவி - சித்திரகவி . 
மிதுனம்- ஆண்பெண் , இரட்டை . மிறைத்தல் - உலைதல் , வருந்து 
மிரியல் 

தல் . 
மிருகதரன் - சந்திரன் . மின் - ஒளி , மின்னல் . 
* மிருகநாவி - கஸ்தூரி . * மின்னார் - பெண்கள் . (கந்த ) 
* மிருகபதி - சிங்கம் . ( சப்த ) மின்னுதல் - பிரகாசித்தல் . 
மிருகம் - மான் , தேடல் , இரத் 
தல் . ( சப்த ) 

மீ 
மிருக மதம் - கத்தூரி . 

மீ - ஆகாயம் , உயர்ச்சி , மேல் . 
மிருகராசன் - சிங்கம் . ( சப்த ) மீக்கூர்தல் - மேற்படல் . 
மிருகாங்கன் - சந்திரன் . மீக்கூற்றம் - புகழ் . 


மிளகு . 


கருரு 


முகிலூ 


ரி 


மீக்கோள் ஏறுதல் , ( சூடா ) 
போர்வை . 

முக்கணன் - சிவன் , விநாயகன் , 
மீகாமன் - மரக்கலஞ்செலுத்து 

வீரபத்திரன் . 
வோன் : 

முக்கண்ணி - காளி , உமை . 
* மீகாரம் - மேலிடம் . ( இரா ) * முக்கு - இருமல் . ( சிவத ) 

காரம் - எடுத்தல் . முக்குடைச்செல்வன் - அருகன் 
* மீச்செலவு இறுமாப்பு , முக்கியம் - தலைமை . ( சப்த ) 

( நீதிநெ ) மேற்போதல் . * முக்குதல் - உண்ணல் . ( புற ) 
* மீசை - மேலிடம் . ( சிந் ) 

முக்கூட்டு - பரணிநாள் . 
மீட்சி - கைம்மாறு , ( இரா ) மீளு * முக்கோணக்குன்று 
தல் , மீட்டல் . 

கோணமலை . ( பார ) 
மீட்டும் - பின்னும் . 

முக்கோல் திரிதண்டம் , திரு 

வோணம் . 
* மீதிடல் - கிளர்தல் . (இரா) 
மீது - மேல் . 

முக்கோற்பகவர் - திரிதண்டசந் 

நியாசிகள் . 
மீதுரை - பல்காற் சொல்லல் . 

கொள்ளி 
மீதூரல் - , 

நெருங்குதல் , மேற் * முகக்கொள்ளி 
படல் . ( நைட ) 

வாய்ப்பேய் . ( இரகு ) 

முகங்கொடுத்தல் - உடன்படல் . 
* மீப்பு - மேம்பாடு . 
* மீமாஞ்சகன் - மீமாஞ்சையில் 

* முகங்கோட்டல் - குனிதல் , 
வல்லவன் . 

முகடி - மூதேவி . 

உச்சி . 
மேன்மேல் . (இரா ) 
மீள - பின்னும் . ( சேது ) 

முகத்தல் - எடுத்தல் , (சிங்) அள் 

ளுதல் . 
மீளாதகதி - மோக்கம் . 
மீளி - பெருமை , வலிமை , வீரன் , முகப்பு - முகத்தல் , முன்னிடம் . 

முகபடாம் - முகப்போர்வை . 
பாலைநிலத்தலைவன் . ( பிங் ) 

முகம் - ஆரம்பம் , உபாயம் , பிர 
* மீளிமை வன்மை . ( சிந் ) 

தாரும் , முதலிலுள்ளது ,(சப்த ) 
மீளுதல் - திரும்புதல் . 

வாயில் , பக்குவம் . 
மீன் நட்சத்திரம் , சித்திரை 

முகரம் - கடுஞ்சொல் , காகம் , 
நாள் . ( பிங் ) 

( சப்த ) ஒலி . 
மீன் கோட்பறை - நெய்தற்பறை . * முகரிமை - பேரறிவு . 
மீனகேதநன் - மன்மதன் ,( பார ) முகவாசம் - வெற்றிலை , ( சிந் ) 
பாண்டியன் . ( சேது ) 

ஏலம் முதலியவற்றின் வாக 
மீனம் - மீன் . 

னைப்பொடி . ( திருவி ) 
மீனவன் வசுராசன் மகன் , முகவுரை பாயிரம் . 
( பார ) பாண்டியன் . 

* முகவை 

பொலிப்பாட்டு . 
மீனேறு - மகரமீன் . 

* முகிலூர்தி - இந்திரன் . 


மீமிசை - 


முகடு - உ 


1 


- 


முகிழ் 


கருசு 


முண்ட 


முகிழ்த்தல் - அரும்புதல் . ( சிந் ) முட்டுதல் குறைதல் , ( சிந் ) 
முகுடம் - முடி . 

எதிர்தல் , நிறைதல் , முடுகல் . 
முகுந்தன் - விட்டுணு . முகு - முட்டை அண்டம் , ( இரா ) 
முத்தி . ( சேது ) 

தவிடு . 
முகுரம் - கண்ணாடி . ( பார ) முடக்கம் அடக்கம் , மடங்கு 
* முகுரவானன் - திருதராட்டி தல் . 
ரன் . ( பார ) 

முடங்கல் - ஒலை , ( இரா ) தாழை , 
* முகுளம் - மொட்டு . 

மூங்கில் , நோய் , மடங்குதல் . 
* முகூர்த்தவிதாநி - முகூர்த் முடம் - குற்றம் , ( சில ) வளைவு . 
தம் நியமிப்பவன் . ( சிர் ) 

முடலை 

முறுக்கு , ( நெடு ) பெ 
முகைத்தல் - அரும்புதல் . 

ருமை , உண்டை , திரட்சி ,( பிங் ) 

வலி , 
* முகைவிம்மல் - மலர்தல் . 
முகேரெனல் - ஓர நுகரணம் . 

முடவன் - சனி , அருணன் . 
* முங்குதல் - உண்ணல் , ( இரகு ) 

* முடவு - முடத்தன்மை . ( அகம் ) 

முடிதல் - அழிதல் , முற்றுதல் . 
முழுகல் . ( மணி ) 

முடுக்கர் - குறுந்தெரு , ( சில ) 
* முச்சடை - திரிசடை என்ப 
வள் . ( இரா ) 

மலைக்குகை , கோணத்தெரு . 

முடுக்கு - முடுக்கர் , மூலை . 
முச்சி - மயிர்முடி . 

முடுக்குதல் - கடாவு தல் , ( நெடு ) 
முச்சியர் - உறைகாரர் .( ஆசிரிய ) 

ஒட்டுதல் , ( இரா ) விரைவாக் 
முசர் - மோர் . 

கல் . 
முசலம் - உலக்கை . 

முடுகல் - அணுகுதல் , விரைதல் , 
முசலி - பலராமன் , உடும்பு . 

எதிர்தல் . 
முசு - குரங்கு . ( இரா ) ஒரு முடுகியல் - வண்ணகச்செய்யுள் . 
வகைக் குரங்கு . 

முவெல் - நாய் , பெண்ணாய் . 
* முசுக்கலை - ஆண் முசு. ( கந்த ) முவெற்படையோன் 
முசுடர் - கீழ்மக்கள் . 

வன் . 
முசுண்டர் - கீழ்மக்கள் . 

* முவென் - ஊமை . ( ஆசிரிய ) 
முசுண்டி - மட்டிப்படை . ( திவா ) முடை - புலால் , தவிடு , ( இரா ) 
* முஞ்சகேசி - விட்டுணு . ( சப் ) நாற்றம் . 
முஞ்சல் - இறத்தல் . ( கந்த ) முண்டகம் - கடன் முள்ளி, ( புற ) 
முஞ்சி - முஞ்சிப்புல்லு . 

தாமரை , 
முட்கோல் - இருப்புமுள்ளு. 

தாழை , முள்ளி , 
* முட்டம் - ஊர் . ( சூடா ) முண்டகன் - பிரமன் . ( கந்த ) 
முட்டி - கைப்பொத்து , எட்டி . முண்டகாசனை - இலக்குமி . 
முட்டு - வழு , குறைவு , வறுமை , * முண்டாம் - முண்டி தமாக்கல் . 
முட்டுதல் . 

* முண்டபலம்-தேங்காய் . ( சப் ) 


வைர 


கள்ளு. 


முண்ட 


கரு எ 


மும்மீன் 


கல் . 


கவி . 


முதுகாடு 


- 


முண்டம் - தலை , நெற்றி , குற்றி . * முதிஞர் - முதியோர் . ( இரா ) 
* முண்டி - நாவிதன் . ( சப்த ) * முதிதை பெரியோரில்லைக் 
முண்டித்தல் மொட்டையர்க் கும்பற்று . 

* முதியாள் - தேவராட்டி , 
முண்மா - முட்பன்றி . 

* முதிர்ந்திடல் - காய்தல் . 
முணங்கு சோம்பு , ( புறநா ) முதிரை - அவரை கடலை முத 
அடக்கம் . 

லியன : 
* முணை - மிகுதி . ( சிங் ) * முது - பேரறிவு . ( சிறு ) 
முத்தக்காசு - கோரைக்கிழங்கு . * முதுக்குறைவி - பேரறிவுடை.. 
முத்தகம் - தனிநின்று முடியும் 

யாள் . ( அக ) 

முதுக்குறைவு - பேரறிவு . 
முத்தம் - அதரம் , முத்து . 

சுடுகாடு , 
முத்தலை - சூலம் . (திவா ) முதுகுன்று - பழமலை . 
முத்தலைவேல் - சூலப்படை . முதுசொல் - பழஞ்சொல் . 
முத்தன் - விட்டவன் , முத்தி முதுநிலம் - களர்நிலம் , ( பிங் ) 
பெற்றவன் ,இயல்பாகவேபாச பாலை நிலம் . 
ங்களால் விடப்பட்டவன் . 

முதுமகன் - சனி . 
முத்தா பலம் - இசங்கு , முத்து . முதுமை பழமை . 
முத்தாவலி - முத்துமாலை . ஆவலி- * முதுமொழி - பிரணவம் , ( கலி ) 
நிரை . 

பழஞ்சொல் . 
முத்தி - விடுதல் , மோட்சம் . முதுவர் - அறிஞர் , அமைச்சர் , 
* முத்திதன் - முத்திகொடுப்ப வயோதிகர் . 
வன் . ( சைவ ) 

முதை - இலையுதிர்ந்தகாடு . 
முத்தி தசை - முத்திநிலை . முதைப்புனம் - பழங்கொல்லை . 
முத்திரை - அடையாளம் . ( பார ) முதையல் - முதிர்காடு . 
முத்தை - திரட்சி . 

* முந்தன் - கடவுள் . ( சித் ) 
முத்தொழிலோர் - வைசியர் . * முந்திளவல் - தமயன் . ( தணி ) 
முதம் - மகிழ்ச்சி . 

முந்து - முன் , பொந்து . 
முதல் - காரணம் , ( கலி ) ஆதி , முந்தூழ் - மூங்கில் . ( கந்த ) 

முந்தை - பாட்டன் , ( வெண் ) 
முதல்வி - தலைவி . 

முன்னே , ( புற ) பழமை . 
* முதலி - முதல்வன் . ( பெரிய ) முந்நீர் - கடல் . 
* முதலுதல் - முதலாதல் . முப்புரி நூல் - பூணு நூல் . 
முதற்பா - குறள் வெண்பா . முப்புரிநூலோர் - அந்தணர் .. 
* முதனிலை - காரணம் . ( தொல் ) முப்புள்ளி - ஆய்தவெழுத்து , 
முதனாள் - அசுவதி . 

மும்மடி - மூன்றுபங்கு . ( பார ) 
* முதாரி - முதுமை . ( புற ) மும்மீன் - மிருகசீரிடம் . 


இடம் . 


. 


மும்மூ 


கரு அ 


முழுவு 


முரண் 


* மும்மூடர் - முழுமூடர் . முருக்குதல் - அழித்தல் , கெடுத் 
* முமூட்சு - மோக்கம் பெறும் 

தல் . ( இரா ) 
விருப்புடையவன் . 

முருகன் - இளைஞன் , முருகபி 
முயக்கம் - தழுவுதல் . 

ரான் , வெறியாட்டாளன் . 
முயங்குதல் - தழுவுதல் . * முருகியம் - குறிஞ்சிப்பறை . 
முயல்வு - முயற்சி . 

முருகு - முருகபிரான் ,திருவிழா , 
முயற்கூடு - சந்திரன் . ( சிந் ) இளமை , பரிமளம் , அகில் , 
முயிறு - ஒருவகையெறும்பு . எழுச்சி , வெறியாட்டாளன் , 
முரசகேது - தருமன். ( பார ) 

( திவா ) தெய்வத்தன்மை , வே 
* முரசபலம் - பலாமரம் . ள்வி , ( மது ) எலுமிச்சை . 
முரசம் - மத்தளம் . ( சப்த ) * முருகேசன் - முருகபிரான் . 
முரசு வாச்சியம் , மத்தளம் , முருங்கல் - அழிதல் . (வெண் ) 
துந்துபி . 

முருடர் - வேடர் . 
* முரஞ்சுதல் - முற்றுதல் , ( மலை ) முருடு - மத்தளம் , ( இரா) வாச் 
வலிபெறல் . ( ஞானா) 

சியம் , விறகு , பெருங்குறடு . 
முரடு - சமமின்மை . 

* முருந்தன் - பிரசித்தன் . ( இரா ) 
பகை , மாறுபாடு , வலி, முருந்து - இறகினடிக்குருத்து . 
யுத்தம் . 

முல்லை - வெற்றி , கற்பு , ( திவா ) 
முரணுதல் - போராடல் , மாறு முல்லைக்கொடி , காடு சார்ந்த 
படல் . 

நிலம் . 
முரம்பு - பரலடுத்துயர்ந்தநிலம் , முல்லையர் - இடையர் . 
( தணி ) பாறை , பாலைநிலம் . 

முழக்கு - ஒலி . 
* முரரிபு - விட்டுணு . ( சப்த ) முழந்து - முழங்கால் . 
முரலுதல் - கதறல் , ஒலித்தல் . முழல் - கழற்கொடி . 
* முரலை - நிருமதையாறு . 

முழவு - தண்ணுமை , மத்தளம் , 
* முரவை - தவிடு . ( திருவி ) 

( புற ) தம்பட்டம் , வாச்சியம் . 
* முரள் - சிப்பி . ( தொல் ) 

முழா - முழவு . ( சி ) 
* முரற்கை தாளம் , ( மலை ) * முழாஅல் - தழுவுதல் . (சிந் ) 
கலிப்பா , 

முழுக்க - முழுமையும் . ( தணி ) 
* முரவை - வரி . ( பொரு ) 

* முழுத்தம் - முகூர்த்தம் . 
* முராந்தகன் - விட்டுணு (இரா) முழுத்தல் - முழுமையாதல் . 
முராரி - விட்டுணு . 

* முழுநெறி - முழுப்பூ . ( புற ) 
முரிதல் - வளைதல் , ( சிந் ) முறி முழுமகன் - அறிவில்லான் . 

* முழுமணி - மாணிக்கம் . (நீதி ) 
முரிப்பு - எருத்துத்திமில் , வளைத் முழுமதி - பூரணசந்திரன் 

தல் . 
முரிவு - வருத்தம் , (சிந் ) முரிதல் . * முழுவுதல் - முத்தமிடல் . 

முழுவலி - பூரணவலி . ( சிந் ) 


தல் , 


- 


முழை 


கருக 


முன்னோர் 


முளரி 


* முழை - மலைக் குகை. ( சிந் ) முறுக்கு - கடுமை , திரிபு , வலி 
முள் - நுண்மை , தாற்றுக்கோல் . ப்பு . 
* முள் காத்தல் - மவுன மாயிருத் முறுகுதல் மீறுதல் , ( பிங் ) 
தல் . ( கந்த ) 

மிகுதல் , கடுமையாதல் . (சிந் ) 
* முள் குதல் - முயங்குதல் . ( சிந் ) முறுவல் - பல்லு , சிரிப்பு . 

தாமரை , நுண்மை , முறுவலித்தல் - சிரித்தல் . 
காடு , நெருப்பு , விறகு , கடை முறை - புத்தகம் , பழமை , நீதி , 
க்கொள்ளி . 

கிரமம் , ஊழ் , தரம் . 
முளவு - முட்பன்றி . ( சூடா ) 

முறைமை - ஒழுங்கு . 
* முளவுமா - முட்பன்றி . ( சிந் ) முறையிலார் - கீழ்மக்கள் . 
* முளி - வாட்டம் . ( பிங் ) 

முன் - பழமை , முன்பு. 
முளிதல் - உலர்தல் . ( புற ) 

முன் சொல் - பழஞ்சொல் . 
முளை - தண்டு , ( பிங் ) மூங்கில் , 

* முன்பன் - வலியவன் , ( புற ) 
மகன் , தறி , சிறிது . 

முன்பு முன்னிடம் , வலி , 
முற்கம் - பயறு . 

பழமை . 
முற்கரம் - பெரிய தடி . ( வான் மீ ) 
* முற்காந்தம் - பருப்புச்சாதம் . 

* முன்றல் - முந்துதல் . 
முற்குளம் - பூராடம் . முன்றானை - கொய்சகம் . 

. 
முற்கொளுங்கால் - பூரட்டாதி . மூன்றில் - முற்றம் , முன்னிடம் . 
முற்சனி - மகநாள் . 

முன் றோன்றல் - தமயன் . 
முற்றிமை - முதுக்குறைமை . 

முன்னம் - சீக்கிரிமரம் , ( விநா ) 
முற்றில் - சுளகு , விசாகம் . 

குறிப்பு , முற்பொழுது , மனம் , 

தமயன் . 
முற்றுகை - வளைத்தல் , முடிதல் . முன்னவன் - 
முற்றுதல் - தங்குதல் , ( மது ) 

* முன்னாள் - மூத்தவள் - ( இரா ) 
வளைத்தல், முடித்தல் , ( புற ) முன்னிலை - காரணம் , முன்னிற் 
முதிர்தல் . 

பது . ( தொல் ) 
முற்றும் - முழுமையும் . 

* முன்னிலைப்புறமொழி - முன் 
முற்றூட்டு முற்றும் உண்டா 

னிலையாரைப் படர்க்கையில் 
கும் நிலம் . ( திருக் ) 

வைத்துப்பேசுதல் . 
முறம் - சுளகு , 

விசாகம் . * முன்னிளவல் - தமயன் . ( கந்த ) 
முறி - தளிர் , துண்டம் . முன்னு தல் - அணு குதல் , ( தணி ) 
முறிகுளம் - உடைகுளம் , பூரா 

நினைத்தல் , பொருந்தல் , முந்து 
டம் . ( பிங் ) 
* முறிதல் - தளிர்த்தல் , ( சிங் ) முன்னூல் - முதனூல் . 
முரிதல் . 

முன்னை - மூத்தவள் , பழமை . 
* முறுக்கம்பாகம் - பாடற்சுவை * முன்னையாள் - மூதேவி . 
களுள் ஒன்று ; அது தேங்காய் முன்னோர் - பழையோர் , அன D 
போல முறுகிய பாகம் .( கம்ப ) ச்சர் . 


தல் . 


முன்னோன் 


கசுப் 


மூரி 


னைக்கன்று . 


முன்னோன் - விநாயகன் , தம மூடதை - அறியாமை . 
யன் , கடவுள் . 

மூடன் - அறிவில்லான் . 
முனி - பற்றற்றுக் கடவுட்டியா மூடிகம் - பெருச்சாளி. ( தணி ) 
நத்திலே நிற்கும் யோகி , * மூடை - பொதி . 
( சப்த ) அகத்தி , வில்லு , யா மூத்தல் - முதிர்தல் . 

மூத்தோர் - அறிஞர் , முதியோர். 
முனிதல் - வெறுத்தல் . * மூதண்டம் - அண்டமுகடு . 
* முனிமை - முனித்தன்மை . மூதணங்கு - காடுகிழாள் . 
முனிவர் - அந்தணர், தவஞ்செய் * மூதலித்தல் - ஒப்புவித்தல் . 
வோர் . 

மூதறிவு - பேரறிவு . ( அகப் ) 
முனிவு - வெறுப்பு . 

மூதா - தம்பலப்பூச்சி . 
முனீந்திரன் - புத்தன் . மூதாட்டி - முதியவள் . 
முனை - யுத்தம் , பகை , பகைப் மூதாதை - பாட்டன் . 
புலம் , ( வெண் ) தவம் , ( சிந் ) மூதாளர் - முதியோர். ( கந்த ) 
நுனி , முகம் . 

* மூதானவன் - மூத்தோன் . 
* முனை த்தல் - முற்படல் . மூதிரை - திருவாதிரை . 
முனை தல் - போராடல் ,வெறுத்தல் மூதுரை - பழஞ்சொல் . 
முனைந்தோர் - பகைவர் . 

மூதை - முதுகாடு . ( கந்த ) 
முனைப்பதி - பாடிவீடு . 

* மூப்பிமார் - முதுமகளிர் .(சிந் 
முனை முகம் - போர்முகம் . 

உரை ) . 
முனைவன் - கடவுள் , பகைவன் . * மூய் - மூடி . 
முனைவர் - இருடிகள் . ( சிந் ) 

மூய்தல் - மூடுதல் . ( யாப் . கா ) 
முனைவு - வெறுப்பு , முற்படல் . மூர்க்கன் - மூடன் , ( காஞ் ) கீழ் 

மகன் . 

மூர்ச்சனை - நெட்டுயிர்ப்பு , ( சிந் ) 
* மூக்கறை - மூக்கற்றது . 

மயக்கம் . 
* மூக்கன் - பாம்பு . 

மூர்ச்சை - மயக்கம் . ( சப்த ) 
மூகம் - ஊமை , மௌனம் . 

மூர்த்தசம் - மயிர் . ( சப்த ) 
மூகன் - ஊமை , வறிஞன் . 

மூர்த்தம் - உடம்பு , தலை . 
மூகை 

மூர்த்தி - தவவேடதாரி , ( சிந் ) 
* மூங்கா - கோட்டில் வாழும் சரீரம் , வடிவம் . ( சப்த ) 

விலங்குகளுள் ஒன்று . ( தணி ) * மூர்த்திமான் -சரீரமுடையவன் 
மூங்கை 

மூரல் - சிரிப்பு , சோறு , பல் . 
மூசுதல் - மொய்த்தல் , சாதல் . * மூரலித்தல் - சிரித்தல் . 
* மூட்சி - மூளுதல் . (காஞ்சி ) மூரி - எருமை , எருது , பெருமை , 

, 
மூட்டு - பொருத்து . 

சோம்பல் , வலிமை , முரண் , 
மூடத்துவம் - அறிவின்மை . நெரிவு . (பிங் ) 


- ஊமை . 


ஊமை . 


மூலகந் 


காக 


மேக்கு 


- 


கரை . 


மூலகந்தம் - வெட்டிவேர் . மெய்த்தலம் - வலி . ( சூடா ) 
* மூலட்டாநம் - மூலத்தாநம் . மெய்ப்பாடு உள்ளத்தினிகழ் 
* மூல தநம் - முதற்பொருள் . ச்சி புறத்தார்க்குப் புலப்படுவ 
* மூலநோய் - ஆணவ மலம் . தோராற்றான் வெளிப்படுதல் 
* மூலப்பிரகிருதி - முக்குணங் மெய்ப்பை - சட்டை . ( மு ) 
களுஞ் சமமாய் நிற்கும் நிலை மெய்புகுகருவி - கவசம் . ( புற ) 
யாகிய பிரதாநம் . ( சப்த ) * மெய்ம்மறத்தல் - அறிவு மயங் 
* மூலபலம் - மூலப்படை . 

கல் . ( புற ) 
மூலம் - காரணம் , கிழங்கு , (பிங் ) மெய்ம்மை கருத்து , ( திவா 
ஆதியிலுள்ளது , 

மூலதநம் , 

உண்மை . 
அடி , வேர் , மூலநாள் . ( சப்த ) * மெய்யன் மகன் , முநிவன் , 
மூலமலம் - ஆணவமலம் . வேதியன் , சத்தியவாதி . 
மூலி - மரம் , வேருள்ளது . மெய்யுறை - சட்டை . 
மூலியம் - விலைப்பொருள் , வே * மெல்குதல் - மெல்லல் . 
தநம் . 

* மெல்கோல் - பற்கொம்பு . 
* மூவாய்வேல் - சூலம் . ( அக ) * மெல்லம்புலம்பு மெல்லிய 
மூவிலைவேல் - சூலப்படை . 
மூவுலகுணர்ந்தோன் - அருகன் . * மெல்லம்புலம்பன் 

நெய்த 
* மூழ்குதல் - மறைதல் , ( பெரும் ) னிலத்தலைவன் . ( திருக் ) 
முழுகுதல் . 

மெல்லியர் - வறியவர் , அற்பகு 
* மூழ்த்தம் - முகூர்த்தம் . (சிந் ) ணமுடையவர், ( புற ) மென் 
மூழி - பெட்டி , ( சிந் ) குளம் , 

மையுடையவர் , பெண்கள் . 
அகப்பை , மத்து . 

மெல்லியல் இளங்கொம்பு , 
* மூழிவாய் - பூவிடுபெட்டி . பெண் . 
மூழை - அகப்பை , ( சிந் ) சோறு . மெல்லியாள் - பெண் .. 
* மூள்குதல் - புகுதல் . ( சிந் ) மெல்லிலை - வெற்றிலை . ( சிந் ) 
மூளை - மச்சை . 

மெல்லுதல் - சறித்தல் . 
மெ 

மெழுக்கு - மெழுகுதல் , ( சிந் ) 

சாணி . ( பெரி ) 
மெச்சுதல் - கொண்டாடல் , புக மென்பால் - மருதநிலம் . 
ழ்தல் . 

மென் புலம் - மருதமுநெய்தலும் . 
மெத்துதல் அப்புதல் , ( சிந் ) * மென்மேல் - மேலும் மேலும் . 
மிகுதல் . 

மென்மை - மெல்லெழுத்து . 
மெத்தெனவு - மிருதுவுடையது . 
மெத்தை - படுக்கை , சட்டை . 
மெய் - அறிவு , ( புறநா ) பொ மே - மேம்பாடு . ( கந்த ) 
ருள் , ( அகட் உடம்பு ,உண்மை . மேக்கு - மேல் , மேற்கு . 


மேகச் 


கசாஉ 


மை 


மேன்மை , 


* மேகசீவரும் - சாதகபட்சி . மேரு - பொன் மலை , செபமாலை 
மேகநாதம் - சிறுகீரை , முகின் யின் நாயகமணி . ( சப்த ) 
* முழக்கம் . 

மேருவில்லி - சிவன் . 
மேகநாதன் - இந்திரசித்து , வரு மேல் - தலைமை , ( திவா ) இனி , 
ணன் . ( சப்த ) 

( உரிச் ) மேற்கு , ஆகாயம் , 
* மேகப்பாடல் மேகராகக் 

( பிங் ) இடம் , 
- குறிஞ்சி . ( இரா ) 

மேலிடம் . 
மேகப்புள் - வானம்பாடி. ( சிந் ) * மேலவர் - தேவர் . ( இரகு ) 
* மேகபுட்பம் - சலம் . ( சப்த ) மேலீடு - மேற்படுதல் , சார்த் 
மேகம் - நீரழிவு . ( சப்த ) 

தல் . ( இரா ) 
* மேகலகந்நிகை - நிருமதையாறு மேலோர் - அறிஞர் , தேவர் . 
மேகலை - மகளிர் இடையிலணி மேவலர் - பகைவர் . 
யும் நூன் மாலை , சீலை , மலைப் * மேவு - மேம்பாடு . ( இரா ) 
புடைப்பு , ஒமகுண்டவேதிகை, * மேவுதல் கலத்தல் , ( பிங் ) 
நிருமதையாறு . ( சப்த ) விரும்பல் . 
மேகவண்ணன் விட்டுணு. 

மேழகம் - ஆடு , செம்மறிக்கடா . 
மேகவாக நன் - இந்திரன் . * மேழி கலப்பையின் மேற் 
மேகாரம் - மயில் . 

கைபிடி . 
மேசகம் - இருள் , குதிரைமயிர் , மேழியர் - வேளாளர் . 

மயிற்றோகை . ( சப்த ) மேளகம் - கலப்பு . 
மேடம் - ஆடு , மேடராசி . * மேளித்தல் - கூட்டுதல் . ( சித் ) 
மேடு - மேலிடம் , உயரம் . 

மேற்கதி - மோக்கம் . 
மேத்தியம் - சுத்தம் , கருங்காலி . மேற்கதுவாய் - மேலேபற்றுவது . 
* மேதகவு - மேம்பாடு . ( சில ) மேற்கோள் 

ஏறுதல் , சனி , 
மேதம் - கொலை . 

போர்வை . 
மேதாவி - அறிஞன் , கிளி . ( சப்த ) மேற்செல்லல் - எதிர்தல் , ( பெரி ) 
மேதாவியர் - அறிஞர் . 

போர்க்குப்போதல் . 
மேதி - எருமை , நெற்களம் . மேனாத்மசை - உமாதேவி . 
மேதிரி - பூமி . 

மேனி - சரீரம் , ( திவா ) அழகு , 
மேதை - புதவாரம் , அறிஞன் , நிறம் . 

நரம்பு , அறிவு , நிணம் . (சப்த ) * மேனிகாப்பவர் - அரக்கர் . 
மேதையர் - அறிஞர் . 

* மேனிலை - மேல்வீடு . ( சேது ) 
மேம்பாடு - புகழ் , மேன்மை . மேனை - இமயமலையரசன் மனைவி . 
மேய்த்தல் - உண்பித்தல் . 
மேய்தல் - உண்ணல் . 
மேயம் - அளக்கப்படுவது , அறி மை - அஞ்சநம் , குற்றம் , கருமை , 

மலடு , மேகம் , ஆடு . ( பிங் ) 


. 


மை 


மைத்த 


கசு 


மோதம் 


ணம் . 


* மைத்தல் - ஒளிகெடுதல் (சிந்) மொத்துதல் - அடித்தல் . 
* மைத்திராவருணன் - அகத்தி * மொத்தை - கோட்டான் , 
யன் . இது மித்திரன் வருணன் மொந்தை - ஒருகட்பறை . 
என்னும் இருவருக்கும் மகன் மொய் - கூட்டம் , யானை , போர் 
எனப்படுந் தத்தித நாமம் . க்களம் , ( பிங் ) பகை , (சிம் ) 
மைத்திரி - நண்பு . ( சப்த ) 

யுத்தம் , வலி . 
மைதானம் - வெளி . 

மொய்த்தல் - நெருங்கல் . ( புற ) 
* மைதிலி - சீதை . இது மிதிலை மொய்ம்பு - வலி , தோள் , 
யரசன் மகள் எனப்பொருள் * மொய்ப்பு - நெருக்கம் . ( இரா ) 
படும் . 

மொழி - சொல் . 
மைதுநம் - புணர்ச்சி . 

மொழிமை - பழஞ்சொல் . 
மைந்து - வீரம் , ( புறநா ) அழகு, மொள்ளுதல் - அள்ளுதல் . 
( சில ) வலி . (வெண் ) 

மோ 
* மைந்துறவு - வலியுறுதல் . 
மைநாகம் - இமயமலையின் பிள் மோக்கம் - முத்தி , விடுதல் , மர 

ளையாகிய ஒருமலை . 
* மைப்பு - கறுப்பு . (காஞ்) மோகநம் - மயக்குதல் . 
மைம்மா - பன்றி . 

மோகம் மயக்கம் , அறிவி 
* மைம்மீன் சனி . ( புற ) மை - ன்மை , துக்கம் , ( சப்த ) வே 
கருமை . 

ட்கை . 
மைம் முகன் - முசு . 

மோகர் - சித்திரகாரர் . 
மையம் - நடு . 

மோகரம் - ஒலி . ( கந்த ) 
மையல் - மயக்கம் , செருக்கு . மோகரித்தல் - ஆரவாரித்தல் , 
* மையன்மா யானை . ( இரா ) மோகன் 

மன்மதன் . 
* மையாடுதல் - மையோலை பிடி * மோகனை -மயக்கஞ்செய்பவள் : 

த்தல் , ( சிந் ) ஓதுதல் . ( திவா ) மோகித்தல் - மயங்குதல் . 
* மையாத்தல் - ஒளிகெடுதல் . * மோசகன் - விடுவிப்பவன் . 
* மைவிடை - ஆட்டுக்கடா . மோசநம் - விடுதல் , முத்தி , கப 
மொ 

டம் . ( சப்த ) 

* மோசித்தல் - கழித்து விடல் . 
மொக்கு - மரக்கணு . 

மோடி - காடுகிழாஅள் , துர்க்கை . 
மொக்குள் கொப்புளம் , மோடு - உயரம் , பெருமை ,வயிறு . 
( பொரு ) கொப்பூழ் , நீர்க்கு மோத்தல் - மணங்கவர்தல் . 
மிழி , அரும்பு . 

மோதகம் - பிட்டு , ( சிலப் ) மகி 
* மொசித்தல் - தின்னல் . ( புற ) ழ்ச்சி . 
மொட்டம்பு - அலகில்லா அம்பு . * மோதகர்- மகிழ்ச்சியுடையவர் . 
மொட்டு - குமிழ்ப்புவடிவு . மோதம் - மகிழ்ச்சி . ( சப்த ) 


- 


மோதர 


காச 


யவம் 


* மோதரன் - மகோதரன் . யசமாகன் - யாகத்தலைவன் . 
* மோதவம் - வாசனை . ( சூடா ) * யசு - இரண்டாம்வேதம் . 
மோதுதல் - அடித்தல் . யசோதை - நந்தகோபன் மனைவி . 
மோநம் மௌநம் . 

* யஞ்ஞபுருடன் - விட்டுணு. 
மோப்பு - மணத்தல் . 

* யஞ்ஞம் யாகம் . 
* மோய் - தாய் . ( இரா ) * யஞ்ஞசூத்திரம் - பூணூல் . 
மோலி - முடி , தலை . 

* யஞ்ஞேசுவரன் - விட்டுணு . 
மோழல் - பன்றி , ஆண்பன்றி . யட்டி - ஊன்றுகோல் , முத்து 
மோழை - கஞ்சி . ( இரா ) மாலை , அதிமதுரம் . ( சப்த ) 
* மோனி - மௌனி . ( சூடா ) யத்திநம் - முயற்சி . 
மோனை - முதல் . 

யதார்த்தம் - சத்தியம் . ( சப்த ) 

யதி - சந்நியாசி , ( பார ) இளை 
மௌ 

ப்பு , நீக்குமிடம் , அமங்கலி. 
* மௌகூர்த்திகன் - முகூர்த்தங் யது - சந்திரவ மிசத்துள்ள யயா 
குறிப்பவன் , இது முகூர்த்தம் தியின் மூத்தகுமாரன் ; இவ 
என்பதினின்று வர்த தத்திதம் . னேகண்ணபிரான் குலத்துக் 
* மௌஞ்சி முஞ்சிப்புல்லா குப் பிரதாந புருடன் . ( சப்த ) 
லாயநாண் . ( சப்த ) 

* யதுநாதன் - கண்ணபிரான் . 
மௌட்டியம் - மயக்கம் , அறி யதேச்சை - இட்டப்படி . யதா - 

வின்மை . 
மௌண்டிதர் - முண்டிதர் . யந்திரம் - பொறி , தேர் , மந்திர 
மௌத்திகம் - முத்து . 

சக்கரம் . ( சப்த ) 
மௌநம் - பேசாமை . யமகம் - முன்வந்த எழுத்துக்க 
மௌ G - பேசாமலிருப்பவன் . ளே பின்னும் வரும்படி பாடும் 
* மௌ ரசிகன் - மத்தளகாரன் . மடக்கு . 
மௌலி 

முடி , தலை . ( விசுவ ) * யமதக்கினி - பரசுராமன் பிதா. 
மௌவல் - முல்லை ,வநமல்லிகை. * யமதங்கி 

யமதக்கினிமுனி 
* மௌற்கல்லியன் முற்கல வன் . ( பார ) 
முனிமகன் . ( பார ) 

* யமதி - இயமபுரம் . ( சிவ ) 
* யமப்பிரியம் - ஆலமரம் . 

யமம் - இந்திரிய மடக்கல் . 
* பக்கதரு - ஆலமரம் . ( சப்த ) * யமராட்டு - யமராசன் . (சப்த) 
யக்கன் - குபேரன் , இயக்கசாதி யமுநை - காளிந்திநதி . 
யான் . ( சப்த ) 

* யவநப்பேழை - யவநர்செய்த 
யக்கியம் - யாகம் . 

பெட்டி . ( சிந் ) 
யக்கேசன் - குபேரன் . 

யவநர் சோனகர் . ( நெடு ) 
L ச நம் - டாகம் . ( சப்த ) யவம் - வாற்கோதுமை . ( சப்த ) 


- 


யவனி 


கரு 


யாழோ 


யா - 


* யவனிகை - திரைச்சீலை . ( சப்த ) * யாதார்த்தியம் - சத்தியம் . 
* யவாகு . கஞ்சி . ( சூட ! ) 

அரக்கன் , ( சேது ) 
பிசாசம் . 

* யாது தானன் - இராக்கதன் . 
யாமரம் , ( இலக் ) யாவை . * யாதும் - சிறிதும் . கம்ப ) 
யாக்கை முயங்குதல் , ( சிந் ) * யாப்பியம் - பெரும்பான்மை 
உடம்பு , கட்டு . 

நீக்கத்தக்கதும் சிறுபான்மை 
* யாகபத்திரி யாகஞ்செய்ப 

நீக்கத் தகாததுமாகிய நோய் , 
வன் மனைவி . ( பார ) 

( பரிமே ) அதமம் , இகழ்ச்சி . 
யாகபதி யாகஞ்செய்பவன் , யாப்பு - செய்யுடோறும்பொருள் 
இந்திரன் . 

பெறச் செய்வதோர் செயல் , 
யாகம் - வேள்வி , பலி . ( சப்த ) 

( தொல் ) செய்யுள் , க 
* யாங்கனம் - எவ்வாறு . ( புற ) * யாப்புறவு - ஆராய்வு , ( திவா ) 
யாங்கு - எவ்விடம் . 

பொருத்தம் . ( சிலப் ) 
யாங்ஙனம் - எவ்விடம் , எத் 

* யாப்புறுத்தல் - வலியுறுத்தல் . 
தனமை . 

* யாபநம் - காலம்போக்குதல் , 
யாசகன் - இரப்பவன் , வறிஞன் . 

போக்கல் . 
யாசநம் - யாசித்தல் . ( சப்த ) 

* யாமசரி - அரக்கன் . ( பார ) 
* யாஞ்ஞசேரி - திரௌபதி . 
* யாட்டிகன் - தண்டாயுத்தாரி . யாமம் - இரவு , சாமம் . ( பிங் ) 

* யாமளம் 
யட்டி - தண்டு . இக - விகுதி . 

. 

ஒருவகைத்தந்தி 
யாண் - அழகு . ( ஞானா) 

சாஸ்திரம் . ( பார ) 

காளி . 
யாண்டு 

யாமளை 
எவ்விடம் . 
யாணர் கம்மாளர் , 

யாமியம் - தெற்கு , சந்தநமரம் . 

புதுமை , 
அழகு , நன்மை , ( பிங் ) செல்வ யாமினி - இராத்திரி . 
வருவாய் , ( பொரு ) புதுவரு 

ஆமை . ( புற ) 
வாய் . ( புற ) 

* யாய் - தாய் . ( புற ) 
யாத்தல் - பிணித்தல் , கட்டல் . 

* யாவகம் - செம்பஞ்சு. ( செந் ) 
யாத்திரை - பிரயாணம் ,போதல் . * யாவண் - எவ்விடம் . ( புற ) 
* யாதநாசரீரம் - நரகர்சரீரம் . யாவதும் சிறிதும் , ( பொரு ) 
யாதநை மிக்கவே தனை . 

எல்லாம் . ( சிந் ) 
யாதவன் - யது குலத்திற்பிறந்த யாவும் - எல்லாம் . 

வன் , கண்ணபிரான் , ( பார ) யாவையும் - எல்லாம் . 
யாதவி - யதுகுலத்தவள் , குந்தி . யாழ் - வீணை , அசுவதி , திருவா 
* யாதனாசரீரம் - வேதனை அநுப திரை , மிதுநராசி . 

விக்குஞ் சரீரம் . ( சித் ) * யாழ்ப்பாணர் - யாழ்வல்லோர் . 
* யாதாயாதம் - போக்குவரவு . யாழ்வல்லோர் - கந்தருவர் . 

ஆயாதம் - வரவு . ( சப்த ) யாழோர்கூட்டம் ஆடூஉவும் 


- 


- 


யாமை - 


யாளி 


கசுசு 


யௌவ 


யோகரூடி 


மகடூஉவும் தம்மிற்கூடுங் கந் 

யோ 
தருவ மணம் . 
யாளி யானை போன்ற ஒரு 

* யோக்கியதை - சாமர்த்தியம் . 
வில யோக்கியம் - தகுதி , சாமர்த்தி 

யம் . 
யாறு - 5 

யோகக்காட்சி யோகத்தாற் 
யானம் ஊர்தி , மரக்கலம் , 

காணும் அறிவு . ( சித் ) 
போதல் , போர்க்குப்போதல் . 

யோகநித்திரை யோகவடி 
* யானைத்தீ - பெரும்பசிவிளைக் 

வான நித்திரை . 
கும் ஒருரோய் . ( சிக் ) 

* யோகபரன் யோசசிந்தை 
யானை முகன் - விநாயகன் . 

யுடையவன் . ( பார் ) 
யு 

யோகம் - மருந்து , ( சில ) கூடு 
யுக்குமம் - இரட்டை . ( சப்த ) 

தல் , கலத்தல் , உபாயம் , தியா 

நம் , யுக்தி . ( சப்த ) 
யுகம் - இரட்டை , யுககாலம் . 
* யுகளம் - இரட்டை . ( சப்த ) 

காரணவிடு குறி . 

யோகம் 
யுகாதி - அருகன் . 

அவயவவாற்றல் . 
யுத்தம் - போராடல் , தகுதி . 

ரூடி - சமுதாயவாற்றல் . 
யுத்தி - நியாயம் , வழக்கம் , அநு 

யோகர் - முநிவர். 
மாகம் , பொருத்தம் , உபாயம் . 

யோகி - முனிவன் , மாசாத்தன் , 
* யுதம் - கூடியது . ( சப்த ) 

சிவன் , அருகன் . 
யுதிட்டிரன் - தருமராசன் . யுத் - 

யோகிதி காளி . 
போர் . ஸ்திரன் - நிற்பவன் . 

யோகு - யோகம் . ( சிங் ) 
* யுயுதாரன் - சாத்தியகி . 

யோசனை - நான் குகூப்பீடு , (கர் ) 

கூடுதல் . 
யுவதி - இளம் பெண் . 
யுவராசன் - இளவரசன் , ( சப்த ) 

* யோசித்தல் - சேர்த்தல் . 

* யோதரம் - யுத்தம் , ( பார ) 
யூ 

அம்பு முதலிய படைக்கலம் . 
யூகம் - கருங்குரங்கு , ஆராய்வு , 

யோகி - காரணம் , பிறப்பிடம் , 
படைவகுப்பு . ( சப்த ) 
யூகை - பேன் . (கந்த ) 

யௌ 
யூதாாதன் - யானைக்கூடத்திற் யௌகிகம் - பகுபதம் . ( சப்த ) 
மலையானை . 

* யௌ தகம் - சீதநம் . ( சப்த ) 
யூதம் - யானை முதலியவற்றின் * யௌவதம் - இளம்பெண்கள் 
கூட்டம் . 

கூட்டம் . 
* யூதிகை - முல்லை . 

இளமைப்பரு 
யூபம் - யாகத்தூண் , ( புற ) உடற் 

நிலை . ( சப்த ) 
குறை, வெற்றித்தம்பம் .(சப்த , யௌவாம் , இன்மை , 


நீர் . ( சப்த ) 


யௌவந்தசை 
வம் . தசை 


வக்கிர 


கா 


வசந்தம் 


பூண்டு . 


வங்கர் - சண்டாளர்,வங்கதேசத் 

தார் . 
* வக்கிரக்கிரீவம் ஒட்டகம் . 

வங்காரம் - உலோகக்கட்டி . 
வக்கிரம் - வளைவு . கிரீவம் 

வங்கிசம் வமிசம் . 
கழுத்து . 

வங்கியம் இன்னிசைக்குழல் . 
* வக்கிரகம் - மழைத்தடை . 
வக்கிரம் - வளைந்துபோதல் , வளை 

( இரா ) வங்கு - துளை . இயம் 

வாத்தியம் . 
ந்து போவது , ( சப்த ) மீளுதல் , 

வங்கு- புற்று , துளை , ( பெரி , குகை . 
மடங்குதல் , வட்டம் , ( சூடா ) 

வங்கூழ் - காற்று , 
கூன் , ( ஆசிரிய ) பொய் , ( திவா ) 

* வச்சயம் - புல்வாய் . ( சூடா ) 
வளைவு , கொடுமை . 

வச்சிரகம்பம் - வயிரத் தூண் . 
வக்கிரன் - சனி , செவ்வாய் . 
வக்கிராங்கம் - அன்னப்பறவை , 

* வச்சிரத்துரு - கள்ளிமரம் . 
வளைந்தசரீரம் . 

வச்சிரதந்தி - கடினமான தந்த 

வக்கிரம் 
வளைவு . அங்கம் - சரீரம் . முடைய ஒருவகைக் கீடம் . 
* வக்கிராங்கி - கடுரோகணிப் வச்சிரதரன் - இந்திரன். ( சப்த ) 

வச்சிரபாணி - இந்திரன் , 
வக்கிரித்தல் - மீளுதல் . 

* வச்சிரபாதம் - இடியேறு . 
* வச்கு - வதங்குதல் . ( இரா ) 

வச்சிரம் - மரவயிரம் , சித் ) வச் 
* வக்குதல் - வதக்குதல் . 

சிராயுதம் , சதுரக்கள்ளி , வைர 
வகம் - வாகாம் , குதிரை . 

ரத்திரும் , வெள்ளைத்தருப்பை , 
* வகித்திரம் - தோணி . ( சப்த ) 

* வச்சிரமயம் - அதிககடினம் , 
வகிர் - வழி , பிளவு , வார் . 

வச்சிரவல்லி பிரண்டைக் 
வகிர்தல் அறுத்தல் , ( திவா ) 

கொடி . ( திவா ) வச்சிரம் - 
பிளத்தல் . 

கடினம் . வல்லி - கொடி . 
* வகுணி - ஒலி . (திவா ) 

வச்சிரன் - இந்திரன் , பாலகன் . 
வகுத்தல் - கூறுபடுத்தல் . 

வச்சிராங்கம் - சதுரக்கள்ளி . 
* வகுதி - வகுப்பு . ( இரா ) 

* வச்சிரி - இந்திரன் . ( சப்த ) 
* வகுந்து - வழி . (சில ) 

* வச்சை - வாஞ்சை ,உலோபம் . 
வகுளம் - மகிழமரம் . (மணிமே ) * வச்சையன் - உலோபி . (இரா ) 
வகை - குறுந்தெரு,(சிந் )இனம் , வசதி - நகரம் , வீடு , இடம் . 
கூறுபாடு , விதம் , தன்மை , * வசந்தத்துரு - மா மரம் . துரு 
திறம் . 

மரம் . 
வகையுளி - மொழிசிதைந்து பிரி வசந்ததுதம் பாதிரிமரம் , 
ந்து சீராகி நிற்பது . வகை - குயில் . ( சப்த ) 
பிரிவு . உளி - உள்ளது . வசந்தம் - நறுமணம் , (திவா ) 
வங்கம் - கத்தரி , வெள்ளி,ஈயம் , இந்திரன் மாளிகை , சல்லாபம் , 
மரக்கலம் . ( பிங் ) 

( பிங் ) இளவேனிற்பருவம் . 


- 


வசு 


வசந்தன் 


கசா அ 


வட்கி 


வசவி 


- 


- 


C 


வசந்தன் - தென்றற்காற்று , மன் வசுதை - பூமி . ( கந்த ) 
மதன் . 

வசுந்தரை - பூமி . வசு - பொன் , 
வசநம் - வாக்கியம் , சீலை. ( சப்த ) மணி . தரா - தரித்திருப்பது . 
வசநித்தல் - சொல்லுதல் . வசுநாள் - அவிட்டம் . 
வசம் - விருப்பம் , பிரபுத்தன்மை , வசுமதி - பூமி . மதி - உடையது . 
ஆயத்தம் . ( சப்த ) 

வசை - நிணம் , ( சேது ) குற்றம் ,, 
வசலை - பசளைக்கொடி . ( தணி )) மலட்டுப்பசு , மூளை . 
குட்டிநி . 

வசைதல் - வளைதல் . 
வசி ஐம்பொறியடக்கினவன் , வஞ்சகம் - கபடம் , கீழ்மை . 
சுவாதீநன் , ( சப்த ) மழை , வசி வஞ்சகன் - 

கபடி , நரி , கீழ் 
யம் , ( சில ) பிளப்பு , ( மலை ) மகன் . 
கூர்மை , வாள் , தழும்பு , குற் வஞ்சநம் - கபடம் . 
றம் , திரட்சி . 

வஞ்சரி காளியேவல் செய்ப 
வசிகன் - சுவாதீநன் . ( பழம் ) வள் . 
* வசித்தல் - வசப்படுத்தல் , தங் வஞ்சம் - வாள் , பொய் , கொடு 
குதல் , வசனித்தல் . 

மை , ( பிங் ) மூங்கில் , ( தணி 
வசித்துவம் - அட்டசித்திகளுள் கை ) கபடம் , குலம் , வருக்கம் , 

ஒன்று ; அது தன் வயமுடைமை . மராமரம் . 
வசிதை 

வசித்துவம் . தை - * வஞ்சன் - வஞ்சன் . ( இரா ) 
தன்மை . 

வஞ்சனி - மாயவள் . ( கந்த ) 
வசியம் -வசப்படுத்தல் , ஆயத்தம் . வஞ்சனை - மாயை , பொய் . ( பிங் ) 
* வசியன் - ஐம்பொறியடக்கின வஞ்சி - வஞ்சிக்கொடி , பெண் , 
வன் , செட்டி . 

கருவூர் , பகைமேற்செல்லல் ,, 
வசிவு - பிளப்பு . ( மலை ) 

வஞ்சிப்பா, மருதயாழ்த்திறம் . 
* வசீகரணம் வசமாக்கல் . 

வஞ்சித்தல் - கபடச் செய்தல் . 
* வசீகரித்தல் - விரும்பியபடி * வஞ்சிப்பு - வஞ்சித்தல் . 
யாக்கல் . 

வஞ்சியர் - பெண்கள் . 
வசு - பொன் , இரத்திநம் , நீர் , வஞ்சிவேந்தன் - சேரன் .வஞ்சி - 
சூரியன் , அக்கினி, ஒளி , கிர கருவூர் . 
ணம் , இனிமை . ( சப்த ) செல் வஞ்சினம் - சபதம் . ( மணிமே ) 

வஞ்சுளம் - அசோகமரம் . 
* வசுகம் - எருக்கஞ்செடி . வஞ்சுளன் - கரிக்குருவி . 
* வசுகிரி 

பொன் மலை . ( பார ) * வட்கர் - குற்றம் . ( புற ) 

பொன் . கிரி - மலை . வட்சல் - கெடுதல் , ( சிந் ) நாணு 
வசுதேவன் - யது குலத்துள்ள தல் , (திவா ) ஒளிமழுங்கல் . 
சூரன் என்பவன் மகன் ; கண் வட்கார் 

பகைவர் . ( புற ) 
ணபிரானுக்குப் பிதா . ( பார ) | * வட்கிலான் 

பகைவன் . 


- 


வம் . 


- 


வட்கு 


டல் . 


ஊ 


* வட்கு - வட்கல் , 

* வட குணதிசை வடகிழக் . 
வட்டணம் பரிசை . 

* வடதிசைத்தலைவன் 
வட்டணை - தாளளம்போடல் , வ ! 

ரன் . ( திவா ) 
டம் . 

வடந்தை - வாடைக்காற்று , 
* வட்டப்பாறை - சந்தனக்கல் . வடபால் - வடக்குப்பக்கம் ( கம் ) 
வட்டம் - பரிசை, (கந்த ) ஆலவட் வடம் - கயிறு , ஆலமரம் . 
டம் , ( நெ ) சுழல்படை , கைம் * வடமகீதரம் - மேருமலை 
மணி , திரிகை , வாகுவலயம் , வடமலை - இமயம் , ( புற ) மேரு 
நீர்ச்சால் , பரிவேடம் , ( பிங் ) வடமீன் - அருந்ததி . (பார் ) 
சக்கரம் . 

வடமொழி - சமஸ்கிருதபா- 
* வட்டமிடுதல் - சுற்றி வருதல் . * வடவனல் - வடவா முகாக்கினி. 
* வட்டாட்டு உண்டையுருட் வடவாமுகம் - உகாந்த காலத்து 

அக்கிரி . 
* வட்டாடுதல் உருட்டல் , * வடவாவனல் பழித்தி . 
( தணி ) சூதாடல் . ( இரா ) * வடவானலம் 

ஊழித்தி 
வட்டி - பலகறை , (கந்த ) கடக வடவை -பெண் குதிரை, ஊழித் 
ப்பெட்டி . ( புற ) 

வடாது 

வடக்கிலுள்ளது . ( கம் 
வட்டிகை - பந்தயப்பொருள் , * வடாரகம் - கயிறு. ( பதார்த் ) 
( இரா ) சித்திரம் , கூடை , * வடாரணியம்-திருவாலங்காடு 
(திவா ) நால்வகைச்சாந்துளொ வடி - மாம்பிஞ்சு , ( கல்லா ) திரு 

த்தம் , வடித்தல் , ( புற ) சாறு , 
வட்டித்தல் - சுழற்றுதல் , ( சிங் ) ( அமர ) குதிரைவாய்க்கம் : 
சத்தியஞ்செய்தல் , ( திவா ) தா கூர்மை , தெளிவு . 
ளம் போடல் . ( சூடா ) வளைத் * வடிசம் - தூண்டில் . ( சப்த ) 
தல் . ( திருவி ) 

வடித்தல் - பயிற்றுதல் , ( சிம் ) 
வட்டு - சூது , ( இரா ) சூதுவிளை யாழின் நரம்புகளை யுருவு தில் , 
யாட்டிற்குரிய உண்டை , திர ( கந்த ) தகடாக்கல் , ( பெரும் ) 
ட்சி , கண்டசர்க்கரை . 

வசமாக்கல் , ( இரா ) தெளிவா 
வட்டுடை முழந்தாள் வரைக் க்கல் , கூராக்கல் , நீளமாக்கல் 
கும் வீரருடுக்கும் ஒருவகை வடிதல் - நீளுதல் , திருந்துதல் , 
யுடை , ( சிந் ) சீலை . ( பிங் ) தெளிதல் . 
வட்டை - வழி . ( சேது ) வடிம்பு - விளிம்பு . ( இர ) .துத்து , 
வடகம் - மேற்போர்வை , ( சிந் ) * வடிமணி - தெளிந்தமணர் , 
தோல் . 

வடிவம் - உடம்பு , உருவம் 
* வடகலை - வடமொழி . (இரா) வடிவு - அழகு , உ.ருவம் . 
வடகிரி - மேருமலை . 

மாணவகன் , பி . 
படகு - தோல் . ( கம்ப ) ( சப்த ) தழும்பு , செம்பு , சல் 


ன்று . 


வடுகன் 


கஎன 


வந்தித் 


வசை . 


றம் ,வண்டு , ( பிங் ) இளங்காய் , * வணர் - வளைவு . ( சேது ) 

* வணர்தல் - வளைதல் . ( மலை) 
வடுகன் வைரவன் , பிரமசாரி . 

வணிகன் - செட்டி . 
வடுகு - தெலுங்கு , மருதயாழ்த் வணிசம் - எருது . 
திறம் . 

* வத்தனை - செல்வம் , ( சிவ ) வர் 
வடுத்தல் - இளங்காய்தோன்றல் . த்தனை என்பதன் விகாரம் . 
வண்டர் - நாழிகை அறிவிக்கும் வத்திரம் - முகம் , சீலை . 

மங்கலபாடகர் , (சிந்) மிண்டர் . * வத்தா . பேச்சில்வல்லவன் . 
வண்டல் - விளையாட்டு , ( பெரு ) வத்து - திரவியம் , மெய்ப்பொ 
சேறு , ( இரா ) நீர் ஒதுக்கிவி ருள் . 
ட்ட மண் . ( வாண ) 

வதக்கம் - வாட்டம் . 
வண்டன் - திண்ணியன் , குறியன் . வதக்குதல் - வாட்டுதல் . ( கந் ) 
வண்டானம் நாரைப்பறவை . 

* வதநம் - முகம் , சொல்லல் . 
வண்டி - பண்டி , வயிறு . வதம் - விரதம் , ( சிந் ) வதைத் 
வண்டு - அம்பு , கைவளை , சங்கு , தல் . ( கந்த ) 

நூல் , பூசநாள் . ( பிங் ) * வதரம் - இலந்தைமரம் .(சப்த ) 
வண்ணகம் - அலங்கரிப்பு , முடு வதரி - இலந்தை , பருத்தி . (சப்த ) 
கியற் செய்யுள் . 

* வதன் - கொலையாளி, சொல்ப 
வண்ணம் பாட்டின்கண் நிக வன் . 
ழும் ஓசைவேறுபாடு , ( தொல் ) * வதாவதன் 

அதிகம் பேசுப 
அழகு , குணம் , ( பிங் ) தொய் வன் . ( சப்த ) 
யிற் குழம்புமுதலியன , இசை வதி - சேறு , வழி . 
ப்பாவகையுள் , ஒன்று , (சில ) வதிதல் - தங்குதல் . ( பிங் ) 
வடிவம் , ( திவா ) நிறம் , பூசு வதிரன் - செவிடன் . 
தல் , துதி , ( சப்த ) செயல் , வது - மனைவி , மருகி . ( சப்த ) 
விதம் . ( திருவி ) 

வதுவர் - யானைப்பாகர் , குதிரை 
* வண்ணித்தல் - விரித்தல் , புக ப்பாகர் . 
ழ்தல் . ( சிந் ) 

பதுவை விவாகம் , வாசனை . 
வண்மை கொடை , உண்மை, வதை 

கொலை . 
வலிமை , செல்வம் , ( பிங் வந்தாம் - வணங்குதல் , 

வந்தகை 

} 
வணக்கம் தாழ்வு , வணங்கல் . * வந்தாரு 

வந்தனை செய்ப 
வணக்கல் 

வளைத்தல் , ( கந் ) 
வசப்படுத்தல் . ( நாலடி ) வந்தி - மங்கலபாடகன் , ( இரகு ) 
வணங்கல் வளைதல் , தாழ்தல் . 
வணங்காமுடியன் துரியோ வந்திகர் - மங்கலபாடகர் . ( இரா ) 

வந்தித்தல் - வந்தனை செய்தல் . 


- 


- 


- 


த்தல் . 


வன் . 


மலடி . 


தனன் 


. 


வந்திபா 


வர்ணி 


வயமா 


வமா. 


- 


ராணி . 


வயவை - 


வந்திபாடம் - புகழ்க்கவி . ( சப்த ) வயம் - வலிமை , நீர் , பறவை . 
வந்து - காற்று . ( கந்த ) 

சிங்கம் , புலி , யானை ; 
வந்தை - மலடி , ( சேது ) மலட் 

பரி . ( பிங் ) 
டுப்பசு . 

வயமான் 
* வநசத்துவம் காட்டுப்பி வயல் - வெளி , ( பிங் ) நெல்விளை 

வநம் நிலம் . 
காடு . சத்துவம் - பிராணி . * வயலை - வசளைக்கொடி , ( தணி ) 
* வசந்தகம் - அகில் . ( சப்த ) வயவரி - புலி . ( திவா ) 
வநசரிதர் - காட்டிற்சஞ்சரிப்ப வயவன் - வீரன் , கணவன் , வலி 
வர் . 

யோன் . ( பிங் ) 
வநபதி - பூவாதுகாய்க்குமரம் . 

வழி . 
வபதம் - மயிர்களை தல் . ( அமர ) வயா - கருக்கொண்ட மகளிர்க் 
வபு - உடம்பு . ( சப்த ) 

குப் பொருள்களின் மேற் 
* வபை - நெஞ்சின் மாமிசம் . 

செல்லும் வேட்கை , வேட் 
* வம்பமாக்கள் - புதியவர் . கைப் பெருக்கம் , வருத்தம் , 
வம்பலர் - வழிப்போக்கர், ( புற ) * வயாரும் - பறவை . 
புதியவர் , அயலவர் . 

* வயாவு தல் - விரும்பல் . ( மலை ) 
* வம்பவுரை - புதுவார்த்தை . * வயிந்தவம் - அசுத்தமாபை . 
* வம்பன் - வஞ்சகன் . ( திரு ) வயிர் கொம்பு வாச்சியம் , 
வம்பு - கச்சு , நிலையின்மை, புது 

கூர்மை . 
மை , ( புற ) வீண் , பொய் , * வயிர்த்தல் - வைரமாதல் . 
( இரா ) வஞ்சனை , வாசனை , * வயிர்ப்பு - வயிரித்தல் . ( இரா ) 
( பிங் ) கயிறு . ( சில ) வயிரியர் - கூத்தர் , பாணர் . 
வமநம் - வாந்திசெய்தல் . வயிறு வாய்த்தல் - கருத்தரித்தல் , 
* வமீ - வாந்தி . ( சப்த ) வயின் - முறை , ( புற ) வீடு , 
வயக்கம் - விளக்கம் . 

வயிறு . ( திரு ) 
* வயக்கல் - விளக்கல் . ( வாண ) வயோதிகம் - அதிக வயது . அதி 
வயங்குதல் - ஒளிர்தல் . 

கம் - மிகுதி . 
வயணம் 

வர்க்கம் - வருக்கம் . 
* வயத்தம்பம் வயசைநிறுத் * வர்ச்சகம் - விடுதல் , அழித் 
தல் . ( திருவி ) 

தல் . ( சப்த ) 
வயந்தன் மன்மதன் . ( கந்த ) * வர்ச்சித்தல் - விடுதல் . ( சைவ ) 
வயந்தம் - வசந்த காலம் . * வர்ணம் - குங்குமம் , நிறம் , 

, 
வயப்புலி - சிங்கம் . ( பிங் ) 

எழுத்து , குணம் , பூச்சுத் 
* வயப்புள் - கருடன் . (காஞ்) திரவியம் , துதி . ( சப்த ) 
வயம் - வலி . 

* வர்ணனை - வருணனை . 
வயப்போத்து - சிங்கம் . * வர்ணி - பிரமசாரி . ( சப்த ) 


- 


வகை . 


- 


வர்த்த 


க . 


வருணி 


வரத்து 


( 5 


* வர்த்தகம் - தாபித்தல் , வளர் " விரு ” என்னும் வடமொழிப் 
த்தல் . ( சப்த ) 

பகுதியினின்று வந்தது . 
* வர்த்தமா நம்-தற்கால நிகழ்ச்சி . வரிச்சு - வீட்டின் மேலிடும் மரக் 
* வர்த்தனை - செல்வம் . ( சிவத ) கீற்று . ( இரா ) 
* வரகாத்திரம் - யானைத்தலை . 

வரிசை - பட்டம் , ( பார ) சிற 
வரணம் மதில் . ( சிவத ) 

ப்பு , தரம் , மேம்பாடு , ( புற ) 
வருகை , வருவது . ஒழுங்கு , முறை , உயர்வு . 
வரதம் - வரங்கொடுத்தலைக் குறி * வரிட்டம் - சிறந்தது . ( அமர ) 

ப்பிக்குங்கரநியாசக் குறிப்பு . வரித்தல் - தெரிந்து பெறல் ,, 
வரதன் வரங்கொடுப்பவன் . " வேண்டுருவரிக்க " ( இரா ) 
தன் - கொடுப்பவன் . 

தெரிதல் , ( பிங் ) பூசுதல் , வி 
வரதை - உமாதேவி . 

ம்புதல் . இதுவும் " விரு என் 
வரநதி - கங்கை . 

பதினின்றும் வந்தது . 
* வரப்புள் - வயல் . ( பிங் ) வரிதல் - கட்டுதல் , எழுதுதல் . 
வரம் - இச்சை , யாசித்தல் ,மறை வரிப்புறம் - அணில் . புறம் 
த்தல் , வளைத்தல் , விரும்பியது , 
மேன்மை . ( சப்த ) வேண்டும் * வரியன் - சிரேட்டன் . ( சப்த ) 
பொருள் . ( திருமு ) 

வருக்கம் - ஒரு நிகரன வாகிய 
வரம்பு - ஆணை , எல்லை . 

சாதியின் சமூகம் . ( சப்த ) 
வரலாறு - வருதலின் வழி . வருக்கை - பலாமரம் . ( சேது ) 
வரன் சிரேட்டன் , கணவன் . வருகை - வரவு . 
வரன் முறை - வரலாறு . வருட்டுதல் - வற்புறுத்தல் . 
வரன்றல் - வாருதல் , ( திவா ) * வருடப்பிரியம் - வானம்பாடி , 
அரித்தல் . ( சிந் ) 

( சப்த ) வருடம் - மழை . 
வராகம் - பன்றி , யுத்தம் . 

வருடம் - மழை , தேசங்களின் 
வராகி வராகி என்னும் மரு பிரிவு , மேகம் , ஆண்டு . ( சப்த ) 
ந்து . (கந்த ) 

வருடல் - தடவல் . ( இரா ) 
வராங்கம் - தலை.வரம் -உத்தமம் . * வருடித்தல் - மழைபெய்தல் . 
வராடி பலகறை . 

வருடை - மலையாடு , சரபம் .. 
வரி - எழுத்து , வண்டல் , ( புற ) * வருடைமான் - மலையாடு . 
இசை , இசைப்பாட்டு , குடி வருணகை - புகழ்ந்துரைத்தல் , 
யிறை , நெல்லு , நிறம் , தேமல் , விரித்துக்கூறல் . 
( பிங் ) இரேகை , வண்டு . வருணம் - சாதி , நிறம் , எழுத்து , 

வண்டு .வரி - ரேகை . கீர்த்தி , நீர் , அழகு , கீதக்கிர 

பின் . 
* வரிக்கல் - தாங்குதல் , வரிக் வருணனாள் - சதயம். 

காக்கூற்றம் ” ( இரா ) வருணித்தல் - புகழ்ந்துரைத்தல் . 


- 


வரிக்கடை 


கண்ட 


மம் . ( சப்த ) 


கலா 


வருத்த 


வல்லி 


கியம் , அளவு . 


- 


தவன் . 


வருத்ததம் - வர்த்தகம் . 

* வரைவ 

ரவயிரம் மூங்கில்வயி 
* வருத்தல் - வருவித்தல் . { தணி ) 

ரம் . ( நீதி ) 
* வருநர் - வருவோர் . ( பார ) வரைவின் மாது - வேசை . 
வருபுனல் - யாறு , ( தணி ) ( திவா ) வரைவு - நீக்கல் , ( பிங் ) எல்லை ; 
புது நீர் . ( தணி ) 

விவாகம் , கூறுபாடு , இலேக் 
வருவாய் - வரக்கடவதாய பொ 
ருள் . (வள் ) வாய் ஒரு * வரோதயன் - வரத்தாற் பிறக் 
விகுதி . 
* வரூதம் காவலான இடம் . வல் சூதாடுகருவி , விரைவு : 
வரூதிரி - சேனை . ( பார ) 

வலி . 
* வரேணியன் - சிரேட்டன் . வல்சி - உணவு , சோறு . ( புற ) 
வரை - அளவு , மலை , மூங்கில் , வல்லகி - வீணை . ( சப்த ) 
எழுத்து , விரலிறை, ( பிங் ) வல்லணங்கு - காளி . 
உயர்ந்தமலை , ( திருக்கோ ) பக் வல்லபம் - உத்தமமான குதிரை 
கமலை , கணு , எல்லை . 

* வல்லயம் - எறியீட்டி . ( கந்த 
* வரைசிறகரிந்தோன் இந்தி வல்லரி - பூங்கொத்து , தளிர் . 
ரன் . ( ஆசி ) 

வல்லவன் - இடையன் , உணவு 
வரைதல் - நீக்குதல் , கொள்ளு சமைப்பவன் , வீமன் , ( சப்த ) 
தல் , (திவா ) கூறுபடுத்தல் , கணவன் , வன்மை 

யுடைய 
( புற ) எல்லைப்படுத்தல் , ( மலை ) 
விவாகஞ் செய்தல் , எழுது வல்லவர் - அறிஞர் . ( திரு ) 
தல் . 

வல்லவி மனைவி . 
* வரைப்பகை இந்திரன் . வல்லாங்கு - சதுரப்பாடு , வல்சி ) 
( கல்லா ) வரை மலை . பகை 

படி . ( புற) 
விரோதி . 

* வல்லாடாயம் -- சூதாடுமிடம் : 
வரைப்பு - எல்லை , ( புற ) மதில் , * வல்லாமை - இயலாமை . 

( பட் ) குளம் , ( பொ ) இடம் . வல்லார் - வல்லமையில்லாதவர் 
* வரையணை - நீர்க்கரை. (திவா ) ( புற ) வல்லமையுள்ளவர் . 
* வரையமிர்து மலைபடுதிரவி வல்லாளன் 

வல்லமையுடைய 
யம் . ( சிந் ) 
வரையரமகளிர் மலையிலிருக் வல்லான் வல்லமையில்லாத 
குந் தேவப்பெண்கள் , 

வன் , வல்லமையுள்ளவன் . 
* வரையனல் - காட்டெரி . (பிங்) வல்லி - படர்கொடி , பூட்டும்) 
மூங்கில் . 

விலங்கு , பிரிவு , பூமி , பெண் . 
வரையாடு மலையாடு . 

வல்லிகை - குதிரைக்கழுத்தில் 
வரையாது கொடுத்தல் - எல்லைப் ணியும் ஒருவகைவடம் , ( கலி ) 
படுத்தலின் றிக்கொடுத்தல் . காதணி , 


வன் . 


வன் . 


வரை - 


வல்லி 


கஎச 


வழி 


வல்லிசை - உச்சவிசை . 

வலி வலமுள்ளவன் , ( பழ ) 
வல்லியம் - கொல்லிமலை , 

புலி . ஒலி , வஞ்சம் , ( பிங் ) வன்மை , 
வல்லுதல் - வலிமையாதல் . 

திரைவு . 
வல்லுநர் - வல்லவர் . 

வலித்தல் - துணிதல் , ( சிந் ) இழு 
வல்லும் - வயல் , காடு , பூங் த்தல் , வளைத்தல் , ( இரா ) சொ 
கொத்து . ( சப்த ) 

ல்லல் , கொழுத்தல் , ( பிங் ) 
வல்லுளி - பன்றி . 

வன்மையாதல் , உடன் படல் . 
* வல்லூரம் - உலர்ந்த மாமிசம் . * வலிப்படல் - வலிதாதல் . 
* வல்லெனல் - வலிதாதல் . வலிப்பு - இழுப்பு , வன்மை . 
* வல்லே விரைவாக . ( சிந் ) * வலிப்புறுத்தல் - வற்புறுத்தல் . 
வல்லை - விரைவு , பெருங்காடு . வலிமுகம் - குரங்கு . 

வலி 
* வல்விரைவு - கடுவிரைவு . திரைவு : 
வல்விலங்கு - யானை . 

வலிய - தானாக . 
வலக்காரம் - பொய் . ( சூடா ) வலியன் - கரிக்குருவி , வீரன் . 
வலங்கொள்ளல் வலப்பக்க * வலியாடல் - வலாற்கரித்தல் . 

மாகவருதல் ,வெற்றியடைதல் . * வலியுறுத்தல் - வலி தாக்கல் . 
வலத்தல் - சூழுதல் , ( சிந் ) தெற் வலைஞர் - வலையான் மீன் பிடிப் 
றுதல் , ( குறி ) சொல்லல் , ( சிர் ) பவர் . 
கட்டல் , ( பொரு ) 

* வலைப்படுதல் - சிறைப்படல் . 
வலம் - வலப்பக்கம் , இடம் ,வலி * வலைவர் - வலைஞர் . ( கலி ) 
மை , வெற்றி . 

வவ்வல் - கவர்தல் . 
வலம்புரி - சங்குவடிவாகச் செ . * வவ்வு - வௌவல் . ( சிந் ) 
பட்த தலையாபரணம் , ( கந் ) சிற வழக்கம் - பரம்பரையாய் நடந் 
ந்தசங்கு , (திவா ) சங்கு , நந்தி 

து வருவது , போக்கு . 
யாவர்த்தம் . 

வழக்கு - சஞ்சாரம் , (கல்லா ) 
வலயம் - பாத்தி , ( சில ) கைவளை போக்கு , ( கலி ) நியாயவாதம் . 

யல் , வட்டம் , வட்டமான பூமி . வழங்குதல் - அசைத்தல் , செது ) 
வலவன் - தேர்ப்பாகன் , வல்ல த்தல் , ( புற ) உலாவுதல் , ( பொ 
வன் . 

ரு ) கொடுத்தல் , நடத்தல் , 
இடாகினி, வல்லோன் . சொல்லல் . 
வலன் - வலி , வெற்றி , வலா வழாநிலை - வழுவாது நிற்பது . 
சுரன் . 

* வழாஅல் - வழுவுதல் . ( தொல் ) 
வலாகம் - கொக்கு , மேகம் . வழாறு - நிறைபுனல் . ( பிங் ) 
வலாரி - இந்திரன் . 

வழி - வழிபாடு , ( இரா ) ஏவல் , 
வலாற்காரம் - அடாத்தானசெ ( வெண் ) பழமை , ஒழுக்கம் , 
யல் . ( சப்த ) வலாத் - அடா இடம் , பின் , முறை , ( பிங் ) 
த்து . காரம் - செயல் . 

மரபு , நெறி , மகன் . 


வலவை 


வழிக் 


வளவன் 


குணம் . 


தனம் 


ஆபரணம் . 


வழிக்கொள்ளல் - போதல் . * வள்வு - வார் . ( வெண் ) வள் 
* வழித்தல் - மெழுகல் . ( தணி ) வார் முரசம் ” ( இரா ) 
வழித்தொண்டு - பரம்பரையான வள்ளம் - தோணி , (இரா ) சிறு 
தொண்டு . 

வட்டில் , மரக்கால் . 
வழிநாள் - பின் வருநாள் . (தணி ) வள்ளல் - சிரேட்டன் , கொடை 
* வழிநிலை - பின்னிற்றல் . ( அகப் ) யாளன் , பாம்பு . ( இரா ) 
வழிப்படுதல் - பிரயாணமாதல் . * வள்ளற்றனம் கொடைக்கு 
வழிப்படுத்தல் - வழிகாட்டல் , 
ஒழுங்காக்கல் . 

தன்மை . 
வழிபடுதல் - வணங்குதல் , பூசித் வள்ளன்மை - கொடைக்குணம். 
தல் . 

வள்ளி படர்கொடி , ( இரா ) 
வழிபாடு - பூசை , வணக்கம் . 
* வழிமொழிதல் வழிபாடு * வள்ளி கேள்வன் - முருகபிரான் . 
கூறல் , ( தொல் ) பின்னெடுத் வள்ளியோன் - வரையாதுகொடு 
துக்கூறல் . 

ப்பவன் , சிரேட்டன் . 
வழியுரைப்போர் - தூதர் . வழி - வள்ளுரம் - தசை . ( சிந் ) 
பின் . 

வள்ளுவன் - நிமித்திகன் . 
வழு - கேடு , தவறு , பாதகம் . * வள்ளை உலக்கையை முறை 
வழுக்கல் - அடித்தல் , இழுக்கல் , யே ஓச்சி வீட்டுத்தலைவரு 
மறத்தல் . 

வளங்களை வாழ் 
வழுக்கு - நிணம் , மறல் , தவறு . த்தி மகளிர் பாடும்பாட்டு , 
வழுத்தல் - சொல்லுதல் , துதித்தல் ( தணி ) வள்ளைக்கொடி , 
வழுதலை - கத்தரி . 

* வளகு 

வளகென்னுஞ்செடி; 
வழுதி - பாண்டியன் . 

( கலி ) இலை . 
பொய் , வைக்கோல் . வளப்பம் 

கொழுப்பு , மாட் 
வழுதுணை - கத்தரி . 

சிமை . 
* வழுநர் - வழுவினோர் . ( இரகு ) * வளப்பு - வளமை . ( இரா ) 
வழுநிலை - வழுவி நிற்பது . வளம் - மாட்சிமை , கொழுப்பு, 
வழும்பு - குற்றம் , ( மலை ) நிணம் . தகுதி , ( பிங் ) நன்மை , ( வெண் ) 
* வழுவு - கேடு , திவா ) குற்றம் . அழகு , ( சிங் ) செல்வம் , வலி . 
வழுவுதல் - தவறுதல் , கெடுதல் . வளமை - செல்வம் , மாட்சிமை . 
வழுவை - யானை . ( சேது ) வளமையர் - வேளாளர் . 
* வழூஉ - வழுவிநிற்பது .. * வளர்த்தல் - பரப்பல் . ( சிந் ) 
வழை - சுரபுன்னை . ( இரா ) * வளர்த்துதல் - நித்திரையாக் 
* வழைச்சு - இளமை . ( பெரு ) கல் . 
வள் - பற்றிரும்பு , வார் , காது , வளவல் - கலத்தல் . ( இரா ) 
வலி , கூர்டை . ( பிங் ) வளவன் - சோழன் , 


வளவி 


கஎள் 


வன்புலம் 


- 


ன்மை . 


* வளவி - வீட்டிறப்பு . வற்சலம் - இரக்கம் . 
வளவு - வீட்டினைச்சூழ்ந்தவிடம் . * வற்சலை - ஈன்ற பசு . ( சூடா ) 
* வளவுதல் - கலத்தல் , ( இரா ) * வற்பம் - வன்மை . (மணிமே ) 
சூழ்தல் . 

வற்பு - வலி , உறுதி . ( திருவா ) 
வளாகம் - தினைப்புனம் , ( திவா ) * வற்புறுத்தல் வன்மையாக் 
இடம் , சூழ்ந்தவிடம் . 

கல் . 
வளார் - இளங்கொம்பு . ( சித் ) * வற்றம் - வறுமை . ( நாலடி ) 
வளாவுதல் - சூழ்தல் , ( சிந் ) கலத் வற்றல் - உலர்தல் , உலர்ந்தது . 
தல் , வளைதல் . 

* வற்று - வன்மையுடையது . 
வளி - காற்று , ( தணி ) சுழல் வறத்தல் வறுமையாதல் , வற் 
காற்று . ( பிங் ) 

றல் . 
வளிசம் - தூண்டில் . 

வறப்பு - வற்றுதல் , வறுமை . 
* வளிமறை - கதவு . (வெண் ) * வறம் - வறுமை , ( தணி ) நீரி 
வளி - காற்று , மறை - தடுப் 

* வறல் - வறுமை , ( கலி ) உலர் 
வளை - சங்கு , சக்கரம் , புற்று , தல் . ( இரகு ) 
கைவளை . 

* வறள் - வற்றல் . ( இரா ) 
வளைத்தல் 

வாருதல் , ( திவா ) * வறளி - உலர்ந்தசாணி . ( இரா ) 
சூழுதல் , தடுத்தல் . 

* வறன் வறுநிலம் . ( கலி ) 
வளைப்பு - காவல் , ( சிந் ) தடை , 

பஞ்சம் . 
மதில் , வளைத்தல் . 

வறிது அற்பம் , வீண் , அறி 
வளைபோழ்நர் - சங்கறுப்பவர் . யாமை . ( பிங் ) 

- தாமரைச்சுருள், ( இரா ) வறுமொழி - வீண்வார்த்தை . 
வட்டம் . 

வறை - பொரிக்கறி . 
* வளைவிற்பொறி வளைந்து * வன்கட்பிணா 

தானே எய்யும் இயந்திரவில் . பெண் . 
வளைவு - வளைதல் , வளைந்தது . வன்கண் கொடுமை , அசைவி 
வற்கடம் - பஞ்சகாலம் . ( சீகா ) 

( வள் ) 
வற்கம் - குதிரைவாய்வடம் , மர * வன்கண்மை - தறுகண்மை . 
வுரி . 

வன்சொல் - கடுஞ்சொல் . 
வற்கரி - கரகம் . 

* வன் பாடு - வலியது . (நான்ம ) 
வற்கலை - மரத்தோல் . ( இரா ) வன்பால் மேடு , வன் பால 
வற்காலி - வெள்ளாடு . 

தான வடபால ” ( கந் ) வன்னி 
வற்கு - அழகு , சந்தகம் , ஆடு . லம் , குறிஞ்சி , பாலை . 
* வற்கெனல் - வலியாதல் . 

வலிமை , பொல்லா 
வற்சம் - குழந்தை , பசுக்கன்று . ங்கு . (வாண ) 
வற்சரம் - வருடம் . ( சேது ) 

* வன்புலம் - முல்லைநிலம் . 


- 


பாலைநிலப் 


ன்மை . 


வன்மை 


வன்புறை 


* வன்புறை 


- 


வற்புறுத்தல் . * வாக்கியசேடம் 

குறைவால் 
வன்பொறை - கடும்பாரம் . கியம் . 
வன் மரம் உள் வயிரமுள்ள வாக்கியம் - அவாய்நிலை தகுதி 
மரம் . 

அண்மை என்பன அமைந்து 
வன் மீகம் - புற்று . ( சேது ) நிற்குஞ் சொற்கூட்டம் . 
* வன்மீனம் - முதலை . (காஞ் ) வாக்கின்செல்வி - சரசுவதி . 
வன் மீன் - முதலை . ( தணி ) வாக்கு - திருத்தம் , ( சிந் ) வடி 
வன்மை 

வலிமை , கருத்து , வல் வம் , ( கலி ) வார்த்தை . 
லெழுத்து . 

வாக்குத்தாரம் - வாக்குக்கொடு 
* வன்றி - பன்றி . ( விநாய ) 

த்தல் . 
* வன்றொழில் - கொடுஞ்செயல் . * வாக்குபதம் - வாக்கியவிஷ 
வன்னம் - எழுத்து , நிறம் , அழகு , 

யம் . ( சப்த ) 
சித்திரம் . 

* வாக்குபதி - வியாழன் . 
வன்னி - நெருப்பு , கிளி , பிரம வாகம் - வாகாம் . ( பார ) 
சாரி . ( பிங் ) 

வாகனம் - தேர்முதலிய ஊர்தி - 
* வன்னிசகாயன் - காற்று . பாகிநி - சேனை . 
வன்னியம் - காட்டிலுள்ளது : 

* வாகியம் - புறத்தது , ( சைவ ) 
வன்னியர் வனவாசிகள் , 

புறத்திற் குரியது . 
வனசம் - தாமரை , 

வாகீசன் 

வாக்குத் தலைவன் . 
வன சரம் - காட்டிற்பிறந்தயானை . திருநாவுக்கரசன் . 
வனசரர் - வேடர் . 

சொல் . ஈசன் 

தலைவன் . 
வனப்பு - கட்டழகு . ( திவா ) 

வாகு - அழகு , தோள் . ( கந்த ) 
வனம் 

அழகு , சோலை , துளசி , வாகுசன் - அரசன் , 
காடு , நீர் , மிகுதி , சுடுகாடு . 

வெற்றி , வாகைமாலை . 
வனமாலி - விட்டுணு . ( விநா ) 

வாங்கல் 

வளைத்தல் , வளைவு : 
வனவாசி - காட்டில்வசிப்பவன் . கொள்ளுதல் , ( இரா ) சழுவ 
வனிதை - பெண் . ( சேது ) * வாங்குமயம் - சொல்வடிவம் 
எனை தல் --செய்தல் , அலங்கரித்தல் ( சப்த ) வாக் - சொல் 

வாச்சியம் - நித்தை , சொல்லல் , 
* வாக்கரி - வாக்குவல்லவன் . சொல்லாற் பெறும்பொருள் , 
வாக்கு 

பார்த்தை -அரி - * வாசக தீக்கை --உபதேசதிக் 
சிங்கம் . 

வாசகம் 

வசநம் . ( இரா ) 
வாக்காள் சரசுவதி . 

வாசந் 

சந்தி - குருக்கத்திக்கொடி , 
வாக்கி - அறம் முதலிய பொரு 

இது வசந்தகாலத்திலே மலர் 
ள்கள் நான்கினையும் விரும் வதென்னும் பொருளுடைய 
பிக் கேட்குமாறு விரித்துக் தத்திதம் . 
கூறுவோன் . ( தணி ) * வாசநம் - சொல்லல் . ( சப்த ) 


வாக் 


வாகை 


வாசநெ 


கஎ அ 


வாதரா 


வாசறை 


வாணி 


சீலை . ( பிங் ) 


- 


வாசநெய் புழுகு . (இரா ) * வாடாவள்ளி 

வள்ளிக்கூத்து : 
அறிவு , பரிமளம் , வாடி - வேலி , மதில் . ( சப்த ) 
நினைவிற்குக் காரணமான பயி வாடை - இடைச்சேரி , காற்று , 
ற்சி . ( சப்த ) 

வடகாற்று . ( பிங் ) 
வாசபேயம் - பன்னிரண்டு நாள் வாணம் அம்பு , நெருப்பு . 
களில் இருபத்து மூன்று ஆடு வாணன் நிருமதையாற்றங் 
களைக் கொன்று செய்யும் யாக கரையிலே சோணித புரத்தி 
ம் . வாசம் - நீரொடு கூடிய லிருந்து நாடோறும் ஆயிரஞ் 
உணவு . பேயம் - குடிக்கப்படு சிவலிங்கம் தாபித்துப் பூசை 

செய்து வந்த அசுரன் ,( நைட ) 
வாசம் - வசிக்குமிடம் , பூவின் பாண வமிசத்துள்ள ஓரரசன் . 
மணம் , இறகு , சீலை , வீடு . 

சரசுவதி , வார்த்தை , 
* வாசரம் ஞாயிறு முதலியகி 
ழமை . 

வாணிகம் 

ஊதியம் , ( புற ) 
* வாசவர் - வாசம் விற்பவர் . வணிகர் தொழில், 
வாசவன் இந்திரன் . 

வாணிகன் - செட்டி , துலாராசி . 
* வாசவி - அருச்சுனன் . வாணிகேள்வன் - பிரமா . 
* வாசனம் 

வாணிச்சியம் - வணிகர்தொழில். 
வாசனை 

வாத்தியம் - மத்தளம் முதலியன . 
வாசாலம் - அதிகம்பேசல் , * வாத்து - வசித்தற்குரிய பூமி . 
வாசி - உயர்வு தாழ்வு , ( சிந் ) குதி * வாதகேது - புழுதி . (சப்த ) 

ரை , அம்பு , வட்டமாகக்கழிக் * வாதத்துவசம் - மேகம் . (சப்த ) 
கும்பணம் , அச்சுவினி , நாள் . * வாதப்பிரமீ - விரைந்து செல் 
* வாசிசம் - சொல்லாற்செயுந் லும்மான் . ( சப்த ) 
தவம் . ( திருவி ) 

* வாதபாடணர் அபவாதஞ் 
வாசிகை - கோத்தமாலை ; மாலை . 

சொல்பவர் . (சிவத )பாடணர் - 
* வாசிப்பாடு - பெருமை .( இரா ) சொல்வோர் . 
வாசுதேவன் கண்ணபிரான் , வாதம் - மெய்யுணர்வு காரண 
து வசுதேவன் மகன் எனப் 

மாகச்செய்யுந் தருக்கம் , இரு 
பொருள் படுந் தத்திதம் . 

ம்புமுதலியவைகளைப் பொன் 
ஆடாதோடை . 

னாக்கும் இரசவாதம் , தடுத் 
வாஞ்சித்தல் - விரும்புதல் . தல் , பேசுதல் . ( சப்த ) 
வாஞ்சை - விருப்பம் . ( சேது ) வாதராயணன் - வியாசமுநிவன் , 
வாட்டம் - வாடுதல் , சோர்வு . 

இது வதரவனத்திலிருப்பவன் 
* வாட்டு - பொரியல் . ( பெரு ) எனப்பொருள் படுந் தத்திதம் . 
* வாட்டுதல் - கெடுத்தல் . ( சிங் ) வதர - இலந்தை . ஆயந் - ஒரு 
வாடாமாலை 

பொன்னரிமாலை . விகுதி . ( கந்த) 


வாசநை . 


* வாசை 


வாதவி 


கஎக 


வாயில் 


- 


- 


- 


* வாதவிநோதிகள் 

வாதஞ் வாமம் -வாமசமயம் , ( கந் ) அழகு , 
செய்தலாற் பொழுது கழி இடப்பக்கம் , தொடை , முலை . 

த்து விளையாடுபவர் .(சிவத) வாமலூரம் - புற்று . ( சப்த ) 
* வாதனை - அழுத்தம் , பயிற்சி . வாமன் 

அருகன் , 

காமன் , 
சேர் தருமலவா தனை " ( வா சிவன் . 
தவூ ) வருத்தம் . ( கம்ப ) வாமனம் 

குறள் , தென்றிசை 
* வாதாபித்தநன் அகஸ்திய 

யானை . ( சப்த ) 
முனிவன் . வாதாபி - ஓரசு வாமனன் - விட்டுணு , குறளன் . 

ரன் . குதநன் - அழித்தவன் . * வாமனார் - புத்தனார் . ( சிந் ) 
* வாதாடல் - தருக்கித்தல் . வாமி - வாமசமயத்தவன் . (சித் ) 
வாதாயநம் - பலகணி . வாதம் - வாய் வடு , விளிம்பு , ( சிந் ) 

காற்று . அயநம் - வழி . ( கந்த ) உண்மை , இடம் , - துவாரம் , 
* வாதாரி - ஆமணக்கு . ( சப்த ) வாயில் . 
வாதி - ஏதுவும் மேற்கோளும் வாய்க்கால் - மகநாள் . 
எடுத்துக்காட்டிப் பிறர்கொள் வாய்த்தல் பெறுதல் , மாட்சி 
கையை மறுப்பவன் , (தணி ) மை , ( திவா ) தப்பாமை . (சிக்) 
நியாயசாலையிலே முறையீடு * வாய்தல் - வாயில் . ( கந்த ) 
செய்பவன் , வாதஞ் செய் * வாய் திறத்தல் - உடைத்தல் . 
பவன் , காற்று , வாதைசெய் வாய்ப்பு - பேறு , மாட்சிமை. 
பவன் . (சப்த ) 

வாய்ப்புள் - நன்னிமித்தம் , ( மு ) 
வாதித்தல் - வருத்துதல் , ( பார ) சொற் சகுனம் . 
வாதஞ்செய்தல் , இரசவாதஞ் வாய்பாடு - வாயிற்பயின்றிருக் 
செய்தல் . 

கும் வாக்கியம் . (கம்ப ) 
* வாதித்திரம் - மத்தளம் முத வாய்பூசுதல் - வாய்கழுவல் . 

லிய வாச்சியம் . ( சப்த ) வாய்மை உண்மை . 
வாது - விவாதம் . 

* வாய்வது உண்மை . ( முல் ) 
வாதுவர் யானை குதிரைகளின் வாய்விடல் - பேசுதல் . 
பாகர் . 

* வாய்வெருவல் தடுமாறிப் 
வாதை - வேதனை செய்யும்நோய் , பேசல் , ( இரா ) 

( சூடா ) வதைத்தல் . ( சேது ) வாயசம் - காசம் . 
வாந்தி - சர்த்திசெய்தல் . 

* வாயசி 

பெண் காகம் . ( சப்த ) 
வாநப்பிரஸ்தம் - மனைவியைப் * வாயல் வாயில் . ( இரா ) 
புத்திரரிடம் வைத்துவிட்டுக் வாயவ்வியம் - வாயுதிசை . ( சப்த ) 
காட்டிற்சென்று தவம்புரியும் வாயில் - வழி , கூட்டுவார் , ( சிந் ) 
நிலை . ( சப்த ) 

வரலாறு , ( வெண் ) தூது , ஐம் 
* வாபி - குளம் . (சப்த ) 

பொறி , (திவா ) காரணம் , 
வாமதேவன் - சிவன் . 

துவாரம் . 


வாயில்வி 


கஅப் 


வாருத 


வராக 


* வாயில்விழைச்சு வாயெச் * வாரம்படல் - பக்கபாதமுறல். 
சில் . 

* வாரம்வாரம் 

பலமுறை . 
வாயிலோர் - தமிழ்க்கூத்தர் , வா வாரவாணம் - கவசம் . ( சப்த ) 
யிற் காவலர் . 

வாரல் - வாருதல் . 
வாயிற்காட்சி - ஐம்பொறிகளாற் * வாராக்கதி - முத்தி . ( சிந் ) 
காணுதல் . 

* வாராகன் விட்டுணு. இது 
வாயு - காற்று . வா - வீசுதல் . 

அவதாரமுடையவன் 
4 - விகுதி . 

எனப் பொருள் படுந் தத்திதம் . 
வாயுசகன் - நெருப்பு . ( சப்த ) வாராகி - அன்னையர் எழுவருள் 
* வாயுசன் - காற்றின் மைந்தன் . ஒருத்தி . 
வாயுமைந்தன் - அநுமன் , வீமன் . * வாராங்கனை - வேசை . ( சப்த ) 
வாயுறை - கவளம் , ( திரும ) மெய் வாராணசி - காசி . ( சப்த ) 
யுபதேசம் , உறை - உறுத்தல் , வாரானை - வருகை . வா - பகுதி . 
உறப்படுவது . 

ஆனை - தொழிற்பெயர்விகுதி . 
வார் - கச்சு , கயிறு , நீர் , நீளம் . வாரி - செண்டுவெளி , யானையை 
வார்த்தகம் - வயோதிகர் குழு . அகப்படுத்துமிடம் , ( சிந் ) வரு 
வார்த்திகம் - விருத்தியுரை , சூத் மிடம் , ( இரா ) விளைவு , ( புற ) 
திரத்திற் சொல்லப்படாதவை வருவாய் , ( கந்த ) கடல் , வெள் 
களையுஞ் சொல்லுமுரை . ளம் , மதிற்சுற்று , கதவு , நீர் , 
வார்த்தை - சொல்லு , நிகழ்ச்சி . வழி , மதில் , ( பிங் ) மடை , ( தி ) 
வார்தல் நேரிதாதல் , ( மது ) யானைகட்டுஞ் சாலை . மிகுதி . 
நீளுதல் , ஒழுகுதல் . 

வாரிசம் - தாமரை , சங்கு 
வாரணம் - யானை , கோழி , சங்கு, * வாரிசன் - பிரமா . ( சேது ) 
தடை , கடல் , கவசம் . 

வாரிசாதம் - தாமரை . ( பார ) 
வாரணவாசி - காசிநகர் . ( திருவி ) வாரித்தல் - தடுத்தல் . ( தணி ) 
வாரணாசி காசிநகர் . 

வாரிதம் - மேகம் . தம் - கொடு 
வாரணை தடை . ( பிங் ) 

ப்பது . ( பார ) 
வாரம் சொல்லொழுக்கமும் வாரிதி - கடல் . 
இசையொழுக்கமுமுடைய பா வாருண்டம் - சரபம் . ( பிங் ) 
ட்டு , தெய்வப்பாடல் , ( சில ) வாருணம் - வருணாஸ்திரம் , ( பார ) 
துவாரம் , யாகபாத்திரம் , சூரி மேற்கு , கடல் . ( பிங் ) 
யன் முதலிய ஏழுகிரகங்களும் வாருணி - அசஸ்தியன் , மேற்கு . 
அதிகரித்து நிற்குந் திநம் , ( சப் வாருதல் - யாழ்நரம்புகளைக் கூட 
த ) கடல் , அன்பு , நீர்க்கரை , த்தழுவுதல் . ( பொ ) “ வழுவிலைக் 
மலைச்சாரல் , பங்கு , ( பிங் ) பக் தாங்கோன் முதலெழுவாயௗ 
கபாதம் , (உரிச்சொ ) தரம் , வுந் தொடல் வார்தல் ” ( கூர்ம ) 
பிற்பாடு . 

கொழித்தல் , வெளவு தல் . 


வால் 


கஅக 


வானபத் 


பெருமை , வெண்மை , வாழ்த்துதல் - துதித்தல் , ஆசிர் 
சுத்தம் . ( பிங் ) 

வதித்தல் . 
* வால்வெடித்தல் - வால்வீசல் . வாழ்வு - செல்வம் , ( இரா ) வாழ் 

தற்குரிய இடம் . ( பார ) 
* வாலக்கிரகம் - பாலர்களைப்பி வாழி - வாழ்த்து . ( பார ) 
டிக்குக்கிரகம் . ( சேது ) 

வாள் - ஒளி , கொலை , வாட்படை , 
* வாலகில்லர் - புலத்தியன் மக 

வாள் கைக்கொண்டாள் - துர் 

க்கை . 
ளாகிய சந்ததிக்கும் கிரது 

வாளம் - சக்கரவாளம் , ( பார ) 
என்பவனுக்கும் பிள்ளைகளாய் 

வளைவு , வாள் . ( சப்த ) 
விளங்கும் முனிவர் . ( இரகு ) 

* வாளரம் - ஒருவகை அரம் . 
வாலதி - யானையின்வால் , வால் . 

* வாளரி - சிங்கம் . ( ஆசிரி ) 
* வாலம் - வால் . (காஞ்) 

வாளா - தவிர்வு , சும்மா . ( இரா ) 
* வாலமூடிகம் - எலி . ( சிவத ) 

* வாளாக்கு - சும்மா . ( தணி ) 
வாலவாயம் - வைடூரியம் . 

வாளி - அம்பு , மண்டலமாயோ 
வாலவியசனம் - சாமரை , வால 

டல் . 
வால் . வியசனம் - விசிறி . 

* வாளியம்பு - அலகம்பு . ( சிந் ) 
வாலறிவு - மெய்யறிவு . 

வாளுழவர் - படைவீரர் . 
வாலாமை - அசுத்தம் . 

| * வாளேறு - வாள் வெட்டு . 
வாலிசன் - மூடன் , குழந்தை. வாற்சல்லியம் - அன்பு . (பிங் ) 
* வாலிது - வெளியது . (சேது ) | * வாறுதல் - அரிதல் . (பொரு ) 
நன்று . ( இரா ) 

வான் - வலி , பெருமை , ஆகா 
வாலுகம் - வெண்மணல். (சேது ) யம் , முகில் , மழை . ( பிங் ) 
வாலுங்கி - கக்கரி . 

* வான் பாடுபுள் - வானம்பாடி . 
வாலுவர் - பாகஞ்செய்பவர் . வான்மீகி - வட மொழியில் இரா 
வாலேயம் - கழுதை . 

மாயணஞ் செய்த முனிவர். 
வாலை - பதினாறு வயசுக்குட்பட் இவர் தவஞ்செய்யும்போது 
-பெண் . ( கந்த ) 

வன்மீகம் மூடியகாரணத்தால் 
வாவல் - வௌவால் . ( நாலடி ) வான்மீகி எனப்பட்டார் . 
வாவி - குளம் . 

* வான்ன 

சுத்தமுடைமை 
* வாவிப்புள் - அன்னம் . ( சிந் ) ( வெண் ) வெண்மை . ( சேது ) 
வாவுதல் - பாய்தல் . 

* வான் மைந்தன் - வாயு . ( பாரு ) 
* வாவெனல் - அழைத்தல் . * வான் மொழி - ஆகாயவாணி . 
வாழ்க்கை - செல்வம் , ஊர் , சீவி வானகம் - தேவலோகம் . 
த்தல் . 

வானதி - கங்கை . 
வாழ்க்கைத்துணை - மனைவி . வானபத்தியம் - பூவாமற் காய்க 
வாழ்த்து - துதி , ஆசிர்வாதம் . 


குமரம் . 


வானம் 


கஅடி 


விகுணி 


வானம் - ஆகாயம் , மழை , உலர் விக்கினராசன் விநாயகன் . 

ந்தமரம் , உலர்ந்தது . ( பிங் ) விக்குள் - விக்கல் . 
வானரம் - குரங்கு . ( பார ) * விக்கேபசத்தி - அவித்தியா 
வானவரம்பன் - சேரன் . 

சத்தி . ( சப்த ) 
வானவன் - தேவன் , சூரியன் . * விக்கேபம் - வீசல் , செலுத்து 
* வானாடி - தேவப்பெண் . ( இரா ) தல் . ( சப்த ) 

வான் - நாடு . இ - விகுதி . விகங்கம் - பறவை , அன்னம் , 
வானி - காற்றிற் செல்லும்பட் அம்பு , மேகம் . ( சப்த ) காற் 
டம் , (கந் ) மேற்கட்டி , பெரு 

முடி . ( கோயி ) 
ங்கொடி , படை . வான் - ஆகா * விகங்கராசன் - கருடன் . ( சப்த ) 
யம் . இ - விகுதி . 

* விகசித்தல் - மலர்தல் . 
வானுலகு - தேவலோகம் . 

விகசிதம் - மலர்தல் . ( இரகு ) 
போனோர் - தேவர் . 

விகடம் - விசாலம் , வேறுபாடு , 
வானோர்முதுவன் - பிரமன் . 

( இரா ) அழகு . (சப்த ) 
வி 

* விகர்த்தநன் - சூரியன் . ( பிங் ) 

விகலம் - குறைவு . ( கந்த ) 
வி - பறவை , ( இரகு ) விலக்கு , * விகலன் - குறைவுடையோன் . 
வேறு , பிரிவு , காரணம் , அற்விகலை - காலநுட்பம் . ( சூடா ) 
பம் , சுத்தி , அறிவு , விசேடம் , * விகற்பம் 

* விகற்பம் - மயக்கத்துக்குக் 
நிச்சயம் . ( சப்த) 

காரணமானகற்பனை , பலவித 
விக்கியாதம் - பிரசித்தம் . கற்பனை , வேறுபாடு . 
விக்கியாபகம் - அறிவித்தல் . விகற்பித்தல் - வேறுபடல் . 
விக்கிரகம் - யுத்தம் , ( இரகு ) விகற்பு - விகற்பம் . 
சரீரம் , பிரித்தல் , விசேடவ விகாசம் - பிரகாசம் . 
றிவு . ( சப்த ) 

விகாதம் - தடை , தீங்கு . 
விக்கிரமம் - மிக்கவீரம் , சாமர்த் விகாசித்தல் - மலர்தல் . 
தியம் . வி - விசேடம் . கிரம்- விகாரம் - வேறுபாடு , திரிதல் , 
அடிவைத்தல் . 

விளையாட்டு . ( சப்த ) 
* விக்கிரமன் மகாவீரன் . * விகாரி - விகாரமுடையவன் . 
விக்கிரயம் - விற்றல் . ( சப்த ) விகிதம் - செயல் , விதி . 
விக்கிரயிகன் - விற்பவன் . விகிர்தம் - அச்சம் , ( சைவ ) வேறு 
விக்கிராந்தம் - மகாவீரம் . 
* விக்கிரியை விகாரம் . * விகிர்தன் - சிவன் . ( திருவி ) 
* விக்கிரேதா - விற்பவன் . விகிர்தி - விகாரம் . 
* விக்கிரேயம் - விற்கப்படும் * விகிரம் - புட்பொது . ( பிங் ) 
பொருள் . 

* விகுணம் - குணமில்லது . 
விக்கினம் - தீங்கு , இடையூறு . விகுணி - கள்ளு. ( சூடா) 


விகுதி 


கஅக 


அகலம் . 


* விகுதி - விகாரம் . ( இரா ) விசளை - சட்டி . ( குடா ) 
* விங்குதல் - துளைத்தல் . ( சிவ ) விசனம் - வியசனம் , சனமில் 
விச்சாதரன் - வித்தையைத் தரி லாத இடம் . ( சப்த ) 

த்தவன் , விஞ்சையன் . விசாகன் - குமாரக்கடவுள் . 
* விச்சாயம் - பறவை நிழல் . 

விசாரணம் - ஆராய்தல் . 
விச்சிந்தம் - பிளவு . 

விசாரம் - ஆராய்வு . ( சேது ) 
* விச்சிரவா 

புலத்தியமுனியி விசாலம் 
ன் மகன் . 

* விசாலை - அவந்திநகர் . 
விச்சிராமம் - செயன் முடிவு , ஓ விசி - கட்டில் , வார் , கட்டு . 
ய்வு . ( சப்த ) 

விசிகம் - அம்பு , இருப்புலக்கை . 
விச்சிரும்பனம் - மலர்தல் . விசிகை - கச்சு . ( சூடா ) 
விச்சு - வித்து . ( திருவா ) * விசிட்டசத்தை - விசேடிக்கப் 
விச்சுவகர்மன் - தேவத்தச்சன் . 

பட்ட உண்மை . விசிட்ட - 
விச்சுவநாள் - உத்தரட்டாதி . விசேடிக்கப்பட்ட . சத் - உள் 
விச்சுவம் - உலகம் , முழுமையும் . ளது . தை - தன்மை . 
* விச்சுவமூர்த்தி - அட்டமூர் விசிட்டம் தகுதியுடையது , 
த்தி . விச்சுவம் - உலகம் , மூர் விசேடமுடையது .. 
த்தி - வடிவுடையவன் . * விசிட்டன் 

தகுதியுடைய 
* விச்சுவரூபம் - உலகரூபம் . வன் . 
* விச்சுவாதிகன் - சிவபிரான் , விசித்தல் - வலித்துக்கட்டல் , 
விச்சுவ உலகம் . அதிகன் விம்மல் , ( புற ) கட்டுதல் . 
மேம்பட்டவன் . (சிவத ) * விசிப்பு - கட்டு . ( இரா ) 
* விச்சுவேசன் - உலகநாதன் , விசித்திரம் - ஆச்சரியம் , பேர 
கடவுள் . (காஞ்) 

ழகு . 
விச்சை - வித்தை , தெரு . ( பிங் ) விசும்பு - ஆகாயம் , தேவுலகம் 
* விசக்கணன் - பண்டிதன் . 

* விசும்பேறு - இடியேறு . 
* விசங்கடம் - விசாலம் . ( சப்த ) விசுவகர்மன் - விச்சுவகர்மன் . 
விசயம் - வெற்றி , சூரியமண்ட * விசுவகுத்தன் - கடவுள் , உல 

லம் , சருக்கரை , விமாநம் . கினைக்காப்பவன் . ( சேது ) குத் 
விசயன் - அருச்சுனன் , வெற்றி 

தன் - காப்பவன் . 
யாளன் . ( சப்த ) 

விசுவசித்து - யாரையும்வென்று 
விசயார்த்தம் கைலாசமலை . 

செய்யும் யாகம் . 
விசயை - துர்க்கை . ( சேது ) * விசுவசேவியன் -சிவன். (சிவத ) 
விசர்க்கம் - கொடுத்தல் , விடு விசுவ - உலகம் . சேவியன் 

தல் , நீர்வார்த்தல் , பிரளயம் . சேவிக்கப்படுபவன் . 
விசர்ச்சதம் - கொடுத்தல் , விடு விசுவநாதன் - சிவன் . 
தல் . 

விசுவநாள் - உத்தராடம் . 


- 


- 


- 


விசுவரூ 


விடத் 


- 


ணு 


விசுவரூபம் உலகெலா மாகி * விட்டலக்கணை சொல்லப் 
நிற்கும் வடிவம் . 

பட்ட வாசகத்தின் பொருளை 
விசுவாசம் நம்பிக்கை . 

இயைபின் மையாற் கைவிட்டு 
* விசுவாசி அரம்பாஸ்திரிக அவ்வாசக, 

வாசகத்திற்கு வேறுபொ 
ளுள் ஒருத்தி . ( சேது ) 

ருள் கொள்ளுமாறு நிற்கும் 
* விசுவாமித்திரப்பிரியம் - தெ குறிப்பு . ( சேது ) 
ங்கு . ( சப்த ) 

விட்டவர் - பகைவர் . ( திவா ) 
விசுவாமித்திரன் - காதியரசன் விட்டி - கோழிக்கரணம் . 
மகன் . 

விட்டிசைத்தல் - பிரிந்திசைத் 
விசுவேசன் - விச்சுவேசன் . தல் . விடுதல் - பிரிதல் . 
விசேடணம் - வேறுபடுத்துவது , விட்டில் - பராய்மரம் . ( சூடா ) 
அடை- மொழி . 

வியாபகன் , 
விசேடம் - சிறப்பு , அவயவம் , 

வுள் . 
உத்தமவஸ்து , திலகம் . ( சப்த ) * விட்டும்விடாதலக்கணை - ஒரு 
விசேடித்தல் - சிறப்பித்தல் . வாசகத்திலே ஒருபாகத்தின் 
விசேடியம் விசேடிக்கப்படு பொருளை 

மற்றை 

ப்பாகத்தின் பொருள் இயைபு 
விசைத்தல் துள்ளல் , ( புற ) பெற நிற்கும் இலக்கணை . 
வேகங்கொள்ளல் . 

* விட்டேறு - வேல் . ( திவா ) 
* விஞ்சதி - இருபது . 

விட்டை - மலம் . ( சப்த ) 
விஞ்சுதல் - மிகுதல் , 

அகல . ( பார ) 
விஞ்சை - வித்தை . 

* விடக்கிருமிநியாயம் 
விஞ்சையர் - புலவர் , வித்தியா துள் வசிக்குங் கிருமிக்குவிடம் 
தரர் . 

இனிதாயிருத்தல்போல ஒன் 
* விஞ்ஞப்தி - அறிவிப்பு .( சப்த ) நற்குத் தீங்காயிருப்பது மற் 
விஞ்ஞாதம் - அறியப்பட்டது . றொன் றற்கு நன்காயிருக்கும் 
விஞ்ஞாதம் - விசேடமான அறிவு . என்று கொள்ளும் நியாயம் . 
* விஞ்ஞாநாகலர் மூவகை விடக்கு - ஊன் . ( பெரி ) 
உயிர்களுள்ளே ஒருவகை உயிர் * விடகண்டன் - சிவன் . 
கள் , இவர் ஒருமலமுடையவர் . விடகாரி - விஷவைத்தியன் . 
* விஞ்ஞாபதம் - அறிவிப்பு . விடங்கம் - வீதிக்கொடி , முகடு , 
விட்கம்பம் - வித்தாரம் , நித்திய 

அழகு , ஆண்மை , கொடுங்கை . 
யோகத்தொன்று . 

விடங்கர் - சிறுவழி . 
* விட்டபம் - பூமி . ( சப்த ) * விடங்கன் - சுயம்பு மூர்த்தி . 
விட்டரம் - ஆசநம் , தவத்தோர் * விடங்கு - அழகு . ( பார ) 

விடத்தேர் 

விடத்தலென்னு 
* விட்டல் - விடுதல் . ( திருவி ) 

மரம் . 


- 


- 


- 


பீடம் . ( சப்த ) 


- 


விடத 


க அரு 


விண்மு 


விடம் 


- 


விடதரம் - பாம்பு . ( இரகு ) விடாணி கொம்புடையது 
விடதரன் - சிவன் . 

யானை . ( சப்த ) 
விடபம் - மரக்கொம்பு , தூண் , * விடாதம் - மயக்கம் . ( சப்த ) 

தளிர் , எருது . ( சூடா ) * விடாதலக்கணை - வாசகத்தின் 
விடபி - மரம் , ஆலமரம் . ( சப்த ) பொருட்கும் இயைபுற நிற்கும் 
நீர் , நஞ்சு . 

இலக்கணை . 
* விடம்பம் - வேடம்பூணல் . 

விடாய் - தாகம் . ( இரா ) 
விடமம் - சமமின்மை , சங்கடம் , விடியல் - வெளி. ( பிங் ) 

அழுத்தமின்மை , பயம் , (சப்த ) * விடுத்தல் - விடை கூறல் . 
விடயம் - கண்முதலிய பொறி விடுதல் - தங்குதல் , ( சிங் ) தவிர் 
களுக்குப் புலப்படும் உருவம் தல் , பிரிதல் , விள்ளுதல் . 
முதலியன , தேசம் , ( சப்த ) விடுதி - தங்குமிடம் . 
பொருள் , பிரயோசரும் . |விடுவாய் செய்தல் - அரிதல் . 
* விடயி - ஐம்பொறி , அரசன் . விடை - கடா , ( திரு ) வினாவுக் 
* விடயித்தல் 

விடயத்தைப் கெதிர்மொழி , ( திவா ) மிகுதி , 
பற்றல் . 

( வெண் ) எருது , விடுதல் . 
விடர் - குகை , மலைப்பிளப்பு , விடைத்தல் வேறுபடுத்தல் , 
( புற ) நிலப்பிளப்பு , ( பிங் ) ( சிந் ) சீறுதல் , (திவா ) தாக் 
தூர்த்தர் . ( இரா ) 

கல் . 
* விடரகம் - குகை . ( இரா ) * விடைப்பு - வேறுபடுத்துகை . 
விடருகம் - பூஞை. 

* விடையவன் - சிவன் ,வருணன் . 
விடல் - குற்றம் , ( பிங் ) விடுதல் . * விடையேறி - சிவன் . ( வாதவூ ) 

விவாகத்துக்குமுன் விண் - ஆகாயம் , தேவுலகம் . 
இருதுவானஸ்திரி , ( சப்த ) தூர் * விண்டல் - மூங்கில் . ( பிங் ) 
த்தமங்கை . ( சேது ) 

விண்டலம் - ஆகாயம் . 
விடலை - காளை . 

விண்டாண்டு - ஊஞ்சல் . 
* விடலிபதி - மனைவி பிறர் விண்டு - விட்டுணு , காற்று , மே 
முகம் பார்க்க வாஞ்சித்திருக் கம் , மலை , மூங்கில் . ( பிங் ) 
கும் பிராமணன் . ( சைவ ) * விண்ணகம் தேவுலகம் . 
விடலை - படைவீரன் , ( ஆசிரி ) விண்ணப்பம் - அறிவிப்பு . 
திண்ணியன் , தலைவன் , பாலை விண்ணவன் - தேவன் , அருகன் , 
நிலத்தலைவன் , வலிமையுடை * விண்ணெனல் - வெளியாதல் , 
யவன் . 

விண்ணேறு - இடியேறு . 
* விடவி - மரம் . ( பார ) 

விண்ணோர் - தேவர் . 
விடன் - தூர்த்தன் , சோரநாய விண்மணி - சூரியன் . (தன .) 
கன் . ( சப்த ) 

விண்மீன் - நட்சத்திரம் . 
விடாணம் - விலங்கின் கொம்பு . 
விலங்கின் கொம்பு . விண் முழுதாளி 
விண் முழுதாளி - இந்திரன் , 

: 


வித்த 


கஅசு 


கடை 


விதை . 


வித்தகம் - சாதுரியம் . ( இரா ) விதம் - செயல் , பிரகாரம் , வகை . 
வித்தகர் - அறிஞர் , கம்மியர் , விதர்க்கம் - சந்தேகம் , ஆராய்வு . 
தூதர் , சாதுரியர் . 

விதரணம் - கொடை . ( பார ) 
வித்தம் - அறிவு , (திவா ) பொன் . * விதரம் - பிளத்தல் . (சப்த ) 
* வித்தரம் - அகலம் , ( பார ) விதலம் - கீழுலகத்தொன்று . 
பிரசவம் . ( சப்த ) 

விதலை - நடுக்கம் . ( கந்த ) 
வித்தரித்தல் - விரித்தல் . * விதலையாப்பு - முதல் இடை 
வித்தாரம் - அகலம் , வித்தாரகவி . 

என்னும் மூன்றிடத் 
வித்தியாதாநம் - கற்பித்தல் , புத் கொள்ளும் பொருள் 

தகங்கொடுத்தல் . ( சப்த ) கோள் . ( இறைய ) 
வித்தியார்த்தி - மாணவகன் . விதவை - அமங்கலி , (சப்த )) 
வித்தியாலயம் - கல்விபயிலிடம் . 

( வி - இன்மை . தவன் - கண 
வித்தியுத்து - மின்னல் . 

வன் . ) பாற்சோறு , ( மலை ) 
வித்து - அறிஞன் , ( இரா ) கார குழம்பு . ( சிந் முத் ) 
னம் , ( சிங் ) அறிதல் , ( சிவ ) விதநம் - துயர் . 

விதாதா - பிரமன் , அருகன் . 
வித்துத்து - மின்னல் . 

விதாநம் - விதி , செயல் , மேற் 
வித்துதல் - பரப்புதல் , (சிந் ) கட்டி . 
விதைத்தல் . 

* விதாம்பரன் - சிரேட்டன் . 
* வித்துநர் - விதைப்பவர் . விதாரணம் - பிளத்தல் . 
வித் துருமம் - பவளம் . ( திருவி ) விதாரம் - பிளப்பு , யுத்தம் . 
வித்துவான் - அறிஞன் . வித் - விதி - தன்மை , செயல் , ( திவா ) 

அறிதல் . வான் - ஒருவிகுதி . பிரமன் , செல்வம் , கிரமம் , 
வித்துவேடம் - விரோதம் . 

( சப்த ) ஊழ் , பாக்கியம் . 
வித்தை - கல்வி , உண்மையுணர்வு . விதித்தல் - சிருட்டித்தல் , நிய 
* வித்தேசன் - குபேரன் . மித்தல் . 
விதண்டை - தன் பக்கத்தினை மா விதியுளி - முறை , ( சிந் ) யாகம் , 
த்திரம் நிறுத்திப் பேசுங் 

விவாகம் . விதி - கிரமம் . உளி - 
கதை . ( திருவி ) 

உள்ளது . 
விதத்தல் - மிகுத்துக்கூறுதல் . விதிர்த்தல் - சிதறுதல் , நடுங் 
* விததி -விரிவு , கூட்டம், ( பார் ) கல் , ( புற ) அசைத்தல் . 

இது விரத்தி என்னும் வட விதிர்ப்பு - நடுக்கம் . 
சொல் . 

விதிர்விதிர்த்தல் - நடுநடுங்கல் . 
* விதந்தோதல் -மிகுத்துக்கூறல் . * விதிவத்து - முறையுடையது . 
விதப்பு - மிகுதி , ( திவா ) நடுக் * விதிவாக்கியம் - இதனைச் செய்க 
கம் , விவரம் . ( பிங் ) 

என்று நியமிக்கும் வாக்கியம் . 
விதப்புக்கிளவி - மிகைமொழி . விது - சந்திரன் , குபேரன் , வாயு 


விதுக் 


கஅள் 


விபாக 


டாமை . 


* 


- 


நிந்தை . 


* விதுக்குறை - பாதிச்சந்திரன் - விநாசநம் - அழித்தல் . 
விதுடி - கல்விகற்றபெண் . விநாசம் 

அழிவு, காணப்ப 
விதுப்பு - நடுக்கம் , விரைவு . 
விதும்புதல் மன மசைதல் , விநாசன் - கொலையாளி . 
நடுங்குதல் . ( சிந் ) 

விநாயகன் - கணேசன் , கருடன் . 
விதுரன் - அறிஞன் . ( வித் - அறி * விநாழிகை - விநாடி . ( பார் ) 

தல் . உர - ஒரு விகுதி . ) விநிமயம் - பண்டமாற்று . 
* விதுலன் - ஒப்பிலி . ( சிவ ) வி- விநியோகம் - பிரிதல் , விடுதல் , 

இன்மை . துல - ஒப்பு . செலவு செய்தல் . 
* விதுவிதுப்பு - நடுக்கம் . விநோதம் - பொழுதுபோக்கி 
* விதூ டகர் கோட்பாமாளிகள் . 

விளையாடல் , ( திவா ) மகிழ்ச்சி , 
விதூடணம் விசேடமான * விப்பிரகாரம் 

அபகாரம் 

* விப்பிரதிபத்தி - விரோதம் , 
* விதூரசம் - வைடூரியம் . (சப்த ) சந்தேகம் , விகாரம் . ( சப்த ) 
* விதேககைவல்லியம் தேக விப்பிரமம் மயக்கம் . 

சம்பந் தமின்றிச் சீவன் முத் விப்பிரயோகம் - வெய்துயிர்த்திர 

தனடையும் முத்தி . ( சப்த ) ங்கல் , ( பிங் ) விரோதம் ,பிரிவு : 
* விதேகம் - தேகசம்பந்தமின் * விப்பிரலாபம் 

ஒருவரை 
மை , மிதிலை நகரம் . ( சப்த ) யொருவர்பகைத்துரையாடல் , 
விதேகை - மிதிலை நகரம் . விப்பிரன் - பிராமணன் . (சேது ) 
விதேசம் - வேற்றுத்தேசம் . விப்பிரியம் - அபராதம் , பிரிய 
* விதேயன் -ஆஞ்ஞைக்கு அமை மின்மை . ( சப்த ) வி - இன்மை . 

ந்து நடப்பவன் . ( சப்த ) விபக்கம் - துணிந்தபொருளில் 
விதை - அறிவு , புத்தி , ( சப்த ) லாத இடம் , ( தர்க்கச ) பிரதி 
வித்து . 

கூலமான பக்கம் . 
விதைத்தல் - பரப்புதல் . ( இரா ) * விபச்சித்து - பண்டிதன் .: 
* விதையம் - விதேகதேசம் . விபஞ்சி - வீணை . ( சப்த ) 
* விந்தியவாசி.சி - வீரலக்குமி . விபத்தி - ஆபத்து , அழிவு . ( சப்த ) 
விந்து - சுத்தமாயை , (சிவஞா ) விபத்து - ஆபத்து , அழிவு . 
நீர்த்துளி. ( சப்த ) 

லிபரியாசம் - விபரீதம் . ( தண்டி ) 
விந்தை - துர்க்கை . ( திருவி ) விபரீதம் வேறுபாடு , பிரதி 
* வித்தியாசம் - தாபித்தல் , தொடு கூலம் , 
த்தல் . ( சப்த ) 

விபலம் - பயனின்மை . 
விநதை - தக்கன்புதல்வியருள் விபவம் - செல்வம் , மோக்கம் . 
ஒருத்தி . 

விபாகம் - பிரிவு . பங்கு . . 
விநயம் - வணக்கம் , தண்டித் விபாகரன் - சூரியன் . விபா - 
தல் , பயிற்றுதல் . ( சப்த ) திரணம் . கரன் செய்பவன் , 


விபாவ 


கஅஅ 


வியர்த் 


- 


விபாவசு - சூரியன் . ( சப்த ) வியங்கியம்- குறிப்புப்பொருள் . 
* விபாவகை விசேடமாகச் வியங்கோள் ஏவல்கொள்ளல் , 
சிந்தித்தறி தல் . ( சப்த ) 

ஏவல் . 
விபாவரி - இரவு . 

* வியங்கொளல் - ஏவுதல் . 
விபிநம் - காடு . 

வியசநம் - விசிறி , ஆபத்து , கவலை . 
விபு - மகாதேவன் , வியாபகன் . * வியசநி - வியசநமுடையவன் . 
விபுதர் - மிகவல்லவர் , ( திவா ) வியஞ்சகம் வெளிப்படுத்துவது . 
தேவர் . வி - விசேடம் . புதர்- வியஞ்சநம் - கறிவர்க்கம் , மெய் 
அறிஞர் . 

யெழுத்து . 
விபுலம் - அகலம் , பெருமை . * வியட்டி - வேறு வேறுபிரித் 
விபுலை - பூமி . 

துக் கூறுவது . 
விபூதி - திருநீறு , செல்வம் . வியத்தம் வெளிப்பட்டது , 
விம்பம் - கண்ணாடி முதயலிவற் அறிவு . ( சப்த ) 
றிலே தோன்றும் வடிவம் , வியத்தல் - நன் குமதித்தல் , புக 
சூரியாதி மண்டலம் , 

ழ்தல் . 
வ்வை , சப்த)வடிவம் , சாயை . * வியத்தாவியத்தம் - வெளிப் 
* விம்மாத்தல் - பொருமுதல் . பட்டதும் வெளிப்படாதது 
விம்மி தம் 

ஆச்சரியம் , இது மாயிருப்பது , ( சைவ ) அவி 
விஸ்மி தம் என்பதன் விகாரம் . யத்தம் - வெளிப்படாதது . 
விம்முதல் - ஒலித்தல் , (திவா ) * வியதிக்கிரமம் - மாறுபாடு . 
இரங்குதல் , அழுதல் , ( பிங் ) * வியத்தியாசம் - வேறுபாடு . 
பொருமுதல் , ( சிந் ) பருத்தல் . வியதிரேகம் - எதிர்மறை , விசே 
* விம்முறவு - வருத்தம் . (சிந் ) டம் . 
* விமதம் - விரோதமான கொ வியந்தரம் - பசாசம் . 
ள்கை . ( சப்த ) 

* வியப்பித்தல் - மேம்பாடுசெய் 
* விமர்சநம் - ஆராய்தல் . வித்தல் . ( நீதி ) 
விமர்த்தநம் - தேய்த்தல் , அழித் வியப்பு - மேம்பாடு , 

மேம்பாடு , ( குறி ) 
தல் . ( சப்த ) 

அதிசயம் . 
விமலம் 

அழுக்கின்மை , வியப்தேசம் - கபடம் . 
விமலன் - கடவுள் . 

வியபிசாரம் 

தீயொழுக்கம் , 
விமலை - பார்ப்பதி , இலக்குமி , நெறிகடந்த மைது நம் . 
துர்க்கை . 

வியம் வழி , ( மலை ) ஏவல் , 
விமாதம் - இராசமாளிகை ,தேர் , ( தணி ) பெருமை . 
ஊர்தி , தேவர்களினூர்தி , பரி * வியமம் - பெருமை . (கலி ) 
மாணம் , ( சப்த ) தேவுலகம் . * வியயம் - பொருட்செலவு . 
* விமுகம் - வெறுப்பு . ( சப்த ) வியர்த்தம் - பயனின்மை . 
விமோசனம் - விட்டுநீங்குதல் . வியர்த்தல் - பொருமை முதலி 


- 


வியர்ப்பு 


க அக 


யனகாரணமாக 


ள்ளல் . 


மனம்புழுங் வியாகுலம் - துக்கம் , கலக்கம் . 
குதல் , ( தொல் ) வேர்வைகொ வியாசம் - கபடம் , பொய்வழ 

க்கு , விஸ்தாரம் . ( சப்த ) 
வியர்ப்பு - வேர்வை , சினக்குறி வியாத்தி - வியாபித்தல் . ( சப்த ) 
ப்பு . 

வியா தன் - வேடன் , (திவா ) 
வியல் - அகலம் , பெருமை , காடு . வியாசமுனி. 
வியவகாரம் கடன் கோடல் , வியாப்பியம் வியாபிக்கப்படு 
வன் செயல் முதலியன காரண 
மாக அரசதிக்குச் செல்லும் வியாபகம் - வியாபிப்பது . 
வழக்கு , வழக்கினை நிர்ணயித் * வியாபரித்தல் - தொழிற்படல் . 
தல் , பொருத்தம் . ( சப்த ) வியாபாதநம்- அழித்தல் . ( சப்த ) 
* வியவகாரபதம் - வியவகார வியாபாரம் - தொழில் , வணிகர் 

விடயம் . பதம் - விஷயம் . தொழில் , முயற்சி . ( சப்த ) 
* வியவகாரியம் - இஃது இப் வியாபி - எங்கும் நிறைந்தவன் . 

படியாகும் என்று நிச்சயிக் வியாபித்தல் - கலந்து நிறைதல் . 

கும் வழக்கு விடயம் . வியாவிருத்தம் - திரும்பிவந்தது . 
* வியவசாயம் - முயற்சி ,பயிலல் . * வியாழ தசை - வியாழநிலை , 
* வியவத்தாபநம் - நிலைப்படுத்தல் . வியாளம் - பாம்பு , துட்டயானை . 
* வியவஸ்தை - நூலிற் சொல் வியானன் - சரீரத்திலே வியா 

விய பொருளை நிலைப்படுத் பித்திருக்கும் ஒருவாயு . (சப்த ) 
தற்கு விசேடவிஷயங்கா வியுற்பத்தி - சொற்பொருளுண 

ட்டி உரைத்தல் . ( பெரிய ) ரும் வன்மை , விசேட உற்ப 
* வியநிலை - சமமிலாநிலை . 

த்தி . ( சப்த ) 
* வியவர் - ஏவல்செய்வோர் . * வியுற்பந்தன் - பண்டிதன் , 
வியவன் ஏவல்செய்வோன் , வியூகம் - உடம்பு , தர்க்கம் , கூட்ட 
திண்ணியன் , வழிச் செல் ட்டம் , நிருமித்தல் , சேனை , 
வோன் . 

வியோகம் - பிரிவு ,சாவு . ( சூடா ) 
* வியவுதல் - ஏவுதல் . ( தணி ) * வியோகி - பிரிவுடையவன் , 
வியன் - வேறுபாடு , ( சில ) பெ * வியோமகேசன் - சிவன் . 
ருமை . 

வியோ மசாரி - தேவன் , பறவை , 
விய 

யனுலகு - தேவலோகம் . * வியோம தூமம் .. மேகம் . 
வியாக்கியாநம் - உரை . ( சப்த ) வியோமம் - ஆகாயம் , ஈர் . 
* வியாக்கின 

* வியோமயானம் தேவவி 
* வியாக்கிரபுரி - சிதம்பரம் . மானம் . ( சப்த ) 
வியாக்கிரம் - புலி . 

விரகம் -பிரிவு ,( இரா ) ஆசைநோய் 
வியாகரணம் - இலக்கண நூல் . விரகன் - வல்லவன் , அறிஞன் . 
வியாகாதம் - தீங்கு , தடை , * விரகிதன் - விடப்பட்டவன் 


- 


உரை . 


விரகு 


ககள் 


விருத்த 


கல் . 


* 


விரகு - உபாயம் , ( சிந் ) அறிவு , விரிஞ்சன் - பிரமன் . ( சேது ) 

( புற ) கபடம் . ( இரா ) * விரிஞ்சி - பிரமன் . ( பார ) 
விரசுதல் - நெருங்குதல் . விரித்தல் - சொல்லல் , விரிவாக் 
* விரசை - தொழுவம் . ( தணி ) 
விரணம் - புண் . ( விநா ) விரிதல் - அலர் தல் , ஒளிர்தல் . 
விரத்தி - துறத்தல் . ( சூடா ) விரிதூறு - பெரும்பற்றை . 
விரதம் - நியமம் , ஓய்வு , தவம் . விரியல் - ஒளி , விரிந்தது . 
விரதி - தவமுடையவன் , யாகஞ் விரீகி - நெல்லு . ( சிந் ) 
செய்பவன் . 

விரீடம் - வெட்கம் . (சப்த ) 
* விரதியர் - தவத்தர் . ( இரா ) | விருக்கம் - மரம் . 
விரலணி - மோதிரம் . 

விருகம் - செந்தாய் . 
* விரலேறு - ஒருவாச்சியம் . விருகற்பதி - வியாழன் . ( சப்த ) 
விரவல் - கலத்தல். 

விருகோதரன் - வீமன் . 
* விரவலர் - பகைவர் , விரவு + அல் விருச்சிகம் - தேள் , நண்டு . 
* விரவார் - பகைவர் , ( இரா ) விருச்சிகன் - சூரியன் . ( சேது ) 
விரவுதல் - கலத்தல் . 

* விருட்டி - மழை . 
விரவுப்பெயர் - பொதுப்பெயர் . விருட்டிணி - கண்ணபிரான் . 
விரளம் - அவகாசம் , நெருக்க விருத்தகங்கை - கோதாவரியாறு . 

மின்மை , இடைவெளி. ( சப்த ) * விருத்தகந்தி - செய்யுட்பாகங் 
விராகம் - விருப்பின்மை , ( கந் ) கலந்த வசநம் . ( சப்த ) 

வி - இன்மை.ராகம் - விருப்பு . விருத்தகிரி - பழமலை . 
விராகன் - அருகன் , விருப்பில் * விருத்தகுமாரீவரநியாயம் 
லாதவின் . 

விருத்தையான ஒரு கன்னி 
விராட்டு - பட்டத்துக்குரிய அர சுகா நுபவம் அரிதாயினும் 
சன் , அண்டமே தூலசரீரமாக நாயகனைப் பெறுதலாலே 
அபிமாநிக்கும் ஆதிபுருடன் , 

தனது 

கன்னிமை 
விராத்தியன் - பிரதிலோமத் தந் ற்று என்று மகிழ்தல் போல 
தைக்கும் அநுலோமத் தாய்க் ஒன்றனைப் பெறுதற்கண்கே 
கும் பிறந்தவன் . 

ளெதாயினும் அதனால் வரு 
விராமம் - மெய்யெழுத்து ,திவா ) ம் நன்மைகருதி மகிழும் 
முடிவு , ஓய்வு . ( சப்த ) 

நியாயம் . வரன் 
விராவம் - ஒலி . ( சப்த ) * விருத்தத்துவம் - முதுமை . 
விராவுதல் - கலத்தல் . ( தணி ) விருத்தபலம் - மிளகு . ( சப்த ) 
விரிச்சி - நன்னிமித்தம் . விருத்தம் - பழையது , 

நிகழ்ந் 
விரிச்சிகன் - சூரியன் . ( சேது ) தது , விருத்தச்செய்யுள் , சரித் 
விரிசிகை - முப்பத்திரண்டு கோ திரம், (சப்த ) 

மாறுபாடு , 
வை மணி . ( திருவி ) 

( இரா ) பழமை , வட்டம் . 


நாயகன் . 


4 


விருத்த 


க்கூக 


விலாச 


* விருத்தர் - முதியோர் . ( இரா ) விரை - பரிமளச்சாந்து , வாசனை , 
விருத்தன் - முதியோன் , ( இரா ) நறும்புகை . 
விரோதி . ( பார ) 

விரைத்தல் - பரிமளித்தல் . 
* விருத்தாசலம் - பழமலை . * விரையாக்கலி ஆணை . யா 
விருத்தாந்தம் - நிகழ்ந்தமுடிவு . ரொருவன்றன் விரையாக்கலி 
விருத்தி - வளர்தல் , நிலை , செயல் , யினாலிரவிமதி யியங்காநிற் 
( சப்த ) இலாபம் , விருத்தி கும் " ( திருவானை ) 
யுரை , அடிமை , ( சூடா ) செல் விரோசநன் - சூரியன் , சந்திரன் , 
வம் , கூட்டம் , வேறொன் முகத் பிரக்கிலாதநன் மகன் . ( சப்த ) 
திரிதல் . ( சப்த ) 

* விரோதாபாசம் 

முரணான 
* விருத்திப்படல் - விரிதல் . பொய் . 
விருத்தியர் - அடிமையாளர் . வில் - ஒளி , மூலநாள் . 
* விருத்தியுரை - உரியசொல்லும் வில்லம் - பாத்தி , ( சப்த ) வில் 
உரிய பொருளும் விரியவுரைப் வம் . ( திருவி ) 
பது . ( திவா ) 

வில்லவன் - சேரன் . 
விருத்திரன் - துவட்டாவின் வில்லி - வில்வித்தையில் வல் 

புத்திரனாகிய ஓரசுரன் . (சப்த ) லவன் , ( இரா ) மன்மதன் , வீர 
விருத்திராரி - இந்திரன் ( திவா ) பத்திரன் . 

* வில்லியர் - வில்வல்லார் . 
* விருத்தூண் - புத்துணா. வில்லுவம் - வில்வமரம் . ( கந்த ) 
விருத்தை - வயோதிகப்பெண் . * வில்லுழவர் - 

படைவீரர் , 
விருதா - வீன் . 

(ஆசிரி ) வில்வீரர் . 
விருது - வெற்றி , ( இரா ) அடை விலக்கு - விலக்குவது , விலக்கல் . 
யாளம் . 

விலக்குதல் - மாற்றுதல் , தவிர்த் 
விருந்தம் - சுற்றம் , கூட்டம் . 

தல் , தடுத்தல் . 
விருந்தர் - புதியவர் . 

விலங்கரசு 

சிங்கம் . 
* விருந்தாட்டு - விருந்து செய்தல் , விலங்கல் மலை , விலகுதல் , 
விருந்து - செய்யுள் வனப்புள் ஒ வளைதல் . ( சிந் ) 
ன்று ; அது ,பலசெய்யுளும் புதி விலங்கு - குறுக்கு , ( புற ) தளை , 
தாகத்தொடர்ந்துவரப் பாடுவ 

மிருகம் . 
து , சுற்றம் , ( ஆசிரிய ) புதுமை . விலங்குதல் - குறுக்கிட்டுக் கிட்ட 
* விருந்தை - துளசி . ( சப்த ) த்தல் ; ( கு ) விலகுதல் . 
விரூபம் - வேறுபாடு , துட்டரூ விலம் - பள்ளம் , ( சூடா ) குகை , 
பம் . 

துளை . ( சப்த ) 
விரூபாக்கன் - சிவன் . அக்கம் - விலயம் - அழிவு . (சப்த ) 
கண் . 

விலாசம் - விளையாட்டு , ( பார ) 
விரேசகம் - மலங்கழித்தல் . பிரகாசம் . 


அரி 


பகை . 


விலாச 


ககஉ 


விளக்க 


- 


- 


- 


விலாசனை மகளிர் விளையாட்டு . விவாதம் வழக்காடுதல் , கல 
விலாசிநி - பெண் , வேசை . கம் , (சப்த ) வாது செய்தல் . 
விலாபம் - புலம்புதல் , அழுதல் . விவிதம் - பலவகை . ( இரகு ) 
* விலாவம் 

அழுகை . ( தணி ) 

விவேகம் உண்மையை விரைந் 
* விலாவணை 

அழுகை . ( சிந் ) தறியும் அறிவு . ( சப்த ) 
* விலாவித்தல் - அழுதல் . ( சிந் ) விழவு அலங்காரம் , ( பெரி ) 
விலாழி - குதிரைவாயுமிழ்நீர் , திருவிழா , மிதுன ராசி . 

துதிக்கையுமிழ் நீர் . ( இரா ) * விழாக்கோள் - விழாக்கொள் 
விலாளம் பூஞை . 

ளல் , ( மணி ) 
விலேபநம் பரிமளச்சாந்து விழி - கண் , கண்மணி . 
பூசுதல் . ( சப்த ) 

விழித்தல் - விளங்குதல் , ( சிந் ) 
விலை - விற்று வாங்கும்பொருள் , கண் திறத்தல் . 

( தணி ) விற்றல் . வில் + ஐ . விழுக்காடு - விழுதல் , ( திருவி ) 
விலைஞர் - விற்பவர் , ( மது ) செ வேறுபாடு . 
ட்டிகள் . 

விழுக்கு - நிணம் . 
விலைமகள் வேசை . 

விழுங்கல் - நுகர்தல் . ( திருவி ) 
விலோசநம் - கண் , பார்த்தல் . விழுப்பம் சிறப்பு , நன்மை , 
விலோதம் - பெண்மயிர், மயிர்ச் விருப்பம் . 

சுருள் , துகிற்கொடி . ( பிங் ) * விழுப்பு - நீக்கற்பாலது . (சிந் ) 
விலோதகம் - பெருங்கொடி . விழுமம் - சீர்மை , சிறப்பு , நன் 
* விலோமம் - விபரீதம் . (சப்த ) மை , ( திவா ) துக்கம் , வருத்தம் . 
* விவகாரம் - கிரியை , ( வேதா) * விழைச்சி - புணர்ச்சி . ( பிங் ) 
வழக்கு , வழக்கம் . 

விழைச்சு - இளமை , புணர்ச்சி . 
* விவகாரிகம் - விவகாரசம்பந் விழைதல் - விரும்புதல் .. 

தமுடையது . ( வேதா ) விழைந்தோர் - கணவர் , விரும் 
* விவச்சுவான் சூரியன் . 

பினோர் . 
சாயம் - முயற்சி . 

விழைவு 

புணர்ச்சி , ( சூடா ) 
கன்னிலை . 

விருப்பம் . 
விவர்த்தநம் பழுதையைப் விள்வு - நீங்கல் . ( சிந் ) வேறு 
பாம்பு என்று கொள்ளல் போ பாடு . (வெண் ) 
ன்ற விபரீ தவுணர்வு, ( வேதா ) விள்ளல் - தழுவல் , வேறுபாடு , 
திரும்பி வருதல் , வளர்த்தல் . (திவா ) மலர்தல் , ( தணி ) விடு 
விவர்த்தம் விபரீதவுணர்வு , 

தல் . ( நாலடி ) 
திரும்பி வருதல் , கூத்தாடல் , * விள்ளற்பாலது - விடுதற்பா 
கூட்டம் . ( சப்த ) 
விவரணம் வியாக்கியாநம் . விளக்கம் 

விளக்கு , ( இரா ) 
விவரம் - துளை , வகை , விரிவு . பிரகாசம் , விங்குதல் . 


விவசா 
விவத்தை 


- 


- 


விளக் 


ககா . 


வினைஞ் 


விளக்கு - ஒளி , சோதிநாள் . * விற்படை - அம்பு , ( சிந் ) வில் 
விளம்பம் - தாமதம் . ( சப்த ) லின் கணிருந்து செல்லும் ப 
விளம்பல் - சொல்லல் . 

டை என்றவாறு : 
விளம்பனம் - தாமதம் . விற்பத்தி சொற்பொருளுண 
விளம்பி - கள்ளு. 

ரும் வன்மை , இது வியுற் 
* விளம்பிதம் - தாமதம் .(இரா ) பத்தி என்னும் வடசொல் . 
விளம்புதல் - சொல்லல் . விற்பன்னன் - பண்டிதன் . 
விளர் - இளமை , நிணம் , ( இரா ) * விறத்தல் - செறிதல் . (பெரு ) 

வெண்மை , கொழுப்பு . ( சூடா ) விறப்பு - செறிவு , பெருக்கம் , 
விளர்த்தல் - வெளுத்தல் . ( திவா ) அச்சம் . 
விளர்ப்பு - வெளுப்பு . 

விறல் - பெருமை , வீரம் , ( திவா ) 
விளரி - ஏழிசையினொன்று , நெ வெற்றி , வலி . ( பிங்கல ) 

ய்தல் யாழ்த்திறம் , வேட்கை . விறலி - பாடும் மகடூஉ . 
விளவு - வேறுபடல் , ( வெண் ) * விறலியர் பாடன் மகளிர் . 
நிலப்பிளப்பு , ( விள் + அ + வு ) ( கந்த ) 

( கந்த ) விறல்படப்பாடியா 
விளாமரம் . 

டும் மகளிர் . ( பொரு ) 
விளவுதல் - விளாவுதல் . * விறலுதல் வெற்றிக்கொள் 
விளா விளாமரம் . 

ளல் . (திருவி ) 
விளாகம் - போர்க்களம் . விறலோன் - திண்ணியன் . 
விளாவுதல் - கலத்தல் . 

. 

* வின்மை - வில்வன்மை 
விளி - இசைப்பாட்டு , ஓசை , கொ வின்னூல் - தநுர்வேதம் . 

க்கரிப்பு , ( சிந் ) அழைப்பு . வின்னூலாளன் துரோணாசாரி 
விளித்தல் - அழைத்தல் , அழித்தல் . யன் . 
விளிதல் - கெடுதல் , சாதல் . * வின்னூலாளி - துரோணாசாரி 
விளிவு - கேடு , ( திருமு ) சாவு , யன் . ( ஆசிரி ) 
* விளைஞர் - வேளாளர் . ( ஆசிரி ) வினவுதல் - பிறர்சொல்லக்கேட் 
* விளைத்தல் - விளைவித்தல் . டல் , ( கந்த ) விசாரித்தல் . 
விளைதல் 

முதிர்தல் , ( புற ) வினா - சொல் , கேள்வி . 
தோன்றுதல் . 

வினிதை - அயோத்தி . ( சிந் ) 
விளையுள் - விளைதல் , (பொரு வினை - செய்கை , யுத்தம் , ( புற )) 
விளைவிப்போர் , ( வள் ) விளை கருத்து . ( சூடா ) 
நிலம் . உள் - விகுதி . * வினைக்கீடாதல் - வினைக்குச் 
விளைவு - ஆக்கம் , பழம் , ( வெண் ) சமமாதல் . ஈடு - சமம் . 
முதுமை , ( பிங் ) சம்பவம், * வினைக்கேடு - செயலறல் , (வள் ) 
விளைந்தபொருள் . 

தாமதம் . ( கலி ) 
* விற்கிடை - விற்கிடக்குந்தூரம் . வினைஞர் - தொழில்செய்வோர் , 
* விற்கோடி - தனுக்கோடி . வேளாளர் , 


வினைமா 


ககர 


வீதிகோ 


* வினை மாற்று முன் சொன்ன வீசி - கடற்றிரை , அற்பம் , சுகம் . 
தொழிய இனி வேறொன்று * வீசிதரங்கநியாயம் - கடற்றிரை 
என்னும் பொருண்மை ; அது ஒன்றிலிருந்து ஒன்று படிப் 
தொழிலுங் காலமும் இடமும் படியே தோன்றி வருதல் 
பற்றி வரும் . ( தொல் . நச் ) போல ஒன்றிலிருந்தொன்று 
* வினை முதல் வினை நிகழ்ச்சிக் தொடர்ச்சியாய் வருவதொரு 

குத் தலைமைப்பட்டு நிற்குங் நியாயம் . 
கருத்தா . 

* வீசிமாலி - கடல் . ( சப்த ) 
வினையம் - செயல் , ( இரா ) வீசுதல் - எறிதல் , ( திவா ) சிதறு 
* வினையிலி - கடவுள் . ( தணி ) தல் , ( புறநா ) கொடுத்தல் . 
வினையுரைப்போர் - தூதர் . 

வீட்டுதல் - கொல்லல் . 
வினையெச்சம் - வினையின் குறை . * வீடணன் - விபீடணன் . 
* வினைவர் - வினைஞர் . ( கலி ) வீடல் - சாதல் , விடுதல் . 
* வினைவர்க்கம் - வினை வகை . * வீடாரம் - பாசறை . ( வெண் ) 
வினை விநாசன் - கடவுள் . * வீடி - தாம்பூலம் . ( சப்த ) 

வீடு - முடிவு , ( பிங் ) விடுதல் , 
வீ - மலர் , ஒழிவு , நீக்கம் , கேடு , ( கந்த ) மோக்கம் . 
பறவை . (பிங் ) 

* வீடுகாணல் - மீட்டல் . ( பார் ) 
வீக்கம் - பெருமை , ( சிந் ) மிகுதி , வீடு - விடுதல் . காணல் - செ 
வீக்குதல் , கட்டு . 

ய்தல் . 
* வீக்கு - கட்டு , ( இரா ) 

* வீடுகொள்ளல் - மீட்டல் . 
வீக்குதல் - அழித்தல் , ( பார ) * வீணாதண்டு - முதுகெலும்பு . 

கட்டுதல் , முறுக்குதல் . (சிந் ) வீணாவாதன் - யாழ்ப்பாடி . 
வீகம் - மோதிரம் . 

வீணை - யாழ் . 
வீங்குதல் - இறுகுதல் , ( சிந் ) பரு * வீணைவல்லவர் - கந்தருவர் . 
த்தல் , ( இரா ) மிகுதல் , ( புற ) * வீத்தல் - அழித்தல் . ( தணி ) 
பொதிதல் . ( திவா ) 

வீதசோகம் - அசோகமரம் . 
வீச்சு - எறிதல், ( இரா ) வீசுதல் . * வீதசோகன் - அருகன் . வீத - 
வீசம் - காரணம் , முளை , வித்து , விடப்பட்ட . சோகம் - துயர் . 
பதினாறிலொன்று. 

வீதம் - சாந்தம் , விடப்பட்டது . 
* வீசவிருக்கதியாயம் - வித்து * வீதராகர் - ஆசையற்றவர். ( சிம் ) 
முந்தியதோ விருக்கம் முந்தி 
யதோ என்று விசாரிப்பது வீதல் - நீங்குதல், (வள் ) விடுதல், 
போலக் காரணகாரியவிசார 

( திவா ) சாதல் , கெடுதல் . 
ஊனாயிற் கொள்ளும் நியாயம் . வீதி - தெரு , நேரோடல் , ( பிங் ) 
* வீசல் - கொடுத்தல் . ( பிங் ) போதல் , ஒளி, வரிசை . ( சப்த ) 
வீசனம் - சிற்றாலவட்டம் , விசிறி . வீதிகோத்திரம் - அக்கிநி . 


ராகம் - ஆசை . 


வீபற்சு 


வீறுதல் 


உ . 


வீபற்சு - அருச்சுரன் . 

வீரம் - தக்கசெயல்களிலே 
வீமசேநன் - வீமன் . 

தாகும் மனத்துணிவு , ( தண்டி ) 
வீமம் பயங்கரம் , 

வலி , ( திவா ) வேகம் , மிளகு . 
வீமன் - பாண்டவருள் ஒருவன் , வீரன் - படைத்தலைவன் , வீரமு 
தமயந்தியின் பிதா. 

டையவன் . 
வீரகத்தி - வீரனைக்கொன்றபழி . * வீராகம் - வீரயாகம் . 
வீரன் - உத்தமன் . ஹத்தி - வீராசநம் வலத்தொடையில் 
கொலை . 

இடக்காற் பரட்டினைச் சேர் 
* வீரகம் - அலரி . (சப்த ) த்து வீற்றிருத்தல் . ( சைவ ) 
வீரச்செல்வி ர்க்கை . 

வீரி - காளி , துர்க்கை , வீர + இ 
வீரசேநன் - நளனுடைய பிதா . வீரியம் - பராக்கிரமம் , பெலம் , 
வீரசொர்க்கம் - போரிலிறக்கும் இந்திரியம் , ஒளி . ( சப்த ) 
வீரர்புகும் பதவி . 

* வீரியன் -இந்திரியமுடையவன் , 
வீரட்டானம் - கூத்தின் விகற்பம் . ( கந் ) வீரமுடையவன் . ( இரா ) 
* வீரணம் - இலாமிச்சை . வீரை - கடல் , துன்பம் , ( பிங் 
* வீரதரன் - அதிவீரன் . ( கோயி ) நெல்லி , முந்திரிகை , வாழை . 
தர - மிகுதியைக்காட்டும் ஒரு வீவு - கேடு , ( குறி ) சாவு . 
விகுதி . 

வீழ் - விழுது . ( பெரு ) 
* வீரதரு - மருதமரம் . ( சப்த ) வீழ்க்கை - சோதிநாள் . 
* வீரதை - வீரம் . ( இரா ) வீழ்தல் - திரளுதல் , ( சிந் ) விரும் 
* வீரபட்டிகை - வீரம் புலப்படு புதல் . 
மாறு நெற்றியிலணியும் பட் வீழ்வு - விழுதல் , விரும்பல் . 
டம் . (கந்த ) 

* வீழி - விழுதிப்பழம் . ( சீகா ) 
* வீரபத்திரம் அசுவமேதக் * வீளை-சத்தம் , (வெண் ) சீழ்க்கை . 
குதிரை . (சப்த ) பத்திரம் - * வீற்றிருக்கை - அரசிருக்கை . 
சிரேட்டம் . 

* வீற்றிருத்தல் - இறுமாந்திருத் 
* வீரபாணக்குழாய் 

தல் , (வெண் ) வருத்தமின்றி 
ணம் வைத்திருக்குங் குழல் . யிருத்தல் , ( சி.க் ) மேன்மை 
( சிந் . நச் ) இதனை மதுத்த யோடிருத்தல் , வேறாயிருத்தல் . 
ண்டு ” என்பர் தமிழ் நூலார் . வீற்று - வேறுபாடு , ( பிங் ) தனி .. 
வீரபாணம் யுத்தச்சிரமம் * வீற்று வீற்று - வேறு வேறு . 
நீங்கும் பொருட்டு யுத்த வீரர் வீறு - வேறொன்றற்கில்லா அழகு , 
குடிக்கும் மது முதலியன . நல்வினை , ( சிந் ) வேறு , ( புற ) 
( அமர ) பாநம் குடிப்பது பொலிவு , ( திவா ) வெற்றி , 
நிலைமொழியின் ரகரம் நோக் ( குறி ) பெருமை . 

பாநம் என்புழி நகரம் வீறுதல் பொலிதல் , ( இரா ) 
கணகரமான ஆ வடமொழி விதி . கீறுதல் . ( கலி ) மேலாதல் . 


வீரபா 


- 


வெஃகு 


வெந் 


வெ 


அச்சம் , வெளி , ( பில் ) இடி : 


வெண்டாது 


களில் ஒன்று . 


- 


வெக்குதல் - விரும்புதல் . 
வெஃகாமை - விரும்பாமை . 

வெடித்தல் - முழங்குதல் , பகை 
வெகு - மூன்று முதலிய பல 

த்தல் , ( கிக் ) வீசுதல் , வரல் 
தொகையோடு கூடியது . 

வெடித்து ” ( தணிகை) 
வெகுட்சி - வெகுளுதல் . 

* வெடிபடல் - சிதறல் . ( புறநா ) 
* வெகுமஞ்சரி - துளசி . ( சப்த ) 

வெண்கதிர் - சந்திரன் , 
வெகு - பல . மஞ்சரி - தளிர் . * வெண்கமலை - சரசுவதி . 
வெகுமாடம் - சம்மரகம் . 

வெண்கொல் - வெள்ளி 
* வெகுமூலம் - முருங்கை . ( ச 

வெண்சலசமுற்றாள் - சரசுவதி , 
ப்த ) மூலம் - வேர் . 

வெண்டலை - தலையோடு . (பிங் ) 
வெகுள்வு - சினம் . 

வெள்ளி . 
* வெகுளம் - பலவற்றொடு கூடி 

* வெண்டாமரைமகள் 

வதி . ( பில் ) 
வெகுளி - சினம் . 

வெண்டுறை 

வெண்பாவினங் 
வெகுளுதல் - சினத்தல் . 
* வெங்கண் - கொடுமை . ( இரா ) வெண்டேர் - கானல் . ( சிந் ) 
* வெங்கதிர் - சூரியன் . * வெண்ணஞ்சு - நிணம் . ( சிந் ) 
வெங்களம் போர்க்களம் : 

வெண்பலி - சாம்பல் . ( சேது ) 
* வெங்கார் - சூடுடையகருநிலம் . வெண்பொன் - வெள்ளி . 
வெங்காரம் - வெம்மையுடைய வெண்மலை - கைலாசம் . 
ஒருவகை உப்பு . (நீதிநெ ) கா * வெண்மீன் - வெள்ளி . ( பட் )) 
ரம் - உப்பு . 

வெண்மை - இளமை , ( வெண் ) 
* வெச்சென்றிடல் - வெம்மை 

புல்லறிவு , ( திவா ) களங்கமி 
யாதல் . ( சிந் ) 
வெச்செனல் - வெம்மையாதல் . * வெதரிவனம் 

வதரிகாச்சிர 
வெச்செனவு - வெம்மை . ( சேது ) 

மம் . ( சேது ) 
* வெஞ்சமம் - யுத்தம் . வெதிர் - செவீடு , மூங்கில் . 
* வெஞ்சுடர் - சூரியன் . ( பிங் ) வெதிர்ப்பு - நடுக்கம் , கலக்கம் . 
வெட்டல் - கொல்லல் , (திவா ) வெதிரேகம் - எதிர்மறை , விசே 
தறித்தல் . 

டம் , இது வியதிரேகம் என் 
* வெட்டிமை - கொடுமை . னும் வடசொல் . 
* வெட்டியர் - கொடியவர் . வெதுப்பு - வெம்மை . 
வெட்டெனவு - கடுமை . 

வெதுப்பு தல் - வெம்மையாக்கல் , 
வெடி பகை , முழக்கம் , ( சிந் ) வெதும்பல் - வாடல் . ( இரா ) 
கேடு , ஒலி , ( மது ) நறும்புகை, * வெர் - முதுகு ( இரா ) 


ன்மை . 


- 


வெந்தை 


ககஎ 


வெள்ள 


- 


வெந்தை - பிட்டு . ( கந்த ) வெருகம் - விலங்கின் வாலின் 
வெப்பம் - விருப்பம் , ( சூடா ) கீழ் . 
வெம்மை . 

வெருகு - காட்டுப்பூனை , ( சிம் ) 
* வெப்பர் வெம்மை . ( சிந் ) 

பூனை . 
அர் - போலி . 

வெருட்சி - மயக்கம் , அச்சம் . 
வெப்பு - நெருப்பு , ( இரா ) வெம் வெருட்டி - வெருட்டிய பொருள் 
மை , சுரநோய் . 

வெருட்டு - அச்சம் , மயக்கம் . 
* வெப்புள் - வெம்மை . ( புறநா ) வெருட்டுதல் - மயக்குதல் , அச் 
வெம்பல் - பெருங்கோபம் , வெ சுறுத்தல் . ( இரா ) 
தும்பல் . 

வெருவரல் - அஞ்சுதல் . ( புறநா ) 
வெம்பு தல் - கொதித்தல் , ஒலித் * வெருவிடல் - அஞ்சுதல் . வெ 
தல் , விரும்புதல் , ( சிந் ) வெது 

ருவு + இடல் . 
ம்பல் . 

வெருவு - அச்சம் . 
வெம்மை - விருப்பம் , விரைவு, வெருவுதல் - அஞ்சுதல் . 
( திவா ) வெப்பம் , கடுமை . 

வெருள் - மயக்கம் . ( தணி ) 
வெய்து - விரைவு , ( சிந் ) வெம் * வெருளி - செல்வச்செருக்கு , 

மையுடையது . வெம்மை + து . ( சிந் ) மயக்கமுடையது . 
வெய்துயிர்த்தல் - வெம்மைபோ வெருளுதல் - மயங்குதல் . . 
க்குதல் , ( மது ) சுடுமூச்சுவிடு * வெரூஉ - அச்சம் . ( பொரு ) 
தல் . உயிர்த்தல் - விடுதல் . வெல்லுமா - புலி . 
* வெய்துறுத்தல் - வெய்தாக்கல் , * வெலவு - வெல்லல் . ( இரா ) 
வெய்துறல் - துன்பம் , ( திவா ) வெல் + அ + வு . 
அச்சக்குறிப்பு . 

* வெலீஇயோன் வெல்வித் 
வெய்தெனல் - விரைதல் . (திவா ) தோன் . ( புறநா ) 
வெய்யது - வெம்மையுடையது . * வெவ்வியர் கொடியவர் . 
வெய்யவன் - சூரியன் , கொடி ( இரா ) வெம்மை + M + அர் . 
யவன் . 

* வெவ்வுரை - கடுஞ்சொல் . 
* வெய்யன் விரும்பினவன் , வெவ்வேறு - வேறுவேறு . 
( கலி ) கொடியவன் . வெம் வெள்கல் - குலைதல் , (பிங் ) வெண் 
மை + அன் . 

மையாதல் , ( திருவி ) நாணுதல் . 
வெய்யோன் - விரும்புவோன் , * வெள்வரைப்பு - விடியல் .(திரு 
( புற ) சூரியன் . வெம்மை + 

வாய் ) வரைப்பு - எல்லை . 
ஆன் . 

* வெள்ளடை - 

ளடை - வெற்றிலை . 
வெயில் - ஒளி , சூரியன் , சூரிய வெள்ளணி பிரசவநாளிலேம 

கிரணம் . வெம்மை + இல் . ங்கலம் பெற அணியும் வெண் 
* வெரிந் - முதுகு . ( இரா ) பட்டு முதலிய அலங்காரம் . 
வெருக்கொளல் - அஞ்சுதல் . * வெள்ளணி நாள் - பிறந்தநாள் . 


- 


வெள்ள 


ககூ அ 


வெற்றி 


வெள்ளம் - கடல் , கடற்றிரை, வெள்ளைவாரணன் இந்திரன் , 
நீர்ப்பெருக்கு , ஈரம் , ( பிங் ) மாசாத்தன் . (கந்த ) வாரணம் - 
வெள்ளம் என்னும் எண் , நீர் . 

யானை . 
வெள்ளறிவு - புல்லறிவு . 

* வெளி - வெண்பா , ( யாப் ) 
வெள்ளி சுக்கிரன் , வெண் ஆகாயம் , வெளியிடம் . வெண் 
பொன் வெள்ளி மிகப்புணர்க் மை - + இ . 
கின் மேலையுரு நின்றிடுமோ " வெளித்தல் - வெளிப்படல் , பய 
( கந்த ) வெண்மை , ( இரா ) னிலதாதல் . 
விண்மீன் . 

* வெளிப்படல் - தோன்றல் . 
வெள்ளிடை - வெளியிடம் . (சிங் ) வெளிப்படை - வெளியாதலு 
* வெள்ளிப்போழ் - வெள்ளித் டையது . படு + ஐ . 
தகடு , 

வெளிப்பாடு - வெளிப்படுதல் . 
* வெள்ளியங்கிரி - கைலாசமலை . 

வெளியார் - புல்லறிவாளர் .(வள் ) 
வெள்ளில் - சவப்பாடை , விளா 

வெண்மை + இ . 
மரம் . 

வெளியிடல் - வெளிப்படுத்தல் . 

| வெளில் 
வெள்ளிலை - வெற்றிலை . (சேது ) 

அணில் , தயிர்கடை 
* வெள்ளிவள்ளி - வெள்ளிவளை . 

மத்து , யானைத் தூண் . ( பிங் ) 
வெள்ளெலும்பு 

வெளிவிருத்தம் - வெண்பாவு 

தசைகழிந்த 
எலும்பு . 

க்கு இனமாயுள்ள விருத்தம் . 

* வெளிற்றுடல் - இரத்தம் நீங் 
வெள்ளெனல் - வெளியாதல் , 

கியபிணம் . 
வெள்ளேடு - எழுத்தில்லாத எடு . வெளிற்றுரை - பயனில்லாவுரை. 
வெள்ளை - பலதேவன் , ( சேது ) வெளிறல் - வெண்மையாதல் . 
சங்கு , வெண்பா , ( பிங் ) புல் வெளிறு - இளமை , வெண்மை , 
லறிவாளன் , ( பரி ) வெண்ணி 

( புறநா ) குற்றம் , ( சிந் ) பயனி 
ஜப்பொருள் , (திவா ) ( வெண் 

ன்மை , ( இரா ) புல்லறிவு , ( தி 
மைஐ ஒருபெயர்விகுதி . ) 

வா ) அலிமரம் ,உள்ளீடின்மை . 
வெள்ளாடு , புல்லறிவு , கள்ளு , வெளுத்தல் - வெண்மையாதல் . 

வெளுப்பு - வெண்மை . 
வெள்ளைக்கிழத்தி - சரசுவதி . 

வெற்பன் - மலையில்வசிப்பவன் . 
* வெள்ளைக்கோட்டி - புல்லறி வெற்பு - மலை . 
வாளர்சபை . ( சில ) கோட்டி - வெற்றம் - வெற்றி . 

* வெற்றி - துர்க்கை , ( சூடா ) 
* வெள்ளைகள் - புல்லறிவாளர் . வெற்றம் - வெற்றி . இ - ஒரு 
வெள்ளைமெய்யாள் - சரசுவதி . 

பெயர் விகுதி . இது விசயை 
* வெள்ளையானை வாகனன் 
ஐய என்னும் வடமொழிக்குச் சம 
னார் . ( பிங் ) 

பதம் . 


எருது . 


வெற்றி 


வேட்கை 


* வெற்றிமயில் - துர்க்கை . வெறுப்பு - செறிவு, ( மலை ) துன் 
* வெற்றிலைக்கா - வெற்றிலைத் பம் , ( சூடா ) சினம் , நெருக் 
தோட்சுமை . 

கம் , வேண்டாமை . 
* வெற்றிலைப்படலிகை - வெற் வெறுமை - ஒன்றுமின்மை , வீண் . 
றிலைத்தட்டு . ( சிந் ) 

* வெறுவிது - பயனிலது . 
* வெற்றுரை - பயனிலாதவார் வென் - வென்றி . ( புற ) 
த்தை . 

* வென்காணல் - வெல்லுதல் . 
* வெற்றுடம்பு சாரமில்லா * வென்றவர் - முநிவர் . 
வுடம்பு (நீதிநெ ) வெறுமை + வென்றி - வெற்றி .. 
உடம்பு . 

* வெற்றி மாலை - வெற்றியொழு 
வெற்றெனத்தொடுத்தல் - 

அறி 

ங்கு . ( சிங் ) 
ஞர்க்கு மகிழ்வை விளைவிக் வென்றோன் - அருகன் , புலன் 
குங் குறிப்பு மொழி சிறிது களை வென்றவன் . 
மில்லாமல் வெளிறுபடுமாறு வென்னிடுதல் - தோல்வி.வென் - 
சொற்களைத் தொடுத்தல் . 

முதுகு.இடுதல் - கொடுத்தல் , 
* வெற்றெனல் வெறுமையா 
தல் , வெளிறாதல் . 

வேக்காடு - வேகுதல் . காடு . 
வெறி - தெய்வம் ஆவேசித்தா தொழிற்பெயர்விகுதி , 
டுங் கூத்து , அச்சம் , மணம் , வேகடம் - இரத்தினங்களைச்சுத் 
கலக்கம் , நோய் , ஆடு , வட்டம், திசெய்தல் . ( இரா ) 
பிசாசம் , ( பிங் ) ஒழுங்கு , வேகம் - நஞ்சு , ( சிந் ) பிரவாகம் , 
( மது ) கள்ளு, மருட்சி . ( கலி ) விரைவு , ( சப்த ) கடுமை . 
வெறித்தல் - மயங்குதல் , அஞ்சு வேகவதி - வைகைநதி.- ( திவா ) 
தல் , ( கலி ) மணத்தல் , ( இரா ) வேகம் - விரைவு . வதி --உடை , 
வெறியாடல் , கலங்குதல் . 
* வெறிகோள் - வெறியாடல் . வேகி - வேகமுடையவன் . 
வெறிது - வீண் , ( வாணன் ) வெ வேங்கை - புலி , பொன் . ( பிங் ) 
றுமையுடையது . 

வேசகம் யானைவாலின் நுதி . 
வெறிப்பு - கலக்கம் , மயக்கம் , வேசரும் - நகரம் , ( பிங் ) 

( இரா ) மணம் , அச்சம் . வேசம் - வேடம் , ( இரா ) பிரவே 
வெறியாடல் - சன்ன தமாடல் . 
வெறுக்கை - மிகுதி , ( வள் ) வேசரி - 

கழுதை , கோவேறு 
பொன் , செல்வம் . ( பிங் ) 

கழுதை . ( சேது ) 
வெறுத்தல் - மிகுதல் , ( புற ) * வேசறவு - துக்கம் . ( காஞ் ) 
செறிதல் , ( தணி ) சினத்தல் , * வேசாக்கள் - வேசைகள் . 
நெருங்குதல் . 

வேட்கை - விருப்பம் , பொருட் 
வெறுநுகம் - சோதிநாள் . பற்று . 


சம் . 


3 


வேட் 


200 


வேத்த 


* வேட்கோ - குயவன் . ( புற ) வேண்டல் - விருப்பம் . ( நைட . ) 
வேட்கோவன் - குயவன் , வேண்டலர் - பகைவர் . ( சேது ) 
வேட்டகம் - தலைப்பாகை . ( வே வேண்டாமை - வெறுப்பு . (வள் ) 
ஷ்ட - சுற்றுதல் . ) விவாகஞ் வேண்டார்-பகைவர் , விரும்பார் . 
செய்தவீடு . 

* வேண்டுகோள் - விரும்புதல் , 
வேட்டம் - கொலை , ( பிங் ) விரு பிரார்த்தனை . 

ப்பம் , ( புற ) வேட்டை . வேண்டுதல் - விரும்புதல் , யாசி 
வேட்டல் - யாகஞ்செய்தல் , த்தல் . 
விவாகஞ்செய்தல் , விரும்பு * வேண்டுநர் - விரும்புவோர் . 
தல் , வேள் + தல் . 

* வேண்டும் - விரும்புதற் பொ 
வேட்டார் - வேட்டல் செய்தவர் . ருளில் வரும் ஒரு வியங்கோள் . 
வேட்டிதம் - சூழ்வு , தடை . ( சிந் . நச் ) இதனை இலக்கணக் 
வேட்டுவன் வேடன் , வேட் கொத்து நூலார் தேற்றப்பொ 
டைக்காரன் , ( புற ) வேட்டை ருள் படுவதொரு தொழிற்பெ 
வாளிக் குளவி . 

யர் என்ப : 
* வேட்டு வித்தியர் - வேட்டுவப் * வேண்டூட்டு - வேண்டும் உணவு . 
பெண்கள் , ( தொல் ) 

( சிங் ) வேண்டு + ஊட்டு . 
வேட்டை - தேடிச்சென்று மிரு வேணகை - மதில் . ( பிங் ) 
கங்களைக் 

குவைகுவையாக * வேணவா - வேட்கையாலுண் 
வதைத்தல் , கொலை . ( இரா ) டாகிய அவா . வேட்கை + 
வேட்டோன் - கணவன் , நண்பன் . அவா . வேட்கை - பொருட் 
வேட்பித்தல் 

யாகஞ்செய்வித் பற்று . அவா - பொருளைப் 
தல் . 

பெறவிரும்புகை . ( தொல் ) நி 
வேட்பு - வேட்டல் . 

கண்டு நூலார் ஆசைப்பெருக் 
வேடதாரி - கபடமாய் வேடந் கம் " 

என்பர் . 
தரிப்பவன் . 

வேணி கங்கை யமுனை சரசு 
வேடம் - 2.டைமுதலியவற்றால் வதி என்னும் நதி மூன்றுங் 
வேறு வடிவாவது . 

கூடுமிடமாகிய பிரயாகை , நீர் 
வேடர் - வேடமுடையவர் . " இவ் ப்பெருக்கு , ( சப்த ) சடை , நதி , 
வேடர் கொத்துக்கு . ” ( கந் ) 

ஆகாயம் , ( பிங் ) வெளி . 
வேடிக்கை - அலங்கரிப்பு . வேணு - உட்டுளை , மூங்கில், 
வேட + இ + கை . 

வேய்ங்குழல் , வில்லு . 
வேடு - வேட்டுவச்சாதி , ( சிந் ) வேணுகம் - தோட்டி . ( சப்த ) 
வேட்டுவன் . ( திே ) 

* வேணுசம் - மூங்கிலரிசி . ( சப்த ) 
வேடுவன் - வேட்டுவன் . 

சம் - பிறந்தது . 
வேடை - வெப்பம் , ( இரா ) விரு * வேத்தர் - அறிந்தோர். ( இரா ) 

வித் - அறிதல் , 4 


- 


ப்பம் . ( கந்த ) 


வேத்த 


வேதித் 


- 


காடு . 


* வேத்தவை - அரசசபை .(இரா) * வேதவநம் வேதாரணியம் 
வேந்து + அவை . 

வரும் 
* வேத்தன் - அறிந்தவன் . வேதவாணர் - பிராமணர் . ( பார ) 
* வேத்தா - அறிந்தவன் . ( சப்த ) வேதவித்தகன் வேதம்வல்ல 
* வேத்தியம் - அறிதற்பாலது . 

வன் . 
* வேத்திரகரன் - நந்திதேவன் . * வேதவித்து - வேதம் அறிந்த 
வேத்திரதரன் - வாயிற்காவலன் . வன் , ( இரா ) விட்டுணு . (சப்த ) 
வேத்திரம் - பிரம்பு . 

வித்து - அறிந்தவன் , 
வேத்திராசநம் - பிரப்பம்பாய் . வேதன் - பிரமன் . 
வேதக்கொடியோன் - துரோணா வேதனை -2.லைவு ,( திவா ) வருத்தம் , 

வேதா - பிரமன் . 
வேதகம் - வேறுபடுத்தல் , திருவி ) வேதாங்கம் - வேதத்துக்கு உறு 
கர்ப்பூரம் , ( சப்த ) நற்சீலை . 

ப்பாயுள்ள நூல் ; சிக்கை முத 

லியன , 
வேதகாரர் - பிரம்பினாலே தொ 

* வேதாடவி 
ழில் செய்வோர் , வேதஸ் - 

வேதாரணியம் . 
பிரம்பு . காரர் - செய்வோர் . 

* வேதாதி - பிரணவம் . ஆதி 
* வேதகீதன் - சிவன் . ( சேது ) 
வேதசம் - பிரம்பு . 

முதல் . ( சப்த ) 

வேதாந்தம் - வேதத்தின் முடிவு . 
* வேதசிரசு - உபநிடதம் . 

வேதாந்தி - வேதாந்தம் அறிந்த 
வேதஞ்ஞன் - வேதமறிந்தவன் . 

வன் . 
வேதண்டம் - கைலாசமலை, மலை . வேதாப்பியாசம் - வேதங்களைக் 
வேதநம் - கூலி , அறிவு , விவா 

கற்று நன்கு பயிலுதல் . 
கம் , துளைத்தல் , (சப்த ) 

வேதாளம் - பூதம் , பிசாசம் . 
வேதநாயகன் - கடவுள் . வேதாளி - காளி . 
வேதநீயம் - அறிதற்பாலது . * வேதாளிகர் - மங்கலபாடகர் . 
வேதபாரகர் - வேதம் முற்றும் 

( ஆசிரிய ) விதாள - பலவித 
அறிந்தவர் , விப்பிரர் . ( இரா ) 

தாளம் . இக - விகுதி . 
பாரகர் - கரையிற்சென்றவர் . வேதாளிபாடுவார் - துயிலெடை 
* வேதபுரி - வேதாரணியம் . நிலை பாடுவார் . ( சில . உரை ) 
வேதம் - அறிவு , சாத்திர வறிவு , வேதி - ஓமஞ்செய்யுமிடம் , பண் 
வேதசாத்திரம் . 

டிதன் , கேட்டைநாள் . 
வேதமாதா - காயத்திரி . வேதிகை - வேறுபடுத்தல் , ( இரா ) 
* வேதமுதல்வன் - சிவன் . ( பிங் ) திண்ணை , வேள்விக்குறடு , கேட 
வேதமுதல்வி - சரசுவதி , பார்ப் கம் . ( பிங் ) 

வேதித்தல் - அறிதல் , வேறுபடு 
* வேதமுடி - வேதாந்தம் . த்தல் . ( இரா ) 


வேதித 


உஉ 


வேளா 


வேதிதம் - துளைக்கப்பட்டது . வேரி வெட்டிவேர் , ( சிந் ) 
வேதியர் - பிராமணர் . 

கள்ளு , வாசனை . 
வேதியன் - பிரமன் . ( சேது ) * வேரித்தண்டு - வீரபாணக்கு 
வே தினம் - ஈர்வாள் . ( பிங் ) ழாய் . வேரி - மது . தண்டு - 
வேது - வெம்மை . ( இரா ) குழாய் . (திருவா ) 
வேதை - துளைத்தல் . 

வேல் - ஆயுதம் , வேலாயுதம் . 
வேந்தன் - அரசன் , சந்திரன் , * வேலருவி - வேலொழுங்கு. 

வியாழன் , சூரியன் , இந்திரன் . வேலன் - படிமத்தான் , ( கந்த ) 
வேந்து - அரசன் , அரசியல் . முருகக்கடவுள் . வேல் + அன் . 
வேபரம் - நடுக்கம் . ( சப்த ) படிமத்தானும் முருகன் வேலை 
* வேபாக்கு - வேகுதல் . (வள் ) வைத்திருப்பவன் . 
வேம்பின் றாரோன் - பாண்டி வேலாவலயம் - கடல் , பூமி . 
யன் . 

வேலி - ஊர் , மதில் , காவல் , நில 
* வேம்புறல் - உலர்தல் . ( சிந் ) ம் , வயல் . ( பிங் ) 
வேமம் - நெய்வார்தறி . ( ஞான) வேலிறை - முருகக்கடவுள் . 
* வேமானியர் - விமானத்திற் * வேலுடைக்கடவுள் - முருகக் 
செல்வோர் . ( சிந் ) 

கடவுள் . (திருவா ) 
வேய் - ஒற்று , மூங்கில் ,உட்டுளை. * வேலேறு - வேல்தைத்தபுண் . 
வேய்ங்குழல் - மூங்கில் . வேலை - கடல் , கடற்கரை , பொ 
வேய்தல் - மூடுதல் , ( வெண் ) ழுது , தொழில் , காலம் . ( பிங் ) 

வேயப்படும் வீடு , சூடுதல் . வேலையிற்றுயின்றோன் 
* வேய்வை - குற்றம் . ( புற ) 
வேயர் - மறைந்து சென்று காரி வேவு - வேகுதல் . 
யம் அறிவோர் . 

* வேவை - வெந்தது , ( பொரு ) 
வேயாமாடம்- சாந்து முதலியன வேழம் - விளாம்பழத்துக்குவரு 

இட்டு மூடியவீடு . ( சில ) வதொருநோய் , ( சிந் ) யானை , 
வேயுள் - போர்வை , ( வெண் ) கரும்பு , மூங்கில் , இசை , சிறு 
வேயப்படும் வீடு . உள் மூங்கில் . ( பிங் ) 
பெயர்விகுதி . 

வேழம்பர் - கம்பக்கூத்தர் . 
வேர் - வேர்ப்பு , ( பொரு ) அடி . வேள் - முருகன் , மன்மதன் , மண் . 
வேர்த்தல் - கோபித்தல் , வெயர் வேள்வி - கொடை , விவாகம் , 
த்தல் . 

( திவா ) பூசை , யாகம் , மக 
வேர்ப்பு - கோபம் , வேர்வு : 

நாள் , ( பிங் ) 
வேரம் - செய்குன்று , ( கந்த ) வேள்விநாயகன் - இந்திரன் . 
சரீரம் , கர்ப்பூரம் . ( சப்த ) செ * வேள்வு - வேள்வி . ( சிந் ) வு 
ற்றம் . ( சூடா ) 

விகுதி . 
வேரல் - மூங்கில் 

* வேளா - கேளா : ( பிங் ) 


- 


ணு 


வேளாண் 


உ 06 


வைச 


வேளாண்மை உபகாரம் , * வைகர்த்தநி யமுனை பாறு , 
( புறநா ) கொடை , உண்மை , இதற்கு மூலம் விகர்த்தநன் , 
( பிங் ) உழவுத்தொழில் . இ - ஒருதத்தித விகுதி . 
* வேளாமை விரும்பாமை , வைகரி நால்வகை வாக்குக் 
வேள்விசெய்யாமை . 

களுள் ஒன்று ; அது வெளிப் 
வேளாளர் - சூத்திரர் , கொடை பட்ட எழுத்துக்களை யுடைய 
யாளர் . 

தாய்ப் பொருள் பயந்து செவி 
* வேற்றிசைப்பா - சருக்கமுடி க்குப் புலப்படும் வாக்கு . (சித் ) 
வில் வேறுபாடான இசை வைகல் - வைகுமிடம் . " அடிசில் 
பெற்று வரும்பா . ( திவா ) வைகலாயிரம் " ( சிந் ) ( அல் - 
* வேற்றுப்புலம் - பகையிடம் . பெயர் விகுதி ) துயிறல் , (சில 
வேற்றுப்பொருள் - வேறுபொ கழிதல் , நாள் , புலரி , தங்கு 
ருள் . 

தல் . (திவா ) 
வேற்றுமை - வேறுபாடு . 

வைகல்லியம் - குறைவு . 
* வேற்றுவர் - அயலார் . ( சிந் ) வைகற்பிகம் விகற்பமுடை 
வேறல் - வெல்லல் . வெல் + தல் . யது . ( சப்த ) 
வேறிடம் - தனியிடம் . வைகறை - விடியற்காலம் . 
வேறு - தனி , ( சிந் ) பிற . 

வைகு - நாள்.அரை 

அறை - அறுவது . 
* வேறுசெய்தல் - பிரித்தல் . வைகாசி விசாக நாள் . 
வேறுபாடு - பேதம் . 

* வைகாரிகம் - இராசத குணத் 
வேனல் - வேனில் , ( சில ) வெம் தான் மேம்பட்டு வாக்கு முத 
( சிந் ) வெம்மை + அல் . 

லிய கர்மேந்திரியங்கள் தோ 
முன்னின் றமெய் திரிந்தது . ன்றற்குக் காரணமாயுள்ள 
வேனில் கானல் , அகங்காரம் . 

விகா 
அழகு , பொலிவு . ( பிங் ) வெம் ரம் + இக . 
மை + இல் . 

வைகுண்ணியம் 

குணமின்மை, 
வேனிலாளி - மன்மதன் . 

இதற்கு மூலம் விகுணன் , 
* வேனிலான் - மன்மமதன் . 

யம் - விகுதி . 

வைகுதல் - கழிதல் , தங்குதல் . 
வை வைகைத்துறைவன் 

பாண்டி 
கூர்மை , ைவைக்கோல் . யன் . 
வைக்குதல் - வைத்தல் . ( சிந் ) * வைகைநாடன் 

பாண்டியன் 
வைகடிகன் 

இரத்தினங்களைச் வைச்சிரவணன் - குபேரன் ,இது 
சுத்திசெய்பவன் . இது வேக விச்சிரவா என்பதினின்று வந்த 
டம் என்பதினின்று வந்த தத் தத்திதம் . 
திதாந்த பதம் . இக - ஒரு தத் வைசயந்தம் - இந்திரன் மாளிகை , 
தித விகுதி : 

கொடி . 


மை . 


கோடை , 


வை - 


- 


வைசி 


உச 


வைரசு 


வைசியர் - செட்டிகள் . 

வை தூரியம் 

வைடூரியம் . 
* வைசேடிகம் - கணாதர் செய்த வைதேகி - சீதாபிராட்டி . ( இரா ) 
தர்க்கம் . 

இது விதேகன் என்பது மூல 
வைணவம் - விட்டுணுசமயம் . மாக வந்த தத்திதம் . 
வைணவி - அன்னையர் எழுவருள் விகுதி . விதேகன் மிதிலை 
ஒருத்தி . இது வைஷ்ணவி என் யரசன் . 
னும் வடசொல் . இதற்கு மூல வைநதேயன் - கருடன் . ( பார ) 
ம் விஷ்ணு . 

இது விநதையின் மகன் எனப் 
வைணுகம் யானை த்தோட்டி . பொருள் படுந்தத்திதம்.ஏயன் 
வேணு + க . 

ஒரு தத்தித விகுதி . 
* வைத்தல் - கூர்த்தல் . ( சிங் ) 

வைநாசிகம் விநாசத்துக்குரி 
வைத்தியன் - பண்டிதன் , மருத் 
துவன் . வித்தியா என்பதின் * வைப்பிராசம் குபேரன் 
நின்று வந்த தத்திதம் . சோலை . ( சப்த ) 
வைதங்கன் - வேதநமுடையவன் . வைப்பு - ஊர் , இடம் , ( புற ) 

வேதநம் - கூலி . இக - விகுதி . வைக்கப்பட்ட நிதி . ( திருவி ) 
வைதர்ப்பி - விதர்ப்பராசன் புத வைபரித்தியம் - விபரீ தவுணர்வு . 
ல்வி . ( இரகு ) 

வைபவம் - செல்வம் ; விசேடமா 
வைதரணி - இயமபுரவாயிலிலு கத் தோன்றியது . 
ள்ள ஒரு நதி . இது விதரணத் * வைபாடிகன் - விகற்பவார்த் 
தாற் கடக்கற்பாலது எனப் தை கூறுவோன் . விபாடை 
பொருள்படும் . விதரணம் - விகற்பவார்த்தை . 
தானம் . ( சப்த ) 

* வைமாரிகன் விமானத்திற் 
* வைதரணி நதியோன் 

செல்பவன் . 
மன் . ( பிங் ) 

* வையகத்தேவர் - வேதியர் . 
வை தருப்பம் - விதர்ப்பநாட்டுக் 

வையகம் - பூமி . 
கவிஞராற் 

கொள்ளப்பட்ட வையகம் சகடம் , சிவிகை , 
நெறி . 

( திவா ) பூமி , தேர் , எருது , 
வைதல் - வஞ்சித்தல் , (வெண் ) ஊர்தி . ( பிங் ) 
சபித்தல் , இகழ்தல் . 

வையாகரணன் வியாகரண 
வை தாலிகர் - மங்கலத்துதியினா 

பண்டிதன் . 
லே துயிலெடை பாடி அரசர் வையாளிவீதி குதிரை நடாத் 
களைப் புகழ்வோர் . ( இரகு ) தும் வீதி . 
வைதிகம் - வேதமார்க்கம் . 

வைகை நதி . 
வைதிகன் 

வேதம் வல்லவன் , * வையைக்கிழவன் பாண்டி 
வேத நெறியில் நடப்பவன் . யன் . 
இக - விகுதி . 

வைரசத்தி - பகை தீர்த்தல் , 


- 


வையை 


- 


வைரநிர் 


உ OG 


வௌவால் 


- 


* வைரநிர்யாதாம் பகைக்கு வைரோசான் மாவலியசுரன் , 
மாறு செய்தல் . 

இது விரோசநன் புதல்வன் 
வைரம் - நீண்டவிரோதம் . இது 

எனப் பொருள் படுந் தத்திதம் . 
வேர என்பதினின்று வந்த தத் 

* வைரோசதி மாவலியசுரன் 

மகன் . ( சப்த ) 
திதம் . 

வைலுவம் - வில்வக்காய் . 
வைராக்கியம் 

விடயங்களிற் 

வைவச்சுதன் - இயமன் , சனி , 
பற்றின்மை . இது வீராகம்என் 

மனு . ( சப்த ) விவச்சவன் 
பதினின்று வந்த தத்திதம் . 

மகன் எனப் பொருள் படுந் 
விராகம் - விருப்பின்மை . 

தத்திதம் . 
* வைராகம் வைராக்கியம் . 

வைவாகிகம் விவர்கக்கோலம் . 
( வேதா ) வைராக்யம் என்புழி வைவு - சாபம் , ( இரா ) இகழ்வு : 
யகரமெய் கெட்டு நின்றது . வைனன் - கருடன் . ( சூடா ) 
வைரி - பகைவன் . ( சேது ) 

வௌ 
வைரியர் - கூத்தர் . ( மது ) வௌவல் - வாருதல் , கவர்தல் , 
* வைரூப்பியம் - விகாரவடிவம் . வௌவால் - ஒருபறவை . 


லக்கியச்சொல்லகராதி முற்றுப்பெற்றது . 


விகுதி. விளக்கம். 


இவ்வகராதியில் வருந் தமிழ்ச்சொற்களுள்ளும் வட 
சொற்களுள்ளும் பல் சொற்கள் காரணச்சொற்களாயிருத்த 
லால் அவற்றின் காரணங்களும் பகுதிகளும் அறியும்பொருட் 
டுச் சில சில தமிழ்மொழி விகுதிகளும் , சில சில வடமொழி 
விகுதிகளும் இங்கே எழுதப்படுகின்றன. 


சை , பரிசை . 


அ = பெரிய , சிறிய . 

உள் - உறையுள் , செய்யுள் , வே 
அண் - அவண் , இவண், உவண் , யுள் , பையுள் . 

அங்கண் , தறுகண் , புன்கண் . | ஐ - கடை , சுமை , நடை , வலை , 
அம் - நோக்கம் , எஃகம் , சுருக் இறை , உறை ; 

கம் , விளக்கம் , அச்சம் . கு - தீங்கு , வழுக்கு , படங்கு . 
அர் - பெரியர் , சிறியர் , பொங்கர் , கை - இருக்கை , வாழ்க்கை . 
முடுக்கர் . 

சி - ஆட்சி , இறைஞ்சி , வலைச்சி 
அல் - அணியல் , திரையல் , ஓங்சில் - குருசில் , இடுஞ்சில் . 

கல் , நெடுங்கழுத்தல் , அரியல் . சு - வரிச்சு , தவிசு , விழைச்சு . 
அள் - நெடியள் , குறியள் . சை - பொலிசை , வரிசை , செச் 
அன் - சிறியன் , பெரியன் 
ஆ - வாளா , கேளா , இன்னா, - அமடு , கசடு , சுமடு . 
இனியா . 

E - புறணி , அகணி , காணி . 
ஆங்கு - பட்டாங்கு , வாளாங்கு , தி - தாடி , அவிடி , தொகுதி . 

தக்காங்கு , ஒல்லாங்கு . து - கூத்து , வந்து , இருந்து . 
ஆய் - எழுவாய் , வருவாய் , கழுதை - சீத்தை, இழுதை , அலந்தை 
வாய் , கதுவாய் . 

நர் - போழ்நர்; வாழ்நர் . 
ஆர் - நல்லார் , தீயார் . 

நி - அயினி , வாணி . 
ஆள் - கொடியாள் , கரியாள் . பம் - ஒட்பம் , நுட்பம் . 
ஆன் - சிறியான் , அரியான் . பு - வைப்பு , பாம்பு , கப்பு . 
இ - வில்லி , பிறைசூடி . மை - உரிமை , பெருமை . 
இர் - புத்தேளிர் , மகளிர் , உயிர் , லை - மழலை , மதலை . 
பயிர் . 

வி - கேள்வி , கல்வி , வேள்வி . 
இல் - புக்கில் , வட்டில் , எச்சில் , வு - சார்வு , சேர்வு , வேள்வு . 
தூண்டில் , 

நடவை , உரிவை . 
கொளு , ஆலு . 

P - நன்றி , தென்றி , துற்றி . 


வை - 


விகுதிவிளக்கம் , 


அகன் 


- 


நன் , 


ஆல 


. 


- 


று - வெளிறு , களிறு . 

தாவரம் , ஈசுவரன் . 

திரம் - சத்திரம் , தோத்திரம் , 
வடமொழி விகுதி . 
அ - புதன் , கரன் , நாயன் . 

தத்தித விகுதி . 
காரகன் , நாயகன் . அ - பௌரவன் , பாண்டவன் . 
அங்க - தரங்கம் , மிருதங்கம் . 

காநீனன் . 
அட - கமடம் , இராமடம் . ஆயந் - காத்தியாயான் , நாடாய 
அந் - யுவந் , இராசந் . 
அநீய - தபயேம் , பரநீயம் . 

வாசாலம் . 
அம் - காரம் , சாரம் . 

தாசரதி , 
அல - சகலம் , முசலம் . 

இக - தார்க்கிகன் , சாமாசிகன் , 
- பவமாகன் , யசமாநன் . 

இநி - தரங்கிணி . 
ஆல - சண்டாலன் , பலாலம் . 

இய - சுரோத்திரியன் . 
தயாலு , நித்திராலு . இல - சடிலம் , பங்கிலம் , 
இ - சரி , பதி , அநந்தசாயி . ஈய - மகேந்திரீயம் . 
இத் - சரித் , தடித் 

ஈந - பாரீணன் , குலீநன் . 
இத்திர - கனித்திரம் ,பவித்திரம் . ஏய கார்த்திகேயன் , காங்கே 
இல - அநிலம் , கோகிலம் . 

யன் . 
இர - திமிரம் , வெதிரம் , க - தாநுட்கன் , 
தது , வஸ்து . 

கற்பம் - கவிகற்பம் , தீபகற்பம் , 
உக - காதுகன் , பாதுகன் . கீய - வேத்திரகீயம் , பரகீயம் , 
உர - விதுரன் , மேதுரன் , த 0 - இலகுதமன் . 
ஊ சமூ , அலாபூ . 

தா - பசுதா , படுதா . 
மயூரம் . 

துவம் - பசுத்துவம் , குருத்துவம் , 
ஏர - குபேரன் , கவேரன் . 

ந - அங்கதை . 
ஓர - சகோரம் , கடோரம் . 

ம - அதமம் , சரமம் , 
சங்கம் . 

மத் - ஸ்ரீமத் , தீமத் 
ட - சண்டன் , தண்டம் , மயம் - காட்டமயம் . 

விட்டுணு , சிட்டுணு . ய - ஆதித்தியன் , வாகியம் . 
த - நீதம் , இரதம் . 

ர - மீனரம் , மதுரம் . 
தி - சாதி , பீதி . 

வத் - வித்தியாவதி . 
திர = பாத்திரம் , நேத்திரம் . 

சிகாவலம் , சாட்டுவலம் . 
ய - சயம் , கயம் . 

வி - மாயாவி , மேதாவி , 
ரு - தாரு , சத்துரு. 


? 


ஊர் = 


ணு 


பிழை திருத்தம் . 


பக்கம் . 


வரி . 


பிழை . 


திருத்தம் . 


h 


கஉ 


உ . 


த்தல் . 
அயங்கிதை 
அவளிகை 


த்தல் , 
அயிங்கிதை 
அவனிகை 


கசு 


ளிகை 


னிகை 


12 


உள 


முதலி 


க 0 


தூண் . 


25 


(நிஉ 
இரு 
எசு 


2. சு 


25 


சுஎ 


எ O 


முதலிய 
துணிதல் , 
தூண் , 
தேய்வு , 
காத்திரவேயர் 
கணவன் 
தலையணை . 
சககாரம் 
சாமர்த்தியம் 
கணமுடைய 
( திவா ) 
சமமாக்குதல் 
ஒருதிக்கியானை 
பொருத்தி 
( இவைகளை வில 
க்கி விடுக ) 


துணிதல் . 
50 

தேய்வு . 
காத்திரவேயம் 
கவுன் 

தலையணி 
நசு சக்காரம் 

சாமார்த்தியம் 
கணமுடை 
( திற ) 
சமமாக்க தல் 
திக்கியானை 
பொத்தி 
மாந்தண்டம் . ) 
யாதநாசரீரம் . 


ககக 


கசு 


ககக 


உச 


520 


21 


உசு 


கங 


கரு 


உஎ 


52 


விலைப்புத்தக விஞ்ஞாபனம். 


9 


த 


தண்டியலங்காரப்புத்துரை. இது முதனூலாகிய 

காவ்யாதர்சத்தோடும் வேறலங்காரங்களோ 
டுஞ் சேரவைத்து ஆராய்ந்து விளக்கி விசேட 
மாகப் புத்து தாரணங்களுஞ் சித்திரகவிப்பட 

ங்களுஞ் சேர்த்தச்சிடப் பட்டிருக்கின்றது . 
யாப்பருங்கலக்காரிகைப்புத்துரை. இது விடயங் 

களையும் , உதாரணங்களையுந் தனித்தனி பிரித் 
துச் சேர்த்து விளக்கும் இயல்புடையது . புத் 
துதாரணங்களும் , கட்டளைக்கலிப்பா , கட்ட 
ளைக்கலித்துறை, வண்ணம் என்பவை 

பவைகளின் 
இலக்கணங்களும் விசேடமாகச் சேர்க்கப் 

பட்டிருக்கின்றன . 
அகப்பொருள்விளக்கப்புத் துரை . பலசூத்திரங் 

களுக்குப் புத்துரை கூறியும் , விடயங்களையும் 
உதாரணங்களையும் ஒருங்கு கூட்டி விளக்கி 
யும் , சில சில உதாரணங்களைத் திருத்தியும் 

பலவாறு புதுக்கப்பட்டிருக்கின்றது . 
வினைப்பதுபதவிளக்கம் . இது நன்னூலிலுள்ள 

" நடவாமடிசீ " என்னுஞ் சூத்திரத்தை அநுச 
ரித்துப் பலவினைப் பகுபதங்களையும் , வினை 
யடியாகப் பிறந்த பல பெயர்ப்பகுபதங்களை 
யும் முடித்துச் செல்கின்றது . ஒவ்வோரீற்றி 
லும் பற்பல வரும் . நூதன முடிபுகளாயும் 

பல வரும் . 
இதோபதேசம் . இது பஞ்சதந்திரத்திலும் , மகா 

பாரதம் முதலிய நீதி நூல்களிலு மிருந்தெடுக் 
கப்பட்ட நீதி 

நீதி வாக்கியங்களையும் , அவற் 
றிற்கியை புடைய விநோதமான கதைகளையு 

முடையது . 
1. நீதிநெறிவிளக்கப்புத் துரை . இது பலவித திருத் 

தங்களையும் , முதனூ லுரைகளோடு இயை 
யும் பொருத்தங்களையும் நீதி நூற் பிரமாணங் 

களையு முடையது . 
f . இலக்கணசந்திரிகை. இது நன்னூல் முதலிய இல 

க்கணங்களிலே அமையாது பாரதம் , இரா 
மாயணம் முதலியவற்றில் வந்து வழங்கும் 
ஆரிய பதங்களுக்கும் அரியனவாய தமிழ்ப் 
பதீங்களுக்கும் விதிகாட்டி விளக்குவது . 


அ 


உ 


ரூ . 


O 


O 


லாவது 


0 


o 


அ : மேக்தூர்தக்காரிகை. இது குபேரன் சாபத்திற் 

பிரிந்திருந்த இயக்கனாருவன் தன் மனைவி 
க்கு முகிலைத் தூதுவிட்டதாகப் பலவித வரு 
ண்னை யமைத்துக் காளிதாசமஹாகவிசெய்த 
மேகதூதத்தின் பொருள்களை யமைத்துக் கட் 

டளைக் கலித்துறையிற் செய்தது . 
கூ . சூடாமணி நிகண்டு . முதலாவது இஃது அருகன் , 

சிவன் முதலிய தேவர்களின் நாமங்களாகிய 
அநகன் , எண்குணன் , சங்கரன் முதலிய பதங் 
களுக் கெல்லாம் வடநூல்களிலும் தமிழ் 
நூல்களிலும் தேடி எழுதப்பட்ட ஒன்றும் 
பலவுமாய பொருள்களையுஞ் சிலவற்றின் 

கதைகளையு முடையது : 
க . சூடாமணி நிகண்டு. இரண்டாவது . இதுவும் முத 

போல எழுதப்பட்ட பொருளு 
டையது . 
கக . இரகுவமிசக்கருப்பொருள் . 
க 2 . திருவாதவூரர் புராணழலம் . 
கங . யாப்பருங்கலப் பொழிப்புரையும் , வெண் 

பாப்பாட்டியலும் . 
கச . ஆத்திசூடி வெண்பா; கதைகளோடு , 
கரு . ந்தலமலைக்குறவஞ்சி நாடகம் . 

b 
கசு . கலைசைச்சிலேடை வெண்பா அரும்பதவுரை. 
கஎ . மறைசையந்தாதி அரும்பதவுரை . 
கஅ . சதாசாரக்கவித்திரட்டு . 
ககூ . ஆசாரக்கோவை . 

பழமொழிவிளக்கம் . 
உக . ஏகவிருத்தபாரதாதி . 
22. மாவைப்பதிகம் , மாவையிரட்டைமணிமாலை . 0 
உங . உரிச்சொனிகண்டு . 
உச . சிவத்தோத்திரக்கவித்திரட்டு . 
உரு . ஈழமண்டலத்தேவாரம் . 
உசு . திருவாதவூரர்புராணவுரை . ( அச்சில் ) 

சூடாமணி நிகண்டு . ஐந்தாவதுவரை . 
உஅ . முத்தகபஞ்சுவிஞ்சதி . 
2.கூ. சாணக்கிய நீதிவெண்பர் . 
B.0 . • இலக்கியச் சொல்லகராதி . 

இங்கனம் ; 
ஆனந்த ஐப்பசியின் 

அ . குமாரசுவாமிப்பிள்ளை 


0 


0 


20 . 


0 


உஎ . 


0 


